பன்னிருதிருமுறைப்‌ பதிப்புநிதி வெளியீடு: (5) 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 

௬ந்தர மூர்த்தி சுவாமிகள்‌ 
அருளிச்செய்த 


தேவாரம்‌ 


ஏழாம்‌ திருமுறை : தலமுறை 


திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்து அதிபர்‌ 
ஸ்ரீலஸ்ரீ கர்சிவாசி அருள்‌ நந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்கள்‌ 
8-4_1950ல்‌ நிறுவிய ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள்‌ 
நினைவுப்‌ பன்னிரு திருமுறைப்‌ பதிப்பு நிதியிலிருந்து 
ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிகள்‌ அவர்களின்‌ 
திருவுளப்பாங்கின்‌ வண்ணம்‌ வெளியிடப்பெற்றது. 


குறிப்புரை ஆசிரியர்‌ 
திரு. கி. வா. ஜகந்நாதன்‌ அவம்கர்‌ 
கலைமகள்‌ ஆசிரியர்‌, க்‌ 


பதிப்பா 
T. M. குமரகுருபரன்‌ பிள்ளை 
மானேஜிங்‌ டிரஸ்டி, ஸ்ரீகுமரகுருபர சுவாறுகள மடயம 


ஸ்ரீவைகுண்டம்‌ 1958 விலை ரூ. 150 


பன்னிருதிருமுறைப்‌ பதிப்புநிதி வெளியீடுகள்‌ : 


நூற்‌ பெயர்‌ ஆண்டு  பிரஇகள்‌ விலை 
திருமந்திரம்‌ 1956 1000 2-50 
அகத்தியர்‌ 
தேவாரத்திரட்டு 1956 2000 0-87 
இருகாவுக்கரசர்‌ 

தேவாரம்‌ தலமுறை 1957 2000 2-25 
திருவாசகம்‌ 1951 2000 0-60 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 

தலமுறை 1958 3000 1-380 


KUMARAGURUP ARAN 
ACHAKAM 
SRIVAIKUNTAM 


விலை ரூ. 1-30 


௨ 
இவ சிவ 


முனனுரை 
தட்டம்‌ 
வாழி திருநாவலூர்‌ வன்றொண்டர்‌ பதம்போற்றி! 

சைவ சமய குரவர்‌ கால்வருள்‌ ஆளுடைய நம்பிகள்‌ 
என்று போற்றப்‌ பெறுபவர்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌. 
அவர்‌ அருளிய பதிகங்களுள்‌ ஒன்று திருத்தோண்டத்‌ 
தோகை. அத பெரியபுராணத்துக்குரிய அடிப்படை நூல்‌ 
களுள்‌ முதலிடம்பெறுவது; அதுவே பெரியபுராணத்துக்குப்‌ 
பதிகமாய்‌ அமைந்ததும்‌ஆம்‌. ஈம்பியாண்டார்‌ நம்பிகள்‌ 
சுந்தரர்‌ அருளிய தேவாரத்தை எழாம்‌ திருமுறையாகத்‌ 
தொகுத்தார்‌. ஞானசம்பர்தர்‌ அருளிய பதிகங்களைத்‌ திருக்‌ 
கடைக்காப்பு என்பது ஒரு மரபு) இம்முறையில்‌ அப்பர்‌ 
அருளியவை 'தேவாரம்‌ எனப்பெறும்‌) சுந்தரர்‌ அருளியவை 
(திருப்பாட்டு எனப்பெறும்‌. சத்புத்திர மார்க்கம்‌ முதலாகிய 
நான்கு மார்க்கங்களுள்‌ சுந்தருடைய த சகமார்க்கம்‌ ஆகும்‌. 
தோழமை நெறி என்பதும்‌ இதுவே. சுந்தரர்‌ அருளிய 
வையாகக்‌ இடைத்த திருப்பதிகங்கள்‌ 100. 


திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்து அதிபர்‌ ஸ்ரீலஸ்ரீ 
காசிவாசி அருள்௩ந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களின்‌ 
திருவுள்ளப்படி கலைமகள்‌ ஆசிரியர்‌ திரு. கி. வா. ஐ. அவர்கள்‌ 
எழுதிய குறிப்புரையுடன்‌ 1949-ல்‌ ஸ்ரீ காசி மடத்து வெளியீ 
டாகச்‌ சுந்தரா! தேவாரம்‌ அச்டெப்பெற்றது, அப்பதிப்புச்‌ 
செலவாகி விட்டமையால்‌, ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிகள்‌ 
அவர்கள்‌ 8-4-1950-ம்‌ தேதியில்‌ நிறுவிய ஸ்ரீ ஆ திகுமரகுருபர 
சுவாமிகள்‌ நினைவுப்‌ பன்னிரு திருமுறைப்‌ பதிப்பு நிதி வெளியீ 
டாகத்‌ தலமுறையில்‌ விளம்பியாண்டு திருக்கார்த்திகை 


| 
I 


நன்னாளில்‌ இர்‌நூல்‌ வெளியிடப்‌ பெறுகின்றது. * பன்னிரு 
திருமுறைப்‌ பதிப்பு நிதி சாஸனம்‌ இதன்பிற்சேோக்கையாகத்‌ 
தரப்பெற்றுள்ள அ. 
முற்பதிப்பில்‌ கண்டதும்‌ இரு. இ. வா, ஐகந்காத ஜயர்‌ 

அவர்களால்‌ எழுதப்பெற்றதுமான குறிப்புரை அங்கனமே 
இப்பதிப்பில்‌ சோக்கப்பெற்றுள்ள து, திரு. சுவாமிகாத 
பண்டிதர்‌ பதிப்பில்‌ காணப்பெற்றவா றுஎல்லாவிடங்களிலும்‌ 
செய்புள்‌ விகாரத்தான்‌ - அமைந்த சொற்றெடர்கள்‌ பிரிக்கப்‌ 
பெறாமே சந்தவினபம்‌ சதையாதிருத்தற்‌ பொருட்டு 
அங்ஙனமே அமைக்கப்‌ பெற்றுள்ளன, உயிரவரின்‌ 
உக்குறள்‌ .மெப்விட்டு ஓடாமல்‌ உடம்படு மெய்பெற்றுள்ள 
இடங்கள்‌ பல [பக்கம்‌ 28: செ. 8) 28:9; 21:7; 16:7; 
70:10; 76:6; 104:9; 105:4; 1188, 1885, 189:7; 
140:9; 172:8) 266:1; 267:4 287:8; 2938:1; 293:6.] 
இப்பாடல்களில்‌: எல்லாம்‌ உடம்படு மெய்‌ பொருத்நியே 

இப்ப இப்பில்‌ அச்டெப்பெற்றுள்ள ௮. பஞ்சமப்‌ பண்‌ 
பெரும்பாலும்‌ கட்டளைக்கலித்‌ துறையாக இருக்கிறது, 
பக்கம்‌ 88-84 இருசாகேச்சரப்‌ பதிகத்தில்‌ *திருநாகேச்சரத்‌ 
தரனே” என்றே பாடங்கொண்டால்‌ கட்டளைக்‌ கலித்துறைக்‌ 
கேற்ப எழுத்துக்களின்‌ எண்ணிக்கையும்‌ சரிவர அமையும்‌; 
பக்கம்‌ 84-8வது பாட்டு முதல்‌ வரியில்‌ மாமேரு” என்ற சர்‌ 
“்‌ வடமாமேரு ” என்றிருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது, 
சுவாமிநாத பண்டிதர்‌ பதிப்பு, காஞ்சி நாகலிங்க முனிவர்‌ 
பதிப்பு, ச௪மாசப்‌ பதிப்பு ஆகியவைகளை ஒப்புசரோக்கிப்‌ 
பாடல்களின்‌ குறிப்புரையோடு இன்றியமையாத பாட 
பேதங்களும்‌ இதில்‌ தரப்பெற்றுள்ளன. 


* தலமுறை ஸ்ரீ உபாபதி சிவாசாரியார்‌ வகுத்தது என்றும்‌, 
யாழ்ப்பாணத்து வண்ணைககர்ச்‌ சுவாமிநாத பண்டிதர்‌ அவர்கள்‌ 
வெளியிட்டதுபோல்‌ 7 திருமுறைகளும்‌ சேர்ந்து தலமுறையாக 
அமைப்பதே சிறப்பு என்‌ றும்‌ ஆன்றோர்‌ கூறுகின்‌ றனர்‌, 


v 


இப்பதிப்புச்‌ சிறப்பாக அமையுமாறு கட்டளையிட்ட 
ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிகள்‌ அவர்களுக்குச்‌ சைவ உலகம்‌ 
கடப்பாடுடைய து. இப்பதிப்பு அழகுற அமைவதற்கும்‌, 
விரைவில்‌ அச்சாவதற்கும்‌ பல்வேறு முறைகளை அறிவுறுத்‌ 
தியும்‌, ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ தந்து தோன்றாத்‌ துணையாய்‌ 
இரும்‌, து ஆ£ீர்வதித்‌ தும்‌, அடியேனுக்கு இம்மை மறுமைப்‌ 
பயனளிக்கவல்ல இப்பணியில்‌ அடியேனையும்‌ ஈடுபடுத்திய 
திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்து அதிபர்‌ ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
அருள்ஈந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களுக்கு மனமொழி 
மெய்களால்‌ கூடிய வணக்கங்களை ஈன்றியறிதலோடு 
சமாப்பித்துக்கொள்கிறேன்‌. 

ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிகள்‌ அவர்களின்‌ அருள்வழி 
நின்றொழுகும்‌ ஸ்ரீ காசிமடம்‌ இளவரசு வித்துவான்‌ ஸ்ரீமத்‌ 
மகாலிங்கத்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ அவர்களுக்கும்‌ என்‌ 
வணக்கங்கள்‌ உரியனவாகுக. 

தனக்குள்ள செக்தமிழ்க்‌ கல்லூரியின்‌ பொறுப்பையும்‌ 
சற்றும்‌ புறக்கணிக்காது ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சுவாமிகள்‌ 
அவர்களின்‌ அருளாணையின்‌ வண்ணம்‌, என்‌ வேண்டுகோட்‌ 
கிணங்க தன்‌ அயராஉழைப்பாலும்‌, திருமுறைப்‌ பதிப்புச்‌ 
சரிய முறையில்‌ வெளியாகுவதே நற்பணி என்பதில்‌ 
உள்ள பேரார்வத்தாலும்‌, சூறிப்பிட்ட காலத்திற்குள்‌ இப்‌ 
பதிப்பு வெளிவர, அச்சுப்‌ பிரதிகளைத்‌ இருத்தியும, பாட 
பேதங்கள்‌ முதலியன குறித்தும்‌ செம்மையாக அமைத்த 
இருப்பனச்தாள்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரி பிரின்ஸிபால்‌ 
வெகெறிச்‌ செல்வர்‌, திரு, கே. எம்‌. வேங்கடராமையா 
M. A., B. 0. L., அவர்களுக்கும்‌ என்‌ ஈன்றி உரித்தாகுக, 


க்‌்‌ நி. M. குமரகுருபரன்‌ பிள்ளை 8. 4. 8.2, 
29 11-1958. திரக்தரத்‌ தலைவர்‌, குமரகுருபரன்‌ சங்கம்‌, 


& 


சிவ சிவ்‌ 
தல அகரவரிசை 


(ஒவ்வொரு தலத்தின்‌ முதலிலும்‌ “இரு' என்பதைக்‌ 
கூட்டிக்‌ கொள்க) 


தலம்‌ பக்கம்‌ 
அஞ்சைக்களம்‌. 199 
அதிகைவீரட்டானம்‌ 224 
அரிசில்கரைப்புத்தூர்‌ 113 


ஆமா; த்தூ 246 
ஆரூர்‌ 138 
ஆரூர்ப்பரவையுண்‌ 
மண்டளி 162 
ஆலங்காடு 264 
ஆவடுதுறை 89 
ஆனைக்கா 67 
இடைமரு தூர்‌ 85 
இடையாற்றுத்தொகை2299 
ஊர்த்தொகை 800 
எதிர்கொள்பாடி 40 
ஐயாறு 61 
ஒற்றியூர்‌ 210 
கச்சி 
ஓ அரேகதங்காவதம்‌ 268 
, ஏகம்பம்‌ 248 
ஓணகாந்தன்தளி 264 
மேற்றளி 252 
கச்சூர்‌ ஆலக்கோயில்‌ 280 
கடவூர்வீரட்டம்‌ 100 
, மயானம்‌ 102 
கருப்பறியலூர்‌ 42 
கலயநல்லூர்‌ ' 117 


தலம்‌ 


பக்கம்‌ 
கழிப்பாலை 5 
கழுக்குன்றம்‌ 984 
கழுமலம்‌ 12 
கற்குடி 78 
காளத்தி 208 
கானப்போ 190 
கானாட்டுமுள்ளூர்‌ 3 
காவூர்‌ S 
த ந்தார்‌ 218 
கேதாரம்‌ 289 
கேதச்சாரம்‌ 181 
கோடிக்குழகர்‌ 178 
கோத்திட்டையும்‌ 
கோவலூரும்‌ 184 
கோயில்‌ 1 
கோலக்கா 16 
கோளிலி 178 
சுழியல்‌ 196 
சோற்றுத்துறை 80 
இனைநஈகர்‌ 221 
அருத்தியும்‌ வேள்விக்‌ 
குடியும்‌ 88 
துறையூர்‌ 243 
தொண்டத்தொகை 144 


நமக்கடிகளாகிய 


அடிகள்‌ 296. 


தலம்‌ பக்கம்‌ 
நம்பிஎன்ற திருப்ப திகம்‌236 
சள்ளாறு 104 
நறையூர்ச்ித்திச்சரம்‌ 110 
ஈனிபள்ளி 95 
ஈன்னிலத்துப்‌ பெருங்‌ 
கோயில்‌ 124 
நாகேச்சரம்‌ 83 


நாகைக்காரோணம்‌ 133 


நாட்டியத்தான்குடி 165 


காட்டுத்தொகை 294 
காவலூர்‌ 229 
நின்றியூர்‌ 20 
நீடூர்‌ 29 


நெல்வாயில்‌ அரத்துறை 815 
ரொடித்தான்மலை 291 


பரங்குன்‌ றம்‌ 184 
பருப்பதம்‌ 287 
பழமண்ணிப்படி க்கரை 51 
பனை ர்‌ 127 
பாச்சிலாச௪சிராமம்‌ 79 


பாண்டிக்கொடுமுடி 21 1 


புகலூர்‌ 129 
புக்கொளியூர்‌ அவிராசி 2038 


பக்கம்‌ 


ல்‌ தமிழ்பட அல்‌ பற மழ 


m= 


பொது 


சோழ நாட்டில்‌ காவேரியின்‌ வடகரைத்‌ தலங்கள்‌ 1 
சோழ நாட்டில்‌ காவேரியின்‌ தென்கரை 
ஈழ சாட்டி.லுள்ள்‌ தலம்‌ 

பாண்டி. நாட்டில்‌ உள்ள தலங்கள்‌ 
மலைநாட்டில்‌ உள்ள தலம்‌ 

கொங்க நாட்டில்‌ உள்ள தலங்கள்‌ 
ஈடுநாட்டில்‌ உள்ள தலங்கள்‌ 
தொண்டை நாட்டிலுள்ள தலங்கள்‌ 
வடநாட்டில்‌ உள்ள தலங்கள்‌ 


தலம்‌ 

புறம்பயம்‌ 57 
புனவாயில்‌ 188 
புன்கூர்‌ 25 
பூவணம்‌ 195 
பைஞ்ஞீலி 70 
மழபாடி 65 
மறைக்காடு 176 
முடிப்ப தஅகங்கை 298 
முதுகுன்றம்‌ 21 
முருகன்பூண்டி 205 
மூப்ப அமில்லை 88 
வட திருமுல்லைவாயில்‌ 276 
வலம்புரம்‌ 97 
வலிவலம்‌ 169 

வன்பாரத்தான்‌ 
பனங்காட்டூர்‌ 262 
வாஞ்சியம்‌ 121 
வாழ்கொளிபுத்தூர்‌ 46 
விழிமிழலை 105 
வெஞ்சமாக்கூடல்‌ 208 
வெண்காடு 7 
வெண்ணெய்‌ நல்லூர்‌ 241 
வெண்பாக்கம்‌ 267 
15 
181 
184 
199 
203 
215 
248 
287 
294 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 
பண்கள்‌ அட்டவணை 


பண்‌ பக்க எண்‌ 


இந்தளம்‌: 7, 40, 118, 138, 184, 195, 199, 215, 


241, 254, 256, 294. 


. தக்கராகம்‌: 75, 117, 165, 248, 
. நட்டராகம்‌: 5, 9, 20, 88, 42, 51, 65, 78, 100, 


173, 229, 281, 252, 268. 


கொல்லி: 57, 10, 129, 140, 178, 239, 296. 
. கொல்லிக்‌ i 133, 148, 208, 224, 288, 


கேளவாணம்‌: 


246, 280, 298, 


. பழம்‌ பஞ்சுரம்‌: 102, 147, 188, 205, 211, 264, 800. 
, தக்கேசி: 12, 16, 22, 25, 29, 46, 85, 89, 91, 


104, 149, 169, 221, 236, 248, 
270, 276. 


காந்தாரம்‌: 235, 67, 97, 154, 176. 
 பியந்தைக்‌ காந்தாரம்‌: 121, 

. காந்தாரபஞ்சமம்‌: 61. 

. நட்ட பாடை: 181, 196, 284, 287, 289. 
உ புறநீர்மை: 167, 190, 218. 

. சீகாமரம்‌: 108, 127, 262, 266. 
குறிஞ்சி: 1, 110, 208, 270. 

, கவுசிகம்‌:' 60. 

. செந்துருத்தி; 159, 

௨ பஞ்சமம்‌: . 88, 95, 124, 162, 291, 


ட கட்ட கைர்‌ 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ வரலாறு 


ஸ்ரீ கைலாசத்தில்‌ சிவபிரானுடைய பிரதி பிம்பத்தி 
னின்று தோன்றி அப்பெருமானுடைய திருத்தொண்டு 
புரிச்‌ துவரும்‌ ஆலாலசுந்தரர்‌ என்பவர்‌ ஒரு நாள்‌ அருச்‌ 
சனைக்காக மலர்கொய்யும்‌ பொருட்டு நந்தவனத்துக்குச்‌ 
சென்றார்‌. அங்கே உமாதேவியாருடைய திருத்தொண்டில்‌ 
ஈடுபட்ட அனிந்திதை, கமலினி என்னும்‌ இரண்டு மகளிர்‌ 
முன்பே மலர்‌ கொய்திருக்தனர்‌. அவர்களைக்‌ கண்ட 
போது ஆலால சுந்தரர்‌ உள்ளத்தில்‌ காதல்‌ அரும்பிய து. 
அம்மகளிருக்கும்‌ அவர்பால்‌ அன்பு பூத்தது. இதனை 
உணர்ந்த எம்பெருமான்‌, உங்கள்‌ அன்பு கனிவதற்குப்‌ 
பூவுலகில்‌ மக்களாகப்‌ பிறத்தலே தகுதி; ஆதலின்‌ நீங்கள்‌ 
மூவரும்‌ தமிழ்காட்டில்‌ தோன்றி ஒன்றுபட்டுக்‌ காதல்‌ 
புரிந்து ஈம்‌ தொண்டும்‌ செய்து விட்டு வாருங்கள்‌” 
'என்றருளி அனுப்பினார்‌. 


இறைவன்‌ இிருவுள்ளப்படியே ஆலால சுந்தரர்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ திருமுனைப்பாடி. காட்டில்‌ 'திருநாவலார்‌ என்னும்‌ 
தலத்தில்‌ ஆதி சைவ அந்தணராக அவதரித்தார்‌. அவர்‌ 
தந்தையார்‌ சடையனார்‌, தாயார்‌ இசை ஞானியார்‌. கம்பி 
ஆரூரர்‌ என்ற திருநாமத்தோடு அவர்‌ வளர்ந்து வருகையில்‌, 
திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட சிற்றராசராயெ நரசிங்க 
முனையரையர்‌ என்பவர்‌ அவர்பால்‌ அன்புமிக்கவராகித்‌ தம்‌ 
வளர்ப்புப்‌ பிள்ளையாக ஏற்றுப்‌ போற்றி வளர்த்து வந்தார்‌. 


உபநயனம்‌ முதலியன முறையே நிறைவேறிய பின்‌ 
மணப்பருவமடைந்த ஈம்பியாரூரருக்குப்‌ புத்தூர்‌ என்னும்‌ 


x 


ஊரிலுள்ள சடங்கவி சிவாசாரியாருடைய திருமகளரரை 
மணம செய்விப்பதாக நிச்சயம்‌ செய்தனர்‌. உரிய 
ஈன்னாளில்‌ புத்தூரில்‌ ஈம்பியாரூரர்‌ திருமணக்‌ கோலத்தோடு 
சென்று இருந்தபோது, அவரைத்‌ தடுத்தாட்‌ கொள்ளத்‌ 
திருவுள்ளம்பூண்ட சிவபெருமான்‌ ஒரு கிழ வேதியரரகக்‌ 
கோலங்கொண்டு எழுந்தருளினார்‌. பெருமான்‌ மணப்‌ 
பந்தலின்‌ முன்நின்று, *: இந்த நம்பியாரூரன்‌ என்‌ அடிமை ?? 
என்றார்‌. அது கேட்ட யாவரும்‌ திகைத்து நிற்க, 
“ அந்தணர்‌ அச்தணருக்கு அடிமையாவது எங்கும்‌ 
இல்லையே! நீர்‌ பித்தரோ!'” என்று நம்பியாரூரர்‌ எள்ளி 
நகையாடிஞார்‌. (கரன்‌ பித்தனானாலும்‌ பேயனானாலும்‌ உன்னை 
விட்டொழியேன்‌; எனக்கு ஏவல்‌ புரியும்‌ கடப்பாடு 
டையை நீ” என அவர்‌ வற்புஅத்தினார்‌. ஆரூரர்‌, “ரன்‌ 
அடிமை என்பதைக்‌ காட்ட என்‌ முன்னோர்‌ எழுதித்‌ தந்த 
ஓலை உண்டா?” என்று வினவ, (அடிமைத்‌ தொழில்‌ செப்‌ 
வதற்குரிய நீ ஓலையைப்‌ பார்க்க உரியவன்‌ அல்லன்‌” என்று 
கிழ வேதியர்‌ கூற, ஆரூரர்‌ அவர்‌ கையிலிருக்த ஓலையைப்‌ 
பிடுங்கிக்‌ கிழித்தெறிந்தார்‌. திருவெண்ணெய்‌ நல்லூரில்‌ 
வாழ்பவர்‌ அவ்வேதியர்‌ என்பதை உணர்ந்து அவ்வூர்ச்‌ 
சபையினரிடம்‌ வழக்குப்‌ பேசலாமென யாவரும்‌ சென்‌ 
றனர்‌. சபையினாமுன்‌ சென்று முதியவர்‌ தம்‌ வழக்கைச்‌ 
சொல்லவும்‌ அவர்கள்‌ நம்பவில்லை, அப்பால்‌, “இவன்‌ 
கிழித்தது படி. ஓலை; மூல ஒலை இதோ இருக்கிறன”? என்று 
அவர்‌ காட்டக்‌ கண்ட சபையினர்‌, “நம்பியாரூரர்‌ அம்முதிய 
வருக்கு அடிமையாக ஏவல்‌ செய்யவேண்டும்‌” என்று முடிவு 
செய்தனர்‌. பிறகு முதியவரை கோக்க), ஓலையில்‌ நீர்‌ 
இக்த ஊரினர்‌ என்று சூறித்திருக்கிறது; உம்முடைய 
இருப்பிடம்‌ எ த?” என்று கேட்க, “ஒருவரும்‌ ௮றியீரோ?? 
என்று சொல்லி வேதியர்‌ சம்பிஆரூரரையும்‌ பிறரையும்‌ 


&1 


அழைத்துச்‌ சென்று கோயிலுக்குள்ளே புகுந்து மறைந்‌ 
தார்‌, தொடர்ந்து வந்தவர்கள்‌ கோயிலுள்‌ சென்றவரைக்‌ 
காணாமல்‌ வியச்‌.து நிற்கச்‌ சிவபெருமான்‌ இடபவாகனத்தின்‌ 
மேல்‌ எழுந்தருளி ஆரூருக்குக்‌ காட்சி தச்து, நாமே 
உம்மைத்‌ தடுத்தாட்‌ கொண்டோம்‌; நம்மை வன்மை 
பேசியமையால்‌ நீ வன்‌ தொண்டன்‌ என்ற பெயருக்கு 
உரியாய்‌; ஈமக்கு அருச்சனை பாட்டேயாதலால்‌ தமிழ்ப்‌ 
பதிகங்கள்‌ பாடுவாயாக” என்று அருளினார்‌. ஈம்பியாரூரர்‌, 
“நான்‌ எம்பெருமானைப்‌ பாடுமாறு அறியேனே!” என 
நைந்து கூற, “(நம்மைப்‌ பித்தன்‌ என்றாய்‌; அதையே 
வைத்துப்‌ பாடுக” என்ற பெருமான்‌ அருள, அவ்வாறே, 
“பித்தா பிறைசூடீ” என்று இருப்பதிகத்தைத்‌ தொடங்கி 
நிறைவேற்றினார்‌. 


புத்தூர்ச்‌ சடங்கவி சிவாசாரியார்‌ இருமகளரர்‌ மணம்‌ 
பெறாவிடினும்‌ ஈம்பியாரூரரையே தலைவராக எண்ணி 
வாழ்ந்து பின்‌ சிவபிரான்‌ திருவடி நிழலை அடைந்தார்‌. 


சிவபிரான்‌ திருவருளாணையின்படியே நம்பியாளூரர்‌ 
(சொற்றமிழ்‌ பாடும்‌' தருத்தொண்டை மேற்கொண்டு, பல 
தலங்களுக்குச்‌ சென்று வழிபட்டுத்‌ திருப்பதிகம்‌ பாடினார்‌, 
திருவதிகை என்னும்‌ தலத்துக்கருகே வர்து, அத்தலம்‌ 
அப்பர்‌ சுவாமிகள்‌ உழவாரத்தொண்டு செய்த புண்ணிய 
பூமியாதலின்‌ காலால்‌ மிதித்தல்‌ அடாதென்று, புறம்பே 
உள்ள இத்தவடமடத்தில்‌ தங்கித்‌ அயின்ருர்‌. சிவபிரான்‌ 
மூதுவேதியராய்‌ அங்கே சென்று அயில்வார்போலக்‌ 
இடந்து நம்பியாரூரர்‌ தலைமேல்‌ கால்‌ நீட்டினார்‌. பன்முறை 
கூறியும்‌ மீட்டும்‌ மீட்டும்‌ தலையிற்‌ கால்வைத்த அவர்‌ 
சிவபெருமானே என்பதை உணர்ந்த ஆரூரர்‌, “£ தம்மானை 


Xi 


அறியாத சாதியார்‌ உளரே ” ' என்ற திருப்பதிகத்தைப்‌ 
பாடியருளினார்‌. 


அப்பால்‌ பல தலங்களைத்‌ தரிசித்துக்கொண்டு சொற்‌ 
றமிழ்‌ பாடிச்‌ சிதம்பரம்‌ சென்று பணிந்தார்‌; அங்கே 
இறைவர்‌, “£ திருவாரூருக்கு வா" என்று அசரீரியாகப்‌ 
பணித்தமையால்‌ அத்தலத்தை ரோக்டிப்‌ புறப்பட்டார்‌; 
சீகாழிக்குப்‌ பக்கத்தில்‌ வந்ததும்‌ ஞானசம்பந்த சுவாமிகள்‌ 
அவதரித்த தலமாதலின்‌ மிதிக்க வொண்ணாதென்று 
புறம்பே நிற்கச்‌ சிவபெருமான்‌ காட்டு கொடுத்தருளினா) 
“சாதலும்‌ பிறத்தலும்‌ தவிர்த்து?” என்னும்‌ பதிகம்‌ பாடிப்‌ 
பணிர்து மேற்சென்றார்‌ ஆரூரா, 


திருக்கோலக்கா முதலிய தலங்களுக்கு எழுக்தருளி 
இறைவரைப்‌ பணிந்து பதிகம்‌ பாடித்‌ திருவாரூரை அணுகு 
கையில்‌ சிவபெருமான்‌ ஏவலால்‌ அத்தலத்திலுள்ளார்‌ கம்பி 
யாரூரரை எதிர்கொண்டு திருக்கோயிலுக்கு அழைத்துச்‌ 
சென்றனர்‌. திருக்கோயில்‌ சென்று வன்மீகசாதசை வழி 
பட்டார்‌ சுந்தரா. அப்பெருமான்‌, * நீ எனக்குத்‌ தோழன்‌) 
என்றும்‌ நீ மணக்கோலத்தோடு இருப்பாயாக ? என்று 
கட்டளையிட்டருளினார்‌. அது முதல்‌ தம்பிரான்‌ தோழர்‌ 
என்ற இருகாமம்‌ ஈம்பியாரூரறாக்கு அமைந்தது, 


தம்பிரான்‌ தோழர்‌ திருவாளூரிலே தங்கி நாள்தோறும்‌ 
இருக்கோயிலில்‌ சென்று வழிபட்டு வந்தார்‌. இருக்கைலையில்‌ 
கமலினியாக இருந்தவர்‌ அத்தலத்தில்‌ உருத்திர கணிகையர்‌ 
குலத்தில்‌ தோன்றிப்‌ பரவையார்‌ என்ற இருகாமத்தோடு 
வளர்ந்து, இருக்கோயிற்‌ பணிபூண்டு ஒழுகி வந்தார்‌. 
தம்பிரான்‌ தோழரும்‌ பரவையாரும்‌ இறைவர்‌ சந்தி 
தானத்தில்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டு காதலுற்றுச்‌ சிவ 


vk 
11] 


பெருமான்‌ ஆணைவழியே திருமணம்‌ செய்துகொண்டு 
ஒருங்கு வாழலாயினர்‌. 


ஒருசாள்‌ தம்பிரான்‌ தோழர்‌ திருக்கோயிலுக்குச்‌ 
செல்கையில்‌ அங்கே முன்னிருக்கும்‌ தேவாசிரியன்‌ என்னும்‌ 
மண்டபத்தில்‌ சிவனடியார்கள்‌ இருந்ததைக்கண்டு, அவர்‌ 
களைப்‌ பாட எண்ணியபோது இறைவரே, * தில்லைவாழ்‌ 
அந்தணர்தம்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌” என்ற அடியெடுத்துக்‌ 
கொடுக்க, அதனையே முதலாகக்கொண்டு திருத்தோண்டத்‌ 
தோகை பாஉயருளினார்‌. குண்டையூர்‌ கிழார்‌ என்பவர்‌ 
சிவபிரான்‌ அருளால்‌ வன்றெண்டருக்கு வழக்கும்‌ 
பொருட்டு மிகுதியான நெல்லைப்‌ பெற்று வைத்திருக்க, 
அதனைத்‌ திருவாரூருக்கு எடுத்துச்செல்ல ஆட்கள்‌ 
வேண்டுமே என்று நம்பியாரூரர்‌ எண்ணினார்‌. “நீள நினைந்‌ 
தடியேன்‌ ? என்ற பதிகம்‌ பாடவே சிவபெருமான்‌ ஏவலால்‌ 
பூதங்கள்‌ நெல்‌. முழுவதையும்‌ திருவாளூருக்குக்‌ கொண்டு 
சோத்தன. 


திருநாட்டியத்தான்குடியில்‌ வாழ்த கோட்புலி 
நாயனார்‌ ஒருமுறை தம்பிரான்தோழரை அழைத்துச்சென்று 
உபசரித் தத்‌ தம்‌ பெண்களாகிய சிங்கடியார்‌, வனப்பதை 
யார்‌ என்னும்‌ இருவசையும்‌ ஆட்கொள்ள வேண்டு 
மென்று விண்ணப்பம்‌ செய்ய, அவர்களைத்‌ தம்‌ மக்களாக 
ஆரூரர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. பங்குனி உத்தரத்திருகாளுக்குப்‌ 
பொன்‌ வேண்டுமென்று பரவையார்‌ கூற, வன்றொண்டர்‌ 
திருப்புகலூருக்குச்‌ சென்று திருக்கோயிலுக்குள்‌ இருச்த 
செங்கற்களைத்‌ தலையணையாக வைத்துச்‌ சிறிது துயின்று 
எழுந்து பார்க்க அச்செங்கற்களெல்லாம்‌ பொன்னாக இருத்‌ 
தலைக்‌ கண்டார்‌. இது சிவபெருமான்‌ அருளென்று வியர்‌ ௮, 
தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும்‌ ? என்ற பதிகத்தைப்‌ 


ம்‌ 
3137 


பாடிப்‌ பொன்னைப்‌ பரவையாரிடம்‌ கொணர்ந்து கொடுத்‌ 
தார்‌. 


கிருமுஓகுன்றத்துக்குச்‌ சென்று முதுகுண்றர்‌ 
அருளால்‌ பன்னீராயிரம்‌ பொன்‌ டைக்க, அதனைத்‌ இரு 
மணிமுத்தா நதியிலிட்டு அப்பால்‌ திருவாரூர்‌ சென்று 
அங்குள்ள கமலாலயத்திலிருக்‌து அப்பொன்னை எடுத்துப்‌ 
பரவையாருக்கு வழங்கினார்‌. திருக்குருகாவூரில்‌ எவ 
பெருமான்‌ அளித்த பொதிசோற்றை உண்டு, 8 இத்தனையா 
மாற்றை அறிந்திலேன்‌” என்ற பதிகம்‌ பாடினார்‌, தொண்டை 
நாட்டுத்‌ தலங்களைத்‌ தரிசிக்கையில்‌ இருக்கசளுரில்‌ இவ 
பெருமான்‌ பிச்சையெடுத்து வந்து தர்த உணவை உண்டு, 
“ முதுவாய்‌ ஓரி கதற '' என்ற பதிகம்‌ பாடினார்‌. 


பல தலங்களைத்‌ தரிசித் துக்கொண்டு வந்த நம்பியாரூரர்‌ 
திருவொற்றியூர்‌ வச்தடைந்தார்‌. இருக்கைலையில்‌ இருந்த 
அநிக்திதையார்‌ ஞாயிறு என்ற ஊரில்‌ இருர்த வேளாளச்‌ 
செல்வர்‌ ஒருவருக்குத்‌ திருப்புதல்வியாராகத்‌ தோன்றிச்‌ 
சங்கிலியார்‌ என்ற திருப்பெயரோடு வாழ்ந்து வர்தார்‌. 
மணப்‌ பருவம்‌ எயஇயும்‌ யாரையும்‌ மணக்க விரும்பாமல்‌ 
அவர்‌ திருவொற்றியூரில்‌ கன்னிகா மாடம்‌ அமைக்கச்‌ 
செய்து அங்கே தங்கத்‌ திருவொற்றியூர்ப்‌ பெருமானுடைய 
திருத்தொண்டில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. சவ்ஒலியாரைக்‌ கண்டு 
உள்ளம்‌ பிணிப்புண்ட நம்பியாரூரர்‌ இறைவர்பால்‌ 
விண்ணப்பித்து அவரைத்‌ தமக்கு மணம்‌ செய்விக்கும்படி 
வேண்டினார்‌, “(உன்னைப்‌ பிரியேன்‌” என்ற உறுதிமொழியை 
மகழடிக்கழ்ப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படி சங்கிலியாருக்குச்‌ 
சிவபிரான்‌ உணர்த்தி, அவ்வாறே அவர்பெற, அடியவர்‌ 
களைக்‌ கொண்டு இருமணம்‌ நிறைவேறச்‌ செய்தருளினார்‌. 
சங்கிலியாரோடு வாழ்ச்து வந்த வன்றொண்டர்‌ ஆரூர்ப்‌ 


XV 


பெருமானைப்‌ பிரிந்திருத்தலை ஆற்றாதவராகித்‌ திருவொற்றி 


யூரை விட்டுப்‌ புறப்பட்டார்‌. 


சங்கிலியாருக்கு அளித்த உறுதி மொழியினின்‌ அம்‌ 
தவறியமையால்‌ நம்பியாரூரர்‌ தம்‌ கண்ணை இழகச்துவருக்த 
மேற்செல்வாராய்த்‌ திருமுல்லை வாயில்‌ சென்று வணக்கி, 
அப்பால்‌ திருவெண்பாக்கம்‌ சென.று, (பெருமானே, இருக்‌ 
கோயிலில்‌ உள்ளீரா2?? என்று கேட்கவே “உளோம்‌ 
போகீர்‌”” என்று பெருமான்‌ அருளி ஓர்‌ ஊன்றுகோல்‌ 
உதவினார்‌. அங்கருக்து பல தலங்களுக்குச்‌ சென்று 
காஞ்சீபுரம்‌ நண்ணி இறைவர்‌ அருளால்‌ ஆரூரர்‌ இடக்கண்‌ 
பெற்றார்‌. அப்பால்‌ இடையிலுள்ள தலங்களை வழிபட்டுப்‌ 
பாடித்‌ திருவாரூரை அடைந்தார்‌. அங்கே இறைவரைப்‌ 
பாடி. வலக்கண்ணையும்‌ பெற்றார்‌, 


நம்பியாரூரர்‌ சங்கிலியாரை மணகச்த செய்தியை 
அறிந்த பரவையார்‌ அவரை ஏற்றுக்கொள்ளாமல்‌ ஊடியி 
ருந்தார்‌. வன்றொண்டர்‌ வேண்ட, ஆரூர்‌ இறைவர்‌ இரு 
கால்‌ பரவையாரிடம தூது சென்று ஊடலை நீக்கி மீட்டும்‌ 
இருவரும்‌ இணைந்து வாழ அருள்‌ புரிக்தரர்‌, இறைவரை 
ஏவல்‌ கொண்டமைக்கு ஆற்றாத ஏயர்கோன்கலிக்காம 
நாயனார்‌ ஈம்பியாரூரர்மேல்‌ சினங்கொண்டிருக்க, அவ்விரு 
வரையும்‌ நட்புக்கொள்ளச செய்ய எண்ணிய இறைவர்‌ 
கலிக்காமருக்குச்‌ சூலை நாய்‌ வரச்செய்து, அதனை தீ தீர்க்கும்‌ 
படி ஈம்பியாரூரரை அனுப்பினார்‌. இவரால்‌ ரோய்‌ தீர்வ 
திலும்‌ இறப்பதே மேலென்று கருதிய ஏயர்கோன்‌ உடை 
வாளால்‌ தம்வயிற்றைக்‌ கிழித்துக்கொண்டு இறந்தார்‌. 
அதூகண்டு ஈம்பியாரூரர்‌ வருந்தித்‌ தாமும்‌ உயிர்நீக்கத்‌ 
அணிகையில்‌ இறைவர்‌ கலிக்காமரை உயிர்பெய்து எழுப்பி 
அவ்விரண்டு பெரியார்களையும்‌ ஈண்பராக்கியருளினார்‌. 


xvi 

சோர. அரசராகிய சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
நம்பியாரூரரை வக கண்டு நட்புப்‌ பூண்டார்‌, அவ்விரு 
வரும்‌ பல தலங்களைத்‌ தரிசித்து வணங்கினர்‌. ஆரூரர்‌ 
சேர நாட்டுக்குச்‌ சென்று சிலகாலம்‌ தங்கி, அப்பால்‌ இரு 
வாளூர்‌ வந்தார்‌. பிறகு கொங்குநாட்டில்‌ உள்ள திருப்புக்‌ 
கொளியூர்‌ அவிநாசியில்‌ முதலைவிழுங்கிய 'பிள்ளையைப்பதிகம்‌ 
பாடி. வருவித்தார்‌. மீட்டும்‌ திருவஞ்சைக்கள த்திலிருக்த 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்பால்‌ சென்று தவ்‌இயிருக்தார்‌. 


ஒருகாள்‌ திருவஞ்சைக்களத்துத்‌ தஇருக்கோயிலுள்‌ 
சென்று உலக வாழ்க்கையில்‌ தமக்கு இருர்த வெறுப்பைப்‌ 
பதிகம்‌ பாடி.த்‌ தெரிவித்தார்‌. சிவபெருமான்‌ தேவர்களோடு 
வெள்ளையானையை அனுப்பி நம்பியாரூரரைக்‌ கைலரயத்‌ 
திற்கு அழைத்துவரச்‌ செய்தார்‌. இதனை உணர்ந்த சேர 
வேந்தர்‌ தாமும்‌ குதிரையில்‌ எறித்‌ இருக்கைலாயம்‌ 
சென்றார்‌. பரவையாரும்‌ சங்கிலியாரும்‌ கைலை சென்று 
பண்டைநிலையில்‌ தொண்டு பூண்டொழுகினர்‌. 


சுந்தரமூர்த்து சுவாமிகள்‌ கைலாயம்‌ அடைந்த நாள்‌ 
ஆடி மாதம்‌ சுவாதித்திருகாள்‌ என்பர்‌, பதினெட்டு ஆண்டுக்‌ 
காலம்‌ சுவாமிகள்‌ பூவுலகில்‌ வாழ்ந்தனர்‌ என்னு ஒரு 
பழம்பாடல்‌ தெரிவிக்கிறது. ஆராய்ச்சியாளர்‌ ஈச்தரமூா த்தி 
சுவாமிகள்‌ 9-ஆம்‌ அற்றாண்டி.ன்‌ தொடக்கத்தில்‌ வாழ்ந்த 
வா என்று கூறுவர்‌. 
இருச்சிற்றம்பலம்‌ 


an 


உ 
சிவமயம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தேவாரம்‌ 
ல்முறை 


(1) சோழநாட்டில்‌ காவேரிக்கு வடகரையிலுள்ள 
தலங்கள்‌ 


1. கோயில்‌ _ பண்‌: குறிஞ்சி 
இருச்சிற்றம்பலம்‌ 


மடி.த்தாடு மடிமைக்கண்‌ அன்றியே 
மனனேநீ வாழும்‌ நாளும்‌ 
தடுத்தாட்டித்‌ தருமனார்‌ தமர்செக்கில்‌ 
இடும்போது தடுத்தாட்‌ கொள்வான்‌ 
கடுத்தாடு கரதலத்தில்‌ தமருகமும்‌ 
எரிஅகலுங்‌ கரிய பாம்பும்‌ 
பிடித்தாடி புலியாச்சி.ர்‌ றம்பலத்தெம்‌ 
பெருமானைப்‌ பெற்று மன்றே. 1 


பேராது காமத்திற்‌ சென்றாற்போல்‌ 
அன்றியே பிரியா துள்கிச்‌ 
சீரார்ந்த அன்பராய்ச்‌ சேன்றுமுன்‌ 
அடிவீழுக்‌ திருவினாரை 
1, அடிமைக்கண்‌ மடித்து ஆடும்‌-தனக்கு அடிமையாக 
இருக்கும்‌ தன்மையில்‌ நம்மைத்‌ திருப்பி ஆட்கொள்வான்‌. 
அன்‌ றியே-அல்து அல்லாமலும்‌. வாழும்‌ நாளைத்தடுத்து அலைத்து 
யமனுடைய ஏவலர்‌ செக்கில்‌ இடும்போதும்‌ ஆட்கொள்வான்‌, 
ஆட்டி-அலைத் து. 


1 


b ட ்‌ 
ச௬ரதரா தேவாரம்‌ 


ஓராது தருமனார்‌ தமர்சேக்கில்‌ 
இடும்போது தடுத்தாட்‌ கோள்வான்‌ 

பேராளர்‌ புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தேம்‌ 
பேருமானைப்‌ பெற்றா மன்றே. 


நரியார்தங்‌ கள்ளத்தாற்‌ பக்கான 
பரிசொழிந்து நாளும்‌ உள்பெ* 
பிரியாத அன்பராய்ச்‌ சென்றுமுன்‌ 
அடி.விழும்‌ சிந்தை யாரைத்‌ 
தரியாது தருமனார்‌ தமாசெக்கில்‌ 
இடும்போது தடுத்தாட்‌ கொள்வான்‌ 
பெரியோர்கள்‌ புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தெம்‌ 
பெருமானைப்‌ பெற்றா மன்றே. 3 


கருமையார்‌ தருமனார்‌ தமர்ஈம்மைக்‌ 
கட்டியகட்‌ டறுப்பிப்‌ பானை 
அருமையார்‌ தன்னுலகர்‌ தருவானை 
மண்‌ ணுலகங்‌ காவல்‌ பூண்ட 
உரிமையாற்‌ பல்லவர்க்குத்‌ திறைகொடா 
மன்னவரை மறுக்கஞ்‌ செய்யும்‌ 
பெருமையார்‌ புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தெம்‌ 
பெருமானைப்‌ பெற்றா மன்றே. 4 


கருமானின்‌ உரியாடைச்‌ செஞ்சடைமேல்‌ 
வெண்மதியக்‌ கண்ணி யானை 

உருமன்ன கூற்றத்தை உருண்டோட 
உதைத்துக்‌ துலவா இன்பம்‌ 


2. பேரர்து-தவீராமல்‌, பேராளர்‌-புகமுடையார்‌ வாழ்கின்‌ ற, 
9, பக்குஃபை, * “மூழ்‌திப்‌' என்றும்‌ பாடம்‌, 
4, மறுக்கம்‌-வருத்தம்‌, 


கோயில்‌ 8 


தருவானைத்‌ தரும்னார்‌ தமர்செக்கில்‌ 

இடும்போது தடுத்தாட்‌ கொள்வான்‌ 
பெருமானார்‌ புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தெம்‌ 

பெருமானைப்‌ பெற்றா மன்றே. 5 
உய்த்தாடித்‌ இரியாதே உள்ளமே 

ஒழிகண்டாய்‌ ஊன்கண்‌ ஓட்டம்‌ 
எத்தாலுங்‌ குறைவில்லை என்பர்காண்‌ 

கெஞ்சமே நம்மை நாளும்‌ 
பைத்தாடும்‌ அரவினன்‌ படரசடையன்‌ 

பரஞ்சோதி பாவர்‌ தீர்க்கும்‌ 
பித்தாடி. புலீயூர்ச்சிற்‌ றம்பலத்தெம்‌ 

்‌ பெருமானைப்‌ பெற்றா மன்றே. 6 


முட்டாத முச்சந்தி மூவா 
யிரவர்க்கு மூர்த்தி என்னப்‌ 

பட்டானைப்‌ பத்தராய்ப்‌ பாவிப்பார்‌ 
பாவமும்‌ வினையும்‌ போக 

விட்டானை மலைஎடுத்த இராவணனைத்‌ 
தலைபத்தும்‌ நெரியக்‌ காலால்‌ 

தொட்டானைப்‌ புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தெம்‌ 
பெருமானைப்‌ பெற்றா மன்றே. 7 

கற்றானுங்‌ குழையுமா றன றியே 
கருதுமா கருததிற்றார்க்‌ 

கெற்றாலுங்‌ குறைவில்லை என்பர்காண்‌ 
உள்ளமே நம்மை நாளுஞ்‌ 


5. உரும்‌ அன்ன-இடியேற்றை ஒத்த, 

6. ஊன்கண்‌ ஓட்டம்‌ ஒழி கண்டாய்‌ - உடம்பினிடத்தே 
விருப்புக்கொண்டு ஒடுதலை விடுவாயாக, பித்தாடி, பெயர்‌, 

7. முட்டாத - இடையீடுபடாத. காலால்‌ மலையைத்‌ 
தொட்ட அளவிலே இராவணன்‌ தலைகள்‌ நெரிக்தன என்றபடி, 


4 ௬௩தரர்‌ தேவாரம்‌ 


செற்றாட்டித்‌ தருமனார்‌ தமர்செக்கில்‌ 

இடும்போது தடுத்தாட்‌ கொள்வான்‌ 
பெற்றேறிப்‌ புலியூர்ச்சிற்‌ றம்பலத்தெம்‌ 

பெருமானைப்‌ பெற்றா மன்றே. 8 
நாடுடைய நாதனபால்‌ ஈன்றென்றுஞ்‌ 

செய்மனமே ஈம்மை மாளும்‌ 
தாடுடைய தருமனார்‌ தமர்செக்கில்‌ 

இடும்போது தடுத்தாட்‌ கொள்வான்‌ 
மோடுடைய சமணர்க்கும்‌ முடையுடைய 

சாக்கியர்க்கும்‌ மூடம்‌ வைத்த 
பீடுடைய புலியூர்சகிற்‌ றம்பலத்தெம்‌ 

பெருமானைப்‌ பெற்றா மன்றே, 9 


பாரூரும்‌ அரவல்குல்‌ உமைகங்கை 
யவள்பங்கன்‌ பைங்கண்‌ ஏற்றன்‌ 
ஊரூரன்‌ தருமனார்‌ தமர்செக்கில்‌ 
இடும்போது தடுத்தாட்‌ கொள்வான்‌. 
ஆரூரன்‌ தம்பிரான்‌ ஆரூரன்‌ 
மீகொங்கில்‌ அணிகாஞ்‌ சிவாப்ப்‌ 
பேரூரர்‌ பெருமானைப்‌ புலியூர்ச்சிம்‌ 
றம்பலத்தே பெற்றா மன்றே, 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
8, கல்தானும்‌. கருத ்‌ இற்றார்க்கு - கருதும்‌ வன்மையை 
யுடையாருக்கு. செற்று-வருத்தி. பெற்று - பெற்றம்‌; இடபம்‌. 
9, தாடு-தடுத்தல்‌, மோடு-பெருவயிறு, முடை-நாற்றம்‌, 
மூடம்‌ - அறியாமை, 
10. மீகொங்கு-மேல்‌ கொங்குகாடு. காஞ்சிவாய்ப்‌ பேரூர்‌- 
திருப்பேரூர்‌ என்னும்‌ தலம்‌; காஞ்சி-நொய்யில்‌ என்னும்‌, ஆறு, 


திருக்கழிப்பாலை 5 


௨ திருக்கழிப்பாலை _ பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


செடி.யேன்‌ இவினையில்‌ தடுமாறக்‌ கண்டாலும்‌ 

அடியான்‌ ஆவளஎனா தொழிதல்‌ தகவாமே 

முடிமேல்‌ மாமதியும்‌ மரவும்‌ உடன்‌ துயிலும்‌ 

வடி. வே தாம்‌உடையார்‌ மழழுங்கழிப்‌ பாலையதே, 1 


எங்கே னும்மிருந்துன்‌ அடி யேன்‌ உனைநினைந்தால்‌ 

அங்கே வந்தென்னோடும்‌ உடனாகி நின்றருளி 

இங்கே என்வீனையை அறுத்திட்‌ டேனையாளும்‌ 

கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே. 2 


ஒனுத்தாய்‌ நின்னருளில்‌ லடியேன்‌ பிழைத்தனகள்‌ 
பொறுத்தாய்‌ எத்தனையுர்‌ ஈாயேனைப்‌ பொருட்படுத்துச்‌ 
செறுத்தாய்‌ வேலைவிடம்‌ அறியாமல்‌ உண்டுகண்டம்‌ 
கறுத்தாய்‌ தண்கழனிக்‌ கழிப்பாலை மேயானே. 8 


சுரும்பார்‌ விண்டமலர்‌ ௮வைதூவித்‌ தூவ்குகண்ணீர்‌ 
அரும்பா நிற்குமனத்‌ தடியாரொடும்‌ அன்புசெய்வன்‌ 
விரும்பேன்‌ உன்னையல்லால்‌ ஒருதெய்வம்‌ என்மனத்தால்‌ 


கரும்பா ருங்கழனிக்‌ கழிப்பாலை மேயானே, 4 


ஒழிப்பாய்‌ என்வினையை உகப்பாய்‌ முனிந்தருளித்‌ 
தெழிப்பாய்‌ மோதுவிப்பாய்‌ விலைஆ வணம்‌உடையாய 
கழிப்பால்‌ கண்டடங்கச்‌ சுழியேர்‌ து மாமறுஇற்‌ 

கழிப்பா லைமருவுங்‌ கனல்‌ஏந்து கையானே. 6 


9, பிழைத்தனகள்‌ - செய்த குற்றங்களை, மறியாமல்‌ 
மாட்டேன்‌ என்று மறுக்காமல்‌, 
சீ, விண்ட-மலரச்‌ செய்த, 


6 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஆர்த்தாய்‌ ஆடரவை ௮ரையார்‌ புலிஅதள்மேற்‌ 

போர்த்தாய்‌ ஆனையின்தோல்‌ உரிவை புலால்நாறக்‌ 

காத்தாய்‌ தொண்டுசெய்வார்‌ வினைகள்‌ அவைபோகப்‌ 

பார்த்தா னுக்டெமாம்‌ பழியில்கழிப்‌ பாலையதே. 6 
சீ 


பருத்தாள்‌ வன்பகட்டைப்‌ படமாகமுன்‌ பற்றி௮தள்‌ 

உரித்தாய்‌ ஆனையின்தோல்‌ உலகந்தொழும்‌ உத்தமனே 

எரித்தாய்‌ முப்புரமும்‌ இமையோர்கள்‌ இடர்கடியும்‌ 

கருத்தா தண்கழனிக்‌ கழிப்பாலை மேயானே, 7 

படைத்தாய்‌ ஞாலமெலாம்‌ படர்புன்சடை எம்பரமா 

உடைத்தாய்‌ வேள்விதனை உமையாளையொர்‌ கூறுடையாய்‌ 

அடர்த்தாய்‌ வல்லரக்கன்‌ தலைபத்தொடு தோள்செரியக்‌ 

கடற்சா ருங்கழனிக்‌ கழிப்பாலை மேயானே. 8 

போய்யா நாவதனால்‌ புகழ்வார்கள்‌ மனத்தினுள்ளே 

மெய்யே நின்றேரியும்‌ விளக்கேஒத்த தேவர்பிரான்‌ 

செய்யா னுங்கரிய நிறத்தானும்‌ தெரிவரியான்‌ 

மையார்‌ கண்ணியொடு மகிழ்வான்கழிப்‌ பாலையதே. 9 

பழிசே ரில்புகழான்‌ பாமன்‌ பரமேட்டி. 

கழியார்‌ செல்வமல்குங்‌ கழிப்பாலை மேயானைத்‌ 

தொழுவான்‌ நாவலர்கோன்‌ ஆரூரன்‌ உரை த்ததமிழ்‌ 

வழுவா மாலைவல்லார்‌ வானோர்உல காள்பவரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 


சுவாமி ! பால்வண்ணநாதா; அம்பிகை : வேதகாயக. 


8. புலி அதள்‌-புலித்தோல்‌. 

7. பருத்தாள்‌ - பருமையான தாளை உடைய, பகட்டை - 
யானையை, படம்‌ ஆக - ஆடை ஆகும்படி; படம்‌ - துணி, 

8. உடைத்தாய்‌ - அழித்தாய்‌, 

10. சேரில்‌ - சேர்தல்‌ இல்லாத, 


திருவெண்காடு 1 
8. திருவெண்காடு -- பண்‌: இந்தளம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


படங்கொள்நாகம்‌ சென்னிசேர்த்திப்‌ பாய்புலித்தோல்‌ 
அரையில்விக்கி, ௮டங்கலார்‌ஊர்‌ எரியச்சீறி அன அமூவர்க்‌ 
கருள்புரிக்‌ தீர்‌, மடங்கலானைச்‌ செற்றுகச்தீர்‌ மனைகள்தோ 
“அம்‌ தலைகைஏந்தி, விடங்கரரஇத்‌ திரிவதென்னே வேலை 
சூழ்வெண்‌ காடனீரே, 1 

இழித்துகந்தீர்‌ முன்னவேடம்‌ இமையவர்க்கும்‌ 
உரைகள்பேணா, தொழித்துகந்தீர்‌ நீர்முன்கொண்ட உயர்‌ 
தவத்தை அமரர்வேண்ட, அழிக்கவச்‌ த காமவேளை அவனு 
'டைய தாதைகாண, விழித்‌ துகந்த வெற்றிஎன்னே வேலை 
சூழ்வெண்‌ காடனீரே. 2 


படைகள்ளக்திப்‌ பாரிடமும்‌ பாதம்போற்ற மாதும்‌ 
நீரும்‌, உடையோர்கோவ ணத்தராகி உண்மைசொல்லீர்‌ 
உம்மையன்றே, சடைகள்தாழக்‌ கரணம்‌இட்டுத்‌ தன்மை 
பேசி இல்பலிக்கு, விடையதேறித்‌ திரிவதென்னே வேலை 


சூழ்வெண்‌ காடனீரே, 8 


1, வீக்கி- இறுக்கிக்கட்டி, அடங்கலார்‌ - பகைவர்‌ 
மூவர்க்கு - திரிபுரத்தின்‌ தலைவர்களாகிய அசுரர்கள்‌ மூவருக்கு: 
அருள்‌ புரிதலாவது, திரிபுரங்களை மாத்திரம்‌ அழித்து, அங்‌ 
இருந்த மூவரையும்‌ வாயில்‌ காவலராகவும்‌ முழவுவாசிப்பவனாக 
வும்‌ அமைத்தருளியது. விடங்கர்‌-பேரழகை உடையவர்‌. வெண்‌ 
காடனார்‌ என்‌ பதன்‌ விளி, வெண்காடனீரே என்பது. 


4, தாதை: திருமால்‌, 
8, இல்பலிக்கு-வீகெளில்‌ பெறும்‌ பிச்சைக்கு, 
கொடி - அம்பிகை, 


8 சுந்தரா தேவாரம்‌ 


பண்ணுளீராய்ப்‌ பாட்டும்‌ஆனீர்‌ பத்தர்சித்தம்‌ பரவிக்‌ 
கோண்டீர்‌, கண்ணுளீராய்க்‌ கருத்தில்‌உம்மைக்‌ கருதுவார்‌ 
கள்‌ காணும்வண்ணம்‌, மண்ணுளீராய்‌ மதியம்வைத்தீர்‌ 
வானகாடர்‌ மருவிஏத்த, விண்ணுளீராய்‌ நிற்பதென்னே 
வேலைசூழ்வெண்‌ காடனீரே. 4 


தடம்‌எடுத்து நீரும்பூவும்‌ கொண்டுதொண்டர்‌ எவல்‌ 
செய்ய, ஈடம்‌எடுத்தொன்‌ ருடி.ப்பாடி: ஈல்குவிர்ரீர்‌ புல்கும்‌ 
வண்ணம்‌, வடம்‌எடுத்த கொங்கைமாதோர்‌ பாகமாக வார்‌ 
கடல்வாய்‌, விடம்மிடற்றில்‌ வைத்ததென்னே வேலைசூழ்‌ 
வெண்‌ கரடனீரே, 5 


மாறுபட்ட வனத்தகத்தில்‌ மருவவந்த வன்களிற்‌ 
றைப்‌, பீறிஇட்ட மாகப்போர்த்£ீர்‌ பெய்பலிக்கென்‌ றில்லச்‌ 
தோறும்‌, கூறுபட்ட கொடியும்நீருவ்‌ குலாவிஏற்றை அடர 
ஏறி, வேறுபட்டுத்‌ இரிவதென்னே வேலைசூழ்வெண்‌ 
காடனீரே. 6 


காதலாலே கருதுந்தொண்டர்‌ காரணத்த ராகிெமின்‌ே ற, 
'பூதம்பாடப்‌ புரிந்துகட்டம்‌ புவனிஎத்த ஆடவல்லீர்‌, 
நீதியாக ஏழில்‌ஓசை நித்தராஓச்‌ சித்தர்சூழ; வேதம்‌ஓதித்‌ 
இரிவதென்னே வேலைசூழ்வெண்‌ காடனீரே, 1 


குரவுகொன்றை மதியம்மத்தம்‌ கொங்கைமாதர்‌ கங்கை 
நாகம்‌, -விரவுனெ ற சடைஉடையீர்‌ விருத்தர்‌ஆனீர்‌ கருத்தில்‌ 
உம்மைப்‌, பரவும்‌என்மேற்‌ பழிகள்போக்கா்‌ பாகமாய 
மங்கைஅஞ்சி, வெருவவேழம்‌ செற்றதென்னே வேலைசூழ்‌ 
வெண்‌ காடனீரே, 8 


4. மத்தம்‌ . ஊமத்தை, 


திருக்குருகாவூர்‌ வெள்ளடை 9 


மாடங்காட்டுங்‌ கச்சியுள்ளீர்‌ நிச்சயத்தால்‌ நினைப்‌ 
புளார்பாற்‌, பாடுங்காட்டில்‌ ஆடல்உள்ளீர்‌ பரவும்வண்ணம்‌ 
எங்ஙனேதான்‌, காடுங்காட்டில்‌ அயனும்மாலும்‌ ஈணுகா 
வண்ணம்‌ அனலும்‌ஆய, வேடங்காட்டித்‌ இரிவதென்னே 
வேலைசூழ்வெண்‌ காடனீரே, 9 


விரித்தவேதம்‌ ஓதவல்லார்‌ வேலைசூழ்வெண்‌ காடுமேய, 
விருத்தனய வேதன்‌ றன்னை விரிபொழில்திரு சாவலூரன்‌, 
அருத்தியால்‌ஆ ரூரன்தொண்டன்‌ அடியன்கேட்ட மாலை 
பத்தும்‌, தெரித்தவண்ணம்‌ மொழியவல்லார்‌ செம்மையாளர்‌ 
வானுளாரே, 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: சுவேதாரணியேசுவரர்‌ 
அம்பிகை: பிரமவித்தியா கநாயகி 


4. திருக்குருகாவூர்‌ வெள்ளடை -- பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
இத்தனை யாமாற்றை அறிந்திலேன்‌ எம்பெருமான்‌ 
பித்தரே என்றும்மைப்‌ பேசுவார்‌ பிறரெல்லாம்‌ 
முத்தினை மணிதன்னை மாணிக்கம்‌ முளைத்தெழுந்த 
வித்தனே குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே, 

1 
ஆவியைப்‌ போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய்‌ 
வாவியிற்‌ கயல்பாயக்‌ குளத்திடை மடைதோறும்‌ 
காவியுங்‌ குவளையுங்‌ கமலஞ்செய்‌ கழுநீரும்‌ 
மேவிய குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே. 9 

1, வித்தன்‌ - செல்வன்‌, 


10 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பாடுவார்‌ பசிதீர்ப்பாய்‌ பரவுவார்‌ பிணிகளைவாய்‌ 

ஓடுசன்‌ கலனாக உண்பலிக்‌ குழல்வானே 

காடுகின்‌* இடமாகக்‌ கடுவிருள்‌ ஈடமாடும்‌ 

வேடனே குருகாவூர்‌ வெள்ளடை. நீயன்றே, 8 


வெப்பொடு பிணியெல்லாம்‌ தவிர த்தென்னை ஆட்கொண்டாய்‌ 
ஓப்புடை ஒளிநீலம்‌ ஓங்கிய மலர்ப்பொய்கை 

அப்படி .அழகாய அணிகடை மட அன்னம்‌ 

மெய்ப்படு குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே 4 


வரும்பழி வாராமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய்‌ 
சுரும்புடை மலர்க்கொன்றைச்‌ சுண்ணவெண்‌ ணீற்றுானே 
அரும்புடை மலா்ப்பொய்கை அல்லியும்‌ மல்லிகையும்‌ 
விரும்பிய குருகாவூர்‌ வெள்ளடை: நீயன்றே, 8 


பண்ணிடைத்‌ தமிழோப்பாய்‌ பழத்தினிற்‌ சுவையோப்பாய்‌ 
கண்ணிடை மணியோப்பாய்‌ கடூவிருட்‌ சுடரோப்பாய்‌ 
மண்ணிடை அடியார்கள்‌ மனத்திடர்‌ வாராமே 
விண்ணிடைக்‌ குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே. 6 


போந்தனை தரியாமே ஈமன்தமர்‌ புகுக்தென்னை 

நோந்தனை செய்தாலும்‌ நுன்னல தறியேன்கான்‌ 

சாந்தனை வருமேலுச்‌ தவிர்த்தென்னை ஆட்கொண்ட 
வேந்தனே குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே, 7 


8, பாடுவார்‌ பசியைத்‌ தீர்ப்பாய்‌; இங்கே இறைவர்‌ சுந்தரர்‌ 
பசியைத்‌ தீர்த்தார்‌, கலன்‌ - பிச்சைப்‌ பாத்திரம்‌, கடு இருள்‌ - 
நள்ளிருள்‌. * 'காடுகல்‌' என்றும்‌ பாடம்‌, 

4, நீலம்‌ - கருங்குவளை மலர்‌. 

6. நள்ளிரவில்‌ தோன்றும்‌ சோதியை ஒப்பாய்‌. 

7. போந்தனை தறியாமே- என்பாலுள்ள கருணையால்‌ 
என்‌ துன்பத்தைத்‌ தாங்காமல்‌ என்னை ஆட்கொள்ள 
எழுக்தருளினாய்‌, சார்தனை - சாகும்‌ அளவுக்கு, ' 


திருக்குருகாவூர்‌ வெள்ளடை 11 


மலக்கில்நின்‌ அடியார்கள்‌ மனத்திடை மால்‌திர்ப்பாய்‌ 
சலசல மிடுக்குடைய தீருமனார்‌ தமாஎன்னைக்‌ 
கலக்குவான்‌ வந்தாலும்‌ கடுக்துயா வாராமே 

விலக்குவாய்‌ குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே, 8 
படூவிப்பாய்‌ உனக்கேஆள்‌ பலரையும்‌ பணியாமே 
தொடுவிப்பாய்‌ துலொடுபொன்‌ தோலுடுத்‌ அழல்வானே 
கெடுவிப்பாப்‌ அல்லாதார்‌ கேடிலாப்‌ பொன்‌ அடிக்கே 
விடுவிப்பாய்‌ குருகாவூர்‌ வெள்ளடை நீயன்றே. 0 


வளங்கனி பொழில்மல்கு வயல்‌ அணிந்‌ தழகாய 
விளங்கொளி குருகாவூர்‌ வெள்ளடை உறைவானை 
இளங்கிளை ஆரூரன்‌ வனப்பகை யவள்‌ அப்பன்‌ 
உளங்குளிர்‌ தமிழ்மாலை பத்தர்கட்‌ குரையாமே, 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி! வெள்ளடையப்பர்‌ 
அம்பிகை: காவியங்கண்ணியம்மை 


வரலாறு; சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ சீகாழியைத்‌ தரிரித்‌ 
துக்கொண்டு திருக்குருகாவூரைத்‌ தரிசிப்பதற்காகத்‌ தம்‌ பரி 
வாரங்களுடன்‌ போய்க்கொண்டிருந்தார்‌. அப்போது சுவாமி 
களுக்குத்‌ தாகமும்‌ பசியும்‌ அதிகமாயின. சிவபெருமான்‌ நடு 
வழியில்‌ ஒரு பந்தரை அமைத்து அதன்கண்‌ கண்ணீரும்‌ பொதி 
சோறும்‌ வைத்துக்கொண்டிருந்து, சுந்தரர்‌ வந்தவுடன்‌ யாவ 
ருக்கும்‌ வழங்கியருளினார்‌. உண்டு சற்றே அவர்கள்‌ உறங்கிப்‌, 
பீன்‌ விழித்துப்‌ பார்க்கையில்‌ யாவையும்‌ மறைந்ததைக்‌ கண்‌ 
டனர்‌. எம்பெருமான்‌ திருவருளென்‌ நறிந்த சுந்தரர்‌ இப்பதிகத்‌ 
தைப்‌ பாடியருளினார்‌ [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌ 155.-169.] 

6. மலக்கு இல்‌ - கலக்கம்‌ இல்லாத, மால்‌ - அறியாமை, 
சலச்சலம்‌ - மிக்க வஞ்சனை. 

9, உனக்கே ஆள்‌ படுவிப்பாய்‌ - அடியேனை உன்‌ ஒருவ 
னுக்கே ஆளாகச்‌ செய்வாய்‌, துகிலொடு பொன்னை எனக்குத்‌ 
தொடுவிப்பாய்‌, 

10. இளங்கிளை-வயசில்‌ இளைய சுற்றத்தான்‌. உரை ஆம்‌- 
அடிக்கடி சொல்லும்‌ உரையாகவே அமையும்‌. 


128 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


5. திருக்கழுமலம்‌ -- பண்‌: தக்கேசி 


திருச்சிற்றம்பலம்‌ 


சாதலும்‌ பிறத்தலுந்‌ தவிர்த்தேனை வகுத்துத்‌ 
தன்‌அருள்‌' தந்தஎம்‌ தலைவனை மலையின்‌ 
மாதினை மதித்தங்கொர்‌ பால்கொண்ட மணியை 
வருபுனல்‌ சடையிடை வைத்தஎம்‌ மானை 
ஏதிலென்‌ மனத்துக்கோர்‌ இரும்புண்ட நீரை 
எண்வகை ஒருவனை எங்கள்பி ரானைக்‌ 
காதில்வெண்‌ குழையனைக்‌ கடல்கொள மிதந்த 
கழுமல வளககர்க்‌ கண்டுகொண்‌ டேனே, 1 


மற்றொரு துணையினி மறுமைக்குங்‌ காணேன்‌ 
வருந்தலுற்‌ றேன்மற வாவரம்‌ பெற்றேன்‌ 
சுற்றிய சுற்றமும்‌ துணைஎன்று கருதேன்‌ 
துணைஎன்று நான்தொழப்‌ பட்ட ஒண்‌ சுடரை 
முத்தியும்‌ ஞானமும்‌ வானவர்‌ அறியா 
முறைமுறை பலபல நேறிகளுங்‌ காட்டிக்‌ 
கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன்‌ 
கழுமல வளககர்க்‌ கண்டுகோண்‌ டேனே. 2 


திருத்தினை ஈகர்உறை சேந்தன்‌ அப்பன்‌என்‌ 
செய்வினை அறுத்திடுஞ்‌ செம்பொனை அம்பொன்‌ 

ஒருத்தனை அல்ல திங்‌ காரையும்‌ உணரேன்‌ 
உணர்வுபெற்‌ ¥ஜேன்உய்யுங்‌ காரணம்‌ தன்னால்‌ 


1. ஏது இல்‌ என்‌ - யாதொரு பற்றும்‌ இல்லாத எனது. 


எண்வகை ஒருவன்‌-அட்டமூர்த்‌தி, கழுமல வள௩கர்‌- சீகாழி, 


8. சேந்தன்‌ அப்பன்‌-முருகவேளுடைய கந்தை, வேலை -. 


பிரளய காலத்தில்‌ சமுத்திரத்திலே மிதந்த, 


௬. 
னி 


திருக்கழுமலம்‌ 1 


விருத்தனைப்‌ பாலனைக்‌ கனவிடை விரவி 
விழித்தேங்குங்‌ காணமாட்‌ டாதுவிட்‌ டிருந்தேன்‌ 
கருத்தனை நிருத்தஞ்செய்‌ காலனை வேலைக்‌ 
கழுமல வளககர்க்‌ கண்டுகொண்‌ டேனே, 8 


மழைக்கரும்‌ பும்மலர்க்‌ கொன்றையி னானை 
வளைக்கலுற்‌ றேன்மற வாமனம்‌ பெற்றேன்‌ 
பிழைத்தோரு.கால்‌இனிப்‌ போய்ப்பிற வாமைப்‌ 
பேருமைபெற்‌ றேன்பெற்ற தார்பெறு கிற்பார்‌ 
குழைக்கருங்‌ கண்டனைக்‌. கண்டுகொள்‌ வானே 
பாடுகின்‌ றேன்சென்று கூடவும்‌ வல்லேன்‌ 
கழைக்கரும்‌ புங்கத லிப்பல சோலைக்‌ 
கழுமல வளநகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 4 


குண்டலவ்‌ குழைதிகழ்‌ காதனே என்றும்‌ 
கொடுமழு வாட்படைக்‌ குழகனே என்றும்‌ 
வண்டலம்‌ பும்மலாக்‌ கொன்றையன்‌ என்றும்‌ 
வாய்வெரு வித்தொழு தேன்விதி யாலே 
பண்டைகசம்‌ பலமன முகங்களைக்‌ தொன்றாய்ப்‌ 
பசுபதி பதிவின விப்பல நாளும்‌ 
கண்டலங்‌ கழிக்கரை ஓதம்வக்‌ துலவும்‌ 
கழுமல வளக।கர்க்‌ கண்டுகொண்‌ டேனே, 2 


வரும்பேரும்‌ வல்வினை என்றிருந்‌ தெண்ணி 
வருந்தலுற்‌ றேன்மற வாமனம்‌ பெற்றேன்‌ 
விரும்பிஎன்‌ மனத்திடை மெய்குளிர்ப்‌ பெய்தி 
வேண்டிநின்‌ றேன்தொழு* தேன்விதி யாலே 
4. மழைக்கு அரும்பும்‌; கொன்றை கார்‌ காலத்தில்‌ மலர்‌ 
வது, கழைக்‌ கரும்பு-மூங்கலைப்போல வளர்ச்சி பெற்ற கரும்பு, 
8. குழகன்‌-இளமையை உடையவன்‌. சண்டல்‌-முள்ளி, 
ஓதம்‌ - பொங்கும்‌ கடல்‌ நீர்‌. 
* வேண்டிகின்‌ மேதொழு' என்றும்‌ பாடம்‌, 


14 


+ + » 
சுந்தரா தேவாரம்‌ 


அரும்பினை அலரினை அமுதினைத்‌ தேனை 
ஐயனை அறவன்‌என்‌ பிறவிவேர்‌ அறுக்கும்‌ 
கரும்பினைப்‌ பேருஞ்செந்நெல்‌ நெருங்கிய: கழனிக்‌ 
கழுமல வள௩்கர்க்‌ கண்டுகோண்‌ டேனே, 6 


அயலவர்‌ பரவவும்‌ அடியவர்‌ தொழவும்‌ 

அன்பர்கள்‌ சாயலுள்‌ அடையலுற்‌ நிருர்தேன்‌ 
முயல்பவர்‌ பின்சென்று முயல்வலை யானை 

படுமென மொழிந்தவர்‌ வழிமுழு தெண்ணிப்‌ 
புயலினை த்‌ இருவினைப்‌ பொன்னின தொளியை 

மின்னின தருவை என்னிடைப்‌ பொருளைக்‌ 
கயலினஞ்‌ சேலொடு வயல்விளை யாடுங்‌ 


கழுமல வளநகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 7 


நினைதரு பாவங்கள்‌ நாசங்க ளாக 

நினைக்‌ அமுன்‌ தொழுதெழப்‌ பட்டஒண்‌ ௬டரை 
மலைதரு மலைமகள்‌ கணவனை வானோர்‌ 

மாமணி மாணிக்கத்‌ தைம்மறைப்‌ பொருளைப்‌ 
புனைதரு புகழினை எங்கள தொளியை 

இருவரும்‌ ஒருவனென்‌ அுணர்வரி யவனைக்‌ 
கனை தரு கருங்கடல்‌ ஓதம்வர்‌ அலவும்‌ 

கழுமல வள௱ரகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 8 


மறையிடைத்‌ அணிந்தவர்‌ மனையிடை இருப்ப 
வஞ்சனைசெய்தவா பொய்கையும்‌ மாயத்‌ 

அறையுறக்‌ கூளித்துள தாகவைத்‌ துய்த்த 
உண்மை யெனுந்தக வின்மையை ஓரேன்‌ 


7, சாயலுள்‌ - மென்மையான கூட்டத்தில்‌, 


8. இருவரும்‌ - திருமாலும்‌ பிரமனும்‌, 


திருக்கழுமலம்‌ 15 


பிறையுடைச்‌ சடையனை எங்கள்பி ரானைப்‌ 

பேரரு ளாளனைக்‌ காரிருள்‌ போன்ற 
கறையணி மிடறுடை அடிகளை அடியேன்‌ 

கழுமல வளநகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே, 9 


செழுமலாக்‌ கொன்றையுங்‌ கூவிள மலரும்‌ 

விரவிய சடைமுடி அடிகளை நினைந்திட்‌ 
டழுமலர்க்‌ கண்ணிணை அடியவர்க்‌ கல்லால்‌ 

அறிவரி தவன்திரு அடியிணை இரண்டும்‌ 
கழுமல வளசகர்க்‌ கண்டுகொண்‌ டூரன்‌ 

சடையன்றன்‌ காதலன்‌ பாடிய பத்தும்‌ 
தொழுமலர்‌ எடுத்தகை அடியவர்‌ தம்மைத்‌ 

அன்பமும்‌ இடும்பையுஞ்‌ சூழகி லாவே, 10 


திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: பிரமபுரீசுவரா்‌ 
அம்பிகை: திருகிலைகாயகியம்மை 


வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ சிதம்பரத்தைத்‌ தரி 
சித்துக்கொண்டு கொள்ளிடத்தைக்‌ கடந்து கோழியை நோக்கி 
வந்தவர்‌, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள்‌ அவதரித்த அத்‌ 
தலத்தைக்‌ காலினால்‌ மிதிக்க அஞ்சி, ஊர்ப்புறத்தே கின்று 
வண்‌ வலம்‌ வருகையில்‌, சிவபெருமான்‌ அவருக்குக்‌ காட்டி 
கொடுத்தருளினார்‌. அப்போது ஆளுடைய நம்பிகள்‌ பாடியபதிகம்‌ 
இது, [பெரிய புராணம்‌, தடுத்தாட்கொண்ட புராணம்‌ 110-111.] 


ட 


20, கூவிள மலர்‌ - வில்வப்பூ, 


16: சுந்தரர்‌ தேவாரம்‌ 


6. திருக்கோலக்கா -- பண்‌: தக்கேசி 
திருச்‌சிற்றம்பலம்‌ 


புற்றில்‌ வாளர வார்த்தபி ரானைப்‌ 
* பூத நாதனைப்‌ பாதமே தொழுவார்‌ 
பற்று வான்‌ துணை எனக்கெளி வந்த 
பாவ நாசனை மேவரி யானை 
முற்ற லார்திரி புரம்‌ஒரு மூன்றும்‌ 
பொன்ற வென்றிமால்‌ வரைஅரி அம்பாக்‌ 
கொற்ற வில்லங்கை ஏந்திய கோனைக்‌ 
கோலக்‌ காவினிற்‌ கண்டுகொண்‌ டேனே. 1 


அங்கம்‌ ஆறும்மா மறைஒரு நான்கும்‌ 
ஆய நம்பனை வேய்புரை தோளி 
தங்கு மாதிரு உருவுடை யானைத்‌ 
தழல்ம திசடை மேற்புனைம்‌ தானை 
வெங்கண்‌ ஆனையின்‌ ஈருரி யானை 
விண்ணு ளாரொடு மண்ணுளார்‌ பரசும்‌ 
கொங்கு லாம்பொழிற்‌ குரவெறி கமழும்‌ 
கோலக்‌ காவினிற்‌ கண்டுகொண்‌ டேனே. 2 


பாட்ட கத்திசை ஆகிநின்‌ மானைப்‌ 
பத்தர்‌ சித்தம்‌ பரிவினி யானை 

காட்டகத்‌ தேவர்‌ செய்கையு ளானை 
ஈட்டம்‌ ஆடியை நம்பெரு மானைக்‌ 


1. புற்றில்‌ வாள்‌ அரவு: சாதியை நேரக்கிய விசேடணம்‌. 
வான்‌ தணை-மேலான துணை, முற்றலார்‌-பகைவர்‌. திரிபுரம்‌ 
திரிந்த புரம்‌, மால்வரையை வில்லாக ஏந்திய. 

2, அங்கம்‌-சாத்திரம்‌. வேய்‌- மூங்கில்‌, பரசும்‌-புகழும்‌. 
கொங்கு-௩.றுமணம்‌. குச வெறி கமழும்‌-குராமலர்‌ வாசனைவீசும்‌, 


திருக்கோலக்கா 


காட்ட கத்துறு புலியுரி யானைக்‌ 

கண்ணொர்‌ மூன்றுடை அண்ணலை அடியேன்‌ 
கோட்ட கப்புன லார்சேழுங்‌ கழனிக்‌ 

கோலக்‌ காவினிற்‌ கண்டிகோண்‌ டேனே. 


ஆத்தம்‌ என்றெனை ஆளுகக்‌ தானை 

அமரர்‌ நாதனைக்‌ குமாரனைப்‌ பயர்த 
வார்த்த யங்யெ முலைமட மானை 

வைத்து வானமிசைக்‌ கங்கையைக்‌ கரந்த 
தீர்த்த னைச்சிவ னைச்செழுர்‌ தேனைத்‌ 

தில்லை அம்பலத்‌ அள்கிறைஈ தாடும்‌ 
கூத்த னைக்குரு மாமணி தன்னைக்‌ 

கோலக்‌ காவினிற்‌ கண்டுகொண்‌ டேனே. 


அன்று வந்தேனை அகலிடத்‌ தவர்முன்‌ 
ஆள தாக௭என்‌ ரறாவணங்‌ காட்டி 
நின்று வெண்ணெய்கல்‌ லூர்மிசை ஒளித்த 
நித்தி லத்திரள்‌ தொத்தினை முத்திக்‌ 
கொன்றி னனறனை உம்பர்பி ரானை 
உயரும்‌ வல்லர ணங்கெடச்‌ றும்‌ 
குன்ற வில்லியை மெல்லிய லுடனே 
கோலக்‌ காவினிற்‌ கண்டுகொண்‌ டேனே. 
காற்றுத்‌ தீப்புனல்‌ ஆகின்‌ மானைக்‌ 
கடவு ளைக்கொடு மால்விடை யானை 
நீற்றுத்‌ உரு வாய்கிமிர்க்‌ தானை 
நிரம்பு பல்கலை யின்பொரு ளாலே 


8. கோட்டகம்‌-குளம்‌, 
சீ. ஆத்தம்‌-ஆப்தம்‌; நெருங்கிய நட்பு, பயந்த-பெற்ற, 


2. அகலிடத்தவர்‌-உலகத்தார்‌, ஆவணம்‌-உரிமை யோலை 
தொத்து-கொத்து, ்‌ 


ய 


18 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


போற்றித்‌ தன்கழல்‌ தொழுமவன்‌ உயிரைப்‌ 

போக்கு வான்‌உயிர்‌ நீக்கித்‌ தாளாற்‌ 
கூற்றைத்‌ தீங்குசெய்‌ குரைகழ லானைக்‌ 

கோலக்‌ காவினிற்‌ கண்டுகொண்‌ டேனே. 6 
அன்ற யன்சிரம்‌ அரிந்ததிற்‌ பலிகொண் 

டமர ருக்கருள்‌ வெளிப்படுத்‌ தானைத்‌ 
துன்று பைங்கழ லிற்சிலம்‌ பார்த்த 

சோதி யைச்சுடர்‌ போல்‌ஒளி யானை 
மின்ற யங்யெ இடைமட மங்கை 

மேவும்‌ ஈசனை வாசமா முடிமேற்‌ 
கொன்றை அஞ்சடைக்‌ குழகனை அழகார்‌ 

கோலக்‌ காவினிற்‌ கண்டுகொண்‌ டேனே. 7 
நாளும்‌ இன்னிசை யால்தமிழ்‌ பரப்பும்‌ 

ஞான சம்பந்த னுக்குல கவர்முன்‌ 
தாளம்‌ ஈந்தவன்‌ பாடலுக்‌ கிரங்கும்‌ 

தன்மை யாளனை என்மனக்‌ கருத்தை 
ஆளும்‌ பூதங்கள்‌ பாடநின்‌ றாடும்‌ 

அங்க ணன்றனை எண்கணம்‌ இறைஞ்சும்‌ 
கோளி லிப்பேருங்‌ கோயிலு ளானைக்‌ 

கோலக்‌ காவினிற்‌ கண்டுகோண்‌ டேனே, 8 
அரக்கன்‌ ஆற்றலை அழித்தவன்‌ பாட்டுக்‌ 

கன்றி ரங்யெ வெனறியி னானைப்‌ 
பரக்கும்‌ பாரளித்‌ அண்டுகர்‌ தவர்கள்‌ 

பரவி யும்பணி தற்கரி யானைச்‌ 


6. தொழும்‌ அவன்‌ - மார்க்கண்டேயன்‌, தீங்கு செய்‌ - 
அழித்த, 

7. அரிந்து அதில்‌ பலிகொண்டு; பலி-பீச்சை, குழலில்‌ - 
திருவடியில்‌. ன 

8. தாளம்‌ ஈந்தது, இத்திருத்தலத்தில்‌, 


திருக்கோலக்கா 19 


சிரக்கண்‌ வாய்செவி மூக்குயர்‌ காயம்‌ 
ஆகித்‌ தீவினை தீர்த்தஎம்‌ மானைக்‌ 
குரக்கி னங்குதி கொண்‌்(டு)உகள்‌ வயல்சூழ்‌ 
கோலக்‌ கரவினிற்‌ கண்டு கொண்டேனே. 9 


கோட ரம்பயில்‌ சடையுடைக்‌ கரும்பைக்‌ 
கோலக்‌ காவுள்‌எம்‌ மானைமெய்ம்‌ மானப்‌ 
பாட ரங்குடி. அடியவர்‌ விரும்பப்‌ 
பயிலும்‌ காவலா ரூரன்வன்‌ றொண்டன்‌ 
நாடி. ரங்கிமுன்‌ அறியுமர்‌ நெறியால்‌ 
ஈவின்ற பத்திவை விளம்பிய மாந்தர்‌ 
காட ரங்கென நடம்ஈவின்‌ ருன்பாற்‌ 
கதியும்‌ எய்துவர்‌ பதியவாக்‌ கதுவே, 10 
திருச்சிற்றம்‌ பலம்‌ 


அவாமி: ௪த்தபுரிசுவார்‌ 
அம்பிகை: ஓசை கொடுத்த நாயகியம்மை, 


9, அரக்கன்‌-இராவணன்‌ அளித்து உகந்தவர்‌, பிரம 


தேவர்‌; உண்டு உகந்தவர்‌, திருமால்‌, அளித்தல்‌ இங்கே சிருஷ்டி. 
செய்தல்‌, காயம்‌ - உடம்பு, 


10, கோடரம்‌-இளை. மெய்ம்மானப்‌ பாடர்‌ அம்குடி அடி 
யவர்‌ - உண்மையும்‌ பெருமையும்‌ உடைய பாட்டையுடையவ 
சாகிய அழகிய குடியிற்‌ பிறந்த அடியவர்‌, காடு அரங்கு என; 
காட மயானம்‌, 


20 ௬ந்தரர்‌ ே தவாரம்‌ 


7. திருநின்றியூர்‌ - பண்‌: நட்டராகம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


அற்றவ னார்‌ அடி யார்தமக்‌ காயிழை பங்கினராம்‌ 
பற்றவனார்‌எம்‌ பராபரர்‌ என்று பலர்விரும்பும்‌ 

கொற்றவ னார்குறு காதவர்‌ ஊர்நெடு வெஞ்சரத்தால்‌ 
செற்றவ னார்க்கெம்‌ ஆவது நந்திரு நின்றியூரே. 1 


வாசத்தி னாமலாக்‌ கொன்றையுள்‌ ளார்வடி. வார்ந்தநீறு 
பூசத்தி னார்புக லீந்ககா்‌ போற்றும்‌எம்‌ புண்ணியத்தார்‌ 
நேசத்தி னால்‌என்னை ஆண்டுகொண்‌ டார்நெடு மாகடல்சூம்‌ 
தேசத்தி னர்க்டெம்‌ ஆவது சம்திரு நின்றியரே, 2 
அங்கையின்‌ மூவிலை வேலர்‌ அமரர்‌ அடிபரவச்‌ 

சங்கையை நீங்க அருளிச்‌ தடங்கடல்‌ கஞ்சம்‌உண்டார்‌ 
மங்கையொர்‌ பாகர்‌ மகிழ்ந்த இடம்வள மல்குபுனற்‌ 
செங்கயல்‌ பாயும்‌ வயல்பொலி யுச்திரு கின்றியூரே, 8 


ஆறுகர்‌ தார்‌௮ங்கம்‌ சான்மறை யார்‌ எங்கும்‌ ஆகி அடல்‌ 
ஏறுகந்‌ தார்‌இசை ஏழுகக்‌ தாரமுடி.க்‌ கங்கைதன்னை 
வேறுகர்‌ தார்விரி நூல்‌உகர்‌ தார்பரி சாந்தமதா 

நீறுகம்‌ தார்உறை யும்மிட மாம்திரு கின்‌ றியூரே. 4 


வஞ்சங்கொண் டார்மனஞ்‌ சோகில்‌ லார்உறு ரெய்தயிர்பால்‌ 
அஞ்சுங்கொண்‌ டாடிய வேட்கையி னார்‌ அதி கைப்பதியே 
தஞ்சங்கொண்‌ டார்தமக்‌ கென்றும்‌ இருக்கை சரண்‌அடைந்தார்‌ 
கேஞ்சங்கோண்‌ டார்க்கடம்‌ ஆவது நந்திரு நின்றியூரே. 9 
2௨ பூசத்தினார்‌-பூசுதலை உடையவர்‌. 
3. மூவிலை வேல்‌-திரிசூலம்‌. 


4. இசைஏழு - சப்தஸ்வரம்‌. சாந்தமதா - பூசுன்ற சம்‌ 
தனமாக, 


திருநின்றியூர்‌ 21 


ஆர்த்தவர்‌ ஆடர வம்மரை மேற்புலி ஈர்உரிவை 
போர்த்தவர்‌ ஆனையின்‌ தோலுடல்‌ வெம்புலால்‌ கையகலப்‌ 
பார்த்தவ ரின்னுயிர்‌ பார்படைத்‌ தான்ரெ மஞ்சில்‌ஒன்றைச்‌ 
சேர்த்தவ ருக்குறை யும்மிட மாந்திரு கின்றியூரே. 6 


தலையிடை யார்பலி சென்றகந்‌ தோறும்‌ திரிர்தசெல்வர்‌ 
மலையுடை யாள்‌ஒரு பாகம்வைத்‌ தார்கல்‌ துதைந்தசன்னீர்‌ 
அலையுடை யார்சடை எட்ட்டுஞ்‌ சுழல அருகடஞ்செய்‌ 
நிலைபுடை யார்உறை யும்மிட மாந்திரு நின்றியூரே. 7 


எட்டுகர்‌ தரர்திசை ஏழுகர்‌ தார்‌எழுத்‌ தாறும்‌அன்பர்‌ 
இட்டுகந்‌ தார்மலர்ப்‌ பூசையிச்‌ சிக்கும்‌ இறைவராமுன்னாள்‌ 
பட்டுகும்‌ பாரிடைக்‌ காலனைக்‌ காப்ச்து பலியிரச்‌ தூண்‌ 


இட்டுக்‌ தார்க்டெம்‌ ஆவது ஈந்திரு நின்றியூரே. 8 


காலமும்‌ ஞாயிறும்‌ ஆகிரின்‌ றார்கழல்‌ பேணவல்லார்‌ 

சீலமுஞ்‌ சேய்கையுங்‌ கண்டூகப்‌ பார்‌அடி போற்றிசைப்ப 
மாலொடு சான்முகன்‌ இர்திரன்‌ மந்திரத்‌ தால்வணங்க 
நீலசஞ்‌ ௬ண்டவ ருக்கிட மார்திரு நின்றியூரே. 9 
வாயார்‌ மனத்தால்‌ நினைக்கும்‌ அவருக்‌ கருந்தவத்தில்‌ 
தயார்‌ ௬டுபொடி. ஆடிய மேனியர்‌ வானில்‌என்‌ அம்‌ 
மேயார்‌ விடைஉகந்‌ தேறிய வித்தகர்‌ பேர்ந்தவர்க்கசூச்‌* 
சேயார்‌ அடியார்க்‌ கணியவர்‌ ஊர்திரு நின்றியூரே. 10 


6. புலி ஈர்‌ உரிவை-புலியை உரித்த தோலை. 

- 9, எழுத்து ஏழு உகந்தார்‌ - ஏழிசைக்குரிய எழுத்துக்கள்‌ 
ஏழை விரும்பினார்‌. அன்பர்‌ பூசை ஆறும்‌ இச்சிக்கும்‌ - அன்பர்‌ 
களது ஆறுகால பூசையையும்‌ விரும்பும்‌; “பொழுதறு காலத்‌ 
தென்றும்‌ பூசனை வீடாது செய்து'' [திருவிளை யாடல்‌ .] 

10. பேர்க்தவர்க்கு - தம்மை மினையாமல்‌ அகன்‌ றவருக்கு. 
சேயார்‌- தூரத்தில்‌ நிற்பவர்‌, * 'போந்தவர்க்குச்‌' என்‌ றும்‌ பாடம்‌, 


22 


சுந்தர்‌ தேவாரம்‌ 


சேரும்‌ புகழ்த்தொண்டர்‌ செய்கை அறாத்திரு நின்றியூரிற்‌ 
ஒருஞ்‌ சிவகதி யாயிருர்‌ தானைத்‌ திருகாவலா 


ரூரன்‌ உரைத்த உறுதமிழ்‌ பத்தும்வல்‌ லார்வினைபோய்ப்‌ 


பாரும்‌ விசும்பும்‌ தொழப்பர மன்னடி கூடுவரே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


பண்‌: தக்கேசி 
இருச்சிற் றம்பலம்‌ 
"திருவும்‌ வண்மையும்‌ திண்டிறல்‌ அரசும்‌ 
சிலந்தி யார்செய்த சேய்பணி கண்டூ 
மருவு கோச்சேங்க ணான்றனக்‌ களித்த 
வார்த்தை கேட்டூுநுன்‌ மலரடி. அடைந்தேன்‌ 
பெருகு பொன்னிவம்‌ துந்துபன்‌ மணியைப்‌ 
பிள்ளைப்‌ பல்கணம்‌ பண்ணையுள்‌ நண்ணித்‌ 
தெருவும்‌ தெற்றியும்‌ முற்றமும்‌ பற்றித்‌ 
திரட்டுக்‌ தென்றிரு நின்றியூ ரானே. 


அணிகோள்‌ ஆடையம்‌ பூண்அணி மாலை 
அமுது செய்தமு தம்பேறு சண்டி 

இணைகொள்‌ ஏழேழு நூறிரு பனுவல்‌ 
ஈன்ற வன்திரு நாலினுக்‌ கரையன்‌ 


11 


்‌ 1, இரு முதலியவற்றைச்‌ செங்கணான்‌ தனக்கு அளித்த 
என்று கூட்டுக, பண்ணை - விளையாட்டிடம்‌, தெற்றி-இிண்ணை, 


, £. அமுதம்‌-முத்தி, பனுவல்‌ - இருப்பதிகங்கள்‌. கணை - 
அம்பு, இணைகொள்‌ - பொருட்‌ பிரிவாதிய ஐந்து இணைகளைக்‌ 
கொண்ட; திண்ணையிலே மாணவர்‌ பயிலத்‌ தெரிந்துகொண்ட 
எனினும்‌ பொருந்தும்‌, 


திருநின்றியூர்‌ 28 


கணைகோள்‌ கண்ணப்பன்‌ என்றிவர்‌ பெற்ற 
காத லின்னருள்‌ ஆதரித்‌ தடைந்தேன்‌ 
திணைகொள்‌ செந்தமிழ்‌ பைங்கிளி தெரியும்‌ 
செல்வத்‌ தென்றிரு நின்றியூ ரானே. 2 


மொய்த்த சர்முச நூற்‌ றறுபது வேலி 

மூன்று நாறுவே தியரொடு தனக்கு 
ஓத்த பொன்மணிக்‌ கலசங்கள்‌ ஏந்தி 

ஓங்கு நின்றியூர்‌ என்னக்‌ களிப்பப்‌ 
பத்தி செய்தஅப்‌ பரசுரா மற்குப்‌ 

பாதங்‌ காட்டிய நீதிகண்‌ டடைந்தேன்‌ 
சத்தார்‌ வானவர்‌ தானவர்‌ வணங்கும்‌ 


செல்வத்‌ தென்றிரு நின்றியூ ரானே. 8 


இரவி நீள்சுடர்‌ எழுவதன்‌ முன்னம்‌ 

எழுந்து தன்முலைக்‌ கலசங்கள்‌ ஏந்திச்‌ 
சுரபி பால்சொரிம்‌ தாட்டி.நின்‌ பாதந்‌ 

தொடர்ந்த வார்த்தை திடம்படக்‌ கேட்டுப்‌ 
பரவி உள்கிவன்‌ பாசத்தை அறுத்துப்‌ 

பரம வந்துநுன்‌ பாதத்தை அடைந்தேன்‌ 
நிரவி நித்திலம்‌ அத்தகு செம்பொன்‌ 

அளிக்குச்‌ தென்றிரு நின்றியூ ரானே. 4 
வந்தொர்‌ இர்திரன்‌ வழிபட மகிழ்ந்து 

வான நாடு ஆள்கென அருளிச்‌ 
சந்தி மூன்றிலும்‌ தாபரம்‌ நிறுத்திச்‌ 

சகளி செய்திறைஞ்‌ சகத்தியர்‌ தமக்குச்‌ 

4. சுரபி-காமதேனு. நித்திலத்தை நிரவி, 

5, கற்பக்தோறும்‌ இந்திரர்‌ வேறுபடுதலின்‌ ஓர்‌ இந்திரன்‌ 
என்றார்‌, சந்தி மூன்றிலும்‌ - காலை, நண்பகல்‌, மாலை என்ற 
மூன்‌ று சந்திகளிலும்‌. தாபரம்‌ நிறுத்தி - இலிங்கத்தைப்‌ பிர 
திட்டை செய்து, சகளிசெய்து - உருவம்‌ படைத்து. பொதியிற்‌ 
சேர்வு ஈல்யெ-பொதிய மலை வாழ்க்கையை அருளிச்‌ செய்த. 


24 


சுந்தரா தேவாரம்‌ 


சது மாமணி அணிதிருப்‌ பொதியிற்‌ 

சேர்வு நல்கிய செல்வங்கண்‌ டடைந்தேன்‌ 
செந்தண்‌ மாமலர்த்‌ இருமகள்‌ -மருவும்‌ 

செல்வத்‌ தென்றிரு நின்றியூ ரானே. 5 


காது பொத்தரைக்‌ இன்னரர்‌ உழுவை 
கடிக்கும்‌ பன்னகம்‌ பிடிப்பருஞ்‌ சீயம்‌ 
கோதில்‌ மாதவர்‌ குழுவுடன்‌ கேட்பக்‌ 
கோல அல்நிழற்‌ €ழ்‌௮றம்‌ பகர 
ஏதஞ்‌ செய்தவர்‌ எய்திய இன்பம்‌ 
யானுங்‌ கேட்டுகின்‌ இணை௮டி. அடைந்தேன்‌ 
நீதி வேதியர்‌ நிறைபுகழ்‌ உலகில்‌ 
நிலவு தென்றிரு நின்றியூ ரானே. 6 


கோடு நான்குடைக்‌ குஞ்சரங்‌ குலுங்க 
நலங்கொள்‌ பாதம்நின்‌ றேத்திய பொழுதே 
பீடு விண்மிசைப்‌ பெருமையும்‌ பெற்ற 
பெற்றி கேட்டுகின்‌ பொற்கழல்‌ அடைந்தேன்‌ 
பேடை மஞ்ஞையும்‌ பிணைகளின்‌ கன்றும்‌ 
பிள்ளைக்‌ கள்ளையும்‌ எனப்பிறை நுதலார்‌ 
நீடு மாடங்கள்‌ மாளிகை தோறும்‌ 
நிலவு தென்றிரு நின்றியூ ரானே, 7-10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி; மகாலட்சுமிராதர்‌; அம்பிகை: உலகநாயகி, 


ம 


8, காது பொத்து - இன்னிசையன்றிப்‌ பிற ஓலிக்ளைக்‌ 


கேட்டால்‌ காதைப்‌ பொத்திக்கொள்ளும்‌, கின்னரர்‌ - தேவ 
சாதியில்‌ ஒரு வகையினர்‌, உழுவை-புலி, சயம்‌ - சிங்கம்‌. 


உடன்கேட்ப- ஒருங்கே 


இருந்து கேட்கும்படி, ஏதஞ்செய்தவர்‌ - 


மூன்பு பிறருக்குத்‌ துன்பம்‌ செய்தவர்கள்‌, 


£... குஞ்சரம்‌ - ஐராவதம்‌, பிணைகள்‌ - பெண்‌ மான்கள்‌, 


திருப்புன்கூர்‌ 26 


6. திருப்புன்கூர்‌ -- பண்‌: தக்கேசி 
திருச்சிற்றம்பலம்‌ 
அந்த ணாளன்‌உன்‌ அடைக்கலம்‌ புகுத 
அவனைக்‌ காப்பது காரண மாக 
வந்த காலன்றன்‌ ஆருயி ரதனை 
வவ்வினாப்க்‌ குன்றன்‌ வண்மைகண்‌ டடியேன்‌ 
எந்தை நீஎனை நமன்தமா்‌ நலியின்‌ 
இவன்மற்‌ றென்னடி. யான்‌என விலக்கும்‌ 
சிந்தை யால்வர்‌ தன்‌ திருவடி அடைந்தேன்‌ 
செழும்பொ ழில்திருப்‌ புன்கூர்‌ உளானே, ம்‌ 


வையக முற்றும்‌ மாமழை மறந்து 
வயலில்‌ நீரிலை மாநில்‌ தருகோம்‌ 
உய்யக்‌ கொள்கமற்‌ றெங்களை என்ன 
ஒளிகொள்‌ வெண்முக லாய்ப்பரர்‌ தெங்கும்‌ 
பெய்யு மாமழைப்‌ பெருவெள்ளம்‌ தவிர்த்துப்‌ 
பெயர்த்தும்‌ பன்னிரு வேலிகொண்‌ டருளும்‌ 
செய்கை கண்டுநின்‌ திருவடி அடைந்தேன்‌ 
செழும்பொ ழில்திருப்‌ புன்கூர்‌ உளானே. 2 


ஏத ஈன்னிலம்‌ ஈரறு வேலி 

ஏயர்‌ கோன்‌உற்ற இரும்பிணி தவிர்த்துக்‌ 
கோத னங்களின்‌ பால்கறர்‌ தாட்டக்‌ 

கோல வெண்மணற்‌ சிவன்தன்மேற்‌ சென்ற 


1. மார்க்கண்டேயர்‌ வரலாற்றைக்‌ குறிக்கின்றார்‌, 
2, தருகோம்‌-சேவதானமாக அளிப்போம்‌. 


9, இரும்பிணி யென்றது சூலை நோயை, கோதனங்கள்‌ - 
பசுக்களாகிய செல்வம்‌. சண்டி-சண்டீசர்‌, பூத ஆளி - பூதங்‌ 
களைக்‌ கணங்களாக உடையவன்‌, 


26 


ட ந. ச. 
சுந்தரா தேவாரம்‌ 


தாதை தாள்‌ அற எறிர்தசண்‌ டிக்குன்‌ 
சடைமி சைமலர்‌ அருள்செயுக கண்டு 

பூத ஆளிநின்‌ பொன்னடி அடைந்தேன்‌ 
பூம்பொ ழில்திருப்‌ புன்கூர்‌ உளானே, 


கற்ற மிழ்வல்ல ஞானசம்‌ பந்தன்‌ 
நாவி னுக்கரையன்‌ நாளைப்போ வானும்‌ 
கற்ற சூதன்ற்‌ சாக்கியன்‌ சிலந்தி 


கண்ணப்‌ பன்கணம்‌ புல்லனேன்‌ றிவர்கள்‌ 


குற்றஞ்‌ சேய்யினும்‌ குணம்‌எனக்‌ கருதும்‌ 


கொள்கை கண்டுநின்‌ குரைகழல்‌ அடைந்தேன்‌ 


பொற்றி ரள்மணிக்‌ கமலங்கள்‌ மலரும்‌ 


"பொய்கை சூழ்‌இருப்‌ புன்கூர்‌ உளானே. 


கோல மால்வரை மத்தென நாட்டிக்‌ 
கோளரவு சுற்றிக்‌ கடைந்தெ முந்த 
ஆல நஞ்சுகண்‌ டவர்மிக இரிய 
அமரர்‌ கட்கருள்‌ புரிவது கருதி 
நீலம்‌ ஆர்கடல்‌ விடந்தனை உண்டு 
கண்டத்‌ தேவைத்த பித்தநீ செய்த 
சீலங்‌ கண்டுகின்‌ திருவடி அடைந்தேன்‌ 


செழும்பொ ழில்இிருப்‌ புன்கூர்‌ உளானே. 


இயக்கர்‌ இன்னரர்‌ யமனொடு வருணர்‌ 
இயங்கு தீவளி ஞாயிறு திங்கள்‌ 
மயக்கம்‌ இல்புலி வானரம்‌ காகம்‌ 


வசுக்கள்‌ வானவர்‌ தானவர்‌ எல்லாம்‌ 


6, இரிய-ஓட, 


4 


திருப்புன்கூர்‌ 


அயர்ப்பொன்‌ நின்றிநின்‌ திருவடி. யதனை 
அர்ச்சித்‌ தார்பெறும்‌ ஆரருள்‌ கண்டு 

திகைப்பொன்‌ நின்றிநின்‌ இருவடி அடைந்தேன்‌ 
செழும்பொ ழில்‌திருப்‌ புன்கூர்‌ உளானே. 


போர்த்த நீள்செவி யாளர்‌ அம்‌ தணர்க்குப்‌ 
பொழில்கொள்‌ ஆல்நிழற்‌ இழறம்‌ புரிர்‌து 
பார்த்த னுக்கன்று பாசுப தங்கொடுத்‌ 
தருளி னாய்பண்டு பரதன்‌ வேண்ட 
ஆர்த்து வந்திழி யும்புனற்‌ கங்கை 
ஈங்கை யாளைநின்‌ சடைமிசைக்‌ கரந்த 
தீர்த்த னேநின்றன்‌ திருவடி அடைந்தேன்‌ 
செழும்பொ ழில்‌திருப்‌ புன்கூர்‌ உளானே. 


மூவெ யில்செற்ற ஞான்றுய்ந்த மூவரில்‌ 
இருவர்‌ கின்‌திருக்‌ கோயிலின்‌ வாய்தல்‌ 
காவ லாளாஎன்‌ றேவிய பின்னை 
ஒருவ* நீகரி காடரங்‌ காக 
மானை கோக்கியோர்‌ மாநடம்‌ மழை 
மணிமு ழாமுழக்‌ கஅருள்‌ செய்த 
தேவ தேவநின்‌ திருவடி. அடைச்தேன்‌ 
செழும்பொ ழில்‌திருப்‌ புன்கூர்‌ உளானே, 


செவியை உடைய சனகாதி முனிவர்‌, 
தேசம்‌ செய்து, பார்த்தன்‌ - அருச்சுனன்‌, இர்த்தனே - தாய 
கங்கையைச்‌ சடையிற்‌ கரந்தமையால்‌ தூய்மை பெரு 
மல்‌, இயல்பாகவே தாயவன்‌ என்றபடி. 


வனே. 


27 


8 


?. போர்த்த நீள்‌ செவியாளர்‌ - கேள்வி போர்த்து நீண்ட 


அறம்‌ புரிந்து-தருமோப 


8. இருவர்‌-தாரகாட்சன்‌, வித்யுன்‌ மாலி, வாய்தல்‌ - இரு 


வாயில்‌. ஒருவன்‌-வாணாசுரன்‌. கரிகாடு-சுடுகாடு, 


* ஒருவன்‌ ' என்றும்‌ பாடம்‌. 


26 


௬வாமி? செவலோகநாதர்‌; 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அறிவி னால்மிக்க அறுவகைச்‌ சமயம்‌ 
அவ்வ வர்க்கங்கே ஆரருள்‌ புரிர்து 
எறியு மாகடல்‌ இலங்கையர்‌ கோனைத்‌ 
அலங்க மால்வரைக்‌ கீழ்‌ அடர்த்‌ இட்டுக்‌ 
குறிகொள்‌ பாடலின்‌ இன்னிசை கேட்டுக்‌ 
கோல வாளொடு காளது கொடுத்த 
செறிவு கண்டுநின்‌ திருவடி. அடைந்தேன்‌ 


செழும்பொ ழில்திருப்‌ புன்கூர்‌ உளானே, 


கம்ப மால்களிற்‌ றின்னுரி யானைக்‌ 
காமற்‌ காய்ந்ததோர்‌ கண்உடை யானைச்‌ 
செம்பொ னேஜக்குச்‌ திருவுரு வானைச்‌ 
செழும்பொ ழில்‌ திருப்‌ புன்கூர்‌ உளானை 
உம்ப ராளியை உமையவள்‌ கோனை 
ஊரன்‌ வன்றோண்டன்‌ உள்ளத்‌ தால்‌உகந்‌ 
தன்பி னற்சொன்ன அருந்தமிழ்‌ ஐந்தோ 
டைச்தும்‌ வல்லவர்‌ அருவினை இலரே. 


திருச்சிற்றம்பலம்‌ 


அம்பிகை: சொக்கராயூ. 


10 


வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ ஏயர்கோன்‌ கலிக்காம 
காயனாருடன்‌ சென்று தரிசித்துப்‌ பாடியது [பெரிய புராணம்‌, 
ஏயர்கோன்‌, 406.] 


9. குறிகொள்‌-பொருட்குறிப்பையுடைய, 


திருநீடூர்‌ 29 


9. திருநீடூர்‌ _ பண்‌: தக்கேசி 
இருச்சிற்றம்பலம்‌ 


ஊர்வ தோர்விடை ஒன்றுடை யானை 
ஒண்ணு தற்றனிக்‌ கண்ணுத லானைக்‌ 
கார தார்கறை மாமிடற்‌ மானைக்‌ 
கருத லார்புரம்‌ மூன்றெரித்‌ தானை 
நீரில்‌ வாளை வரால்குதி கொள்ளும்‌ 
நிறைபு னற்கழ னிச்செல்வ நீடூர்ப்‌ 
பாரு ளார்பர வித்தொழ நின்ற 
பரம னைப்பணி யாவிட லாமே, 1 


அதுன்னு வார்சடைத்‌ தூமதி யானைத்‌ 
்‌ அயக்கு முவகை தோன்றுலிப்‌ பானைப்‌ 
பன்னு நான்மறை பாடவல்‌ லானைப்‌ 
பார்த்த னுக்கருள்‌ செய்த பிரானை 
என்னை இன்னருள்‌ எப்துவிப்‌ பானை 
ஏதி லார்தமக்‌ கேதிலன்‌ றன்னைப்‌ 
புன்னை மாதவி பேரதலர்‌ நீடூர்ப்‌ 
புனித னைப்பணி யாவிட லாமே, 2 


கொல்லும்‌ மூவிலை வேலுடை யானைக்‌ 
கொடிய காலனை யுங்குமைத தானை 
நல்ல வாநெறி காட்டுவிப்‌ பானை 
காணாம்‌ காம்‌உகக்‌ னெறபி ரானை 


1. ஒள்நுதல்‌ தனிக்கண்‌ நுதலானை - ஒள்ளிய, யாவரும்‌ 
சிறப்பித்துப்‌ பேசும்‌ ஒரு கண்ணை நெற்றியிலே உடையவனை, 
பணியா விடலாமே-பணியாமல்‌ விடுதல்‌ கூடுமோ? 

2, துயக்குறா வகை-கலக்கமில்லாத படி. ஏதிலார்‌-அயலார்‌, 
தன்னை அணுகாமல்‌ அயலாக இருப்பவனுக்குத்‌ தானும்‌ அய 
லாக இருப்பான்‌ என்றபடி. 


80 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அல்ல லில்லரு ளேபுரி வானை 
ஆடு நீர்வயல்‌ சூழ்புனல்‌ நீடூர்க்‌ 
கொல்லை வெள்ளெரு தேறவல்‌ லானைக்‌ 
கூறி சாம்பணி யாவிட லாமே. 3 


தோடு காதிடு தூநெறி யானைத்‌ 
தோற்ற முர்‌துறப்‌ பாயவன்‌ றன்னைப்‌ 
பாடு மாமறை பாடவல்‌ லானைப்‌ 
பைம்பொ ழிற்குயில்‌ கூவிட மாடே 
ஆடு மாமயில்‌ அன்னமோ டாட 
அலைபு னற்கழ னித்திரு நீடூர்‌ 
வேட னாயபி ரானவன்‌ றன்னை 
விரும்பி நாம்பணி யாவிட லாமே, 4 


குற்றம்‌ ஒன்றடி யார்‌இலர்‌ ஆனாற்‌ 
கூடு மாறத னைக்கொடுப்‌ பானைக்‌ 
கற்ற கல்வியி லும்மினி யானைக்‌ 
காணப்‌ பேணும வர்க்கெளி யானை 
முற்ற அஞ்சுர்‌ அறந்திருப்‌ பானை 
மூவ ரின்முத லாயவன்‌ றன்னைச்‌ 
சுற்று நீள்வயல்‌ சூழ்திரு நீடூத்‌ 
தோன்ற லைப்பணி யாவிட லாமே, 5 


8, குமைத்தானை - வருத்தினவனை, கொல்லை - இனைக்‌ 


கொல்லையையுடைய முல்லை கிலம்‌, 


4, காதில்‌ தோட்டை இடு. தோற்றம்‌ முந்துறப்‌ பாயவன்‌ 


தன்னை-சிருஷ்டிக்கு முன்பே எங்கும்‌ பரவியிருப்பவனை, மாடே- 
பக்கத்தில்‌, 


5. அஞ்சும்‌- ஐம்பொறிகளையும்‌; “பொறிவாயி லைந்தவித்‌ 


தான்‌?! (குறள்‌.) 


இருநீடூர்‌ 31 


காடி.ல்‌ ஆடிய கண்ணுத லானைக்‌ 
கால னைக்கடிர்‌ திட்ட பிரானைப்‌ 
பாடி. ஆடும்பரி சேபுரிக்‌ தானைப்‌ 
பற்றி னோடுசுற்‌ றம்மொழிப்‌ பானைத்‌ 
தேடி மாலயன்‌ காண்பரி யானைச்‌ 
சித்த முந்தெனி வார்க்கெளி யானைக்‌ 
கோடி தேவர்கள்‌ கும்பிடு நீடூர்க்‌ 
கூத்த னைப்பணி யாவிட லாமே, 6 


விட்டி லங்கெரி யார்கையி னனை 
வீடி. லாத வியன்புக மானைக்‌ 
கட்டு வாங்கற தரித்தபி ரானைக்‌ 
காதி லார்கன கக்குழை யானை 
விட்டி லங்குபுரி நூலுடை யானை 
விந்த வர்தலை ஓடுகை யானைக்‌ 
கட்டி. யின்கரும்‌ போங்கிய நீடூர்க்‌ 


கண்டு நாம்பணி யாவிட லாமே. 7 


மாய மாய மனங்கெடுப்‌ பானை 

மனத்து ளேமதி யாய்‌இருப்‌ பானைக்‌ 
காய மாயமும்‌ ஆக்குவிப்‌ பானைக்‌ 

காற்று மாய்க்கன லாய்க்கழிப்‌ பானை 


6, பாடி ஆடு்‌ திறத்தை என்பால்‌ அமையச்‌ செய்தவனை. 

7, வீடிலாத - அழியாத. கட்டுவாங்கம்‌ - யோகதண்டம்‌. 
வீந்தவர்‌-இறந்தவர்களுடைய. கட்டி இன்‌ கரும்பு - கற்கண்டு 
இனிதாகக்‌ காரணமான கரும்பு, 

8, மதி - அறிவு. மனம்‌ என்றது அந்தக்கரணத்தை; 
மனம்‌, புத்தி, சித்தம்‌, அகங்காரம்‌ என்ற நான்கு பகுதிகள்‌ 
அமைந்த அதில்‌ மதியாகிய புத்தி ஒன்று, காயம்‌ - உடம்பு. 
ஓல்லை-விரைவில்‌, வேய்‌ கொள்‌ தோளுமை; தலத்து அம்பிகை, 


82 


+ ப + 
௬ுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஓயு மாறுரு நோய்புணர்ப்‌ பானை 
ஒல்லை வல்வினை கள்கெடுப்‌ பானை 

வேய்கொள்‌ தோள்‌உமை பாகனை நீடூர்‌ 
வேந்த னைப்பணி யாவிட லாமே. 


கண்ட முங்கறுத்‌ திட்டபி ரானைக்‌ 
காணப்‌ பேணு மவர்க்கெளி யானைத்‌ 
தொண்ட ரைப்பெரி அம்முகப்‌ பானைத்‌ 
துன்ப முந்துறர்‌ இன்பினி யானைப்‌ 
பண்டை வல்வினை கள்கெடுப்‌ பானைப்‌ 
பாக மாமதி யானவன்‌ றன்னைக்‌ 
கெண்டை வானை ளெர்புனல்‌ நீடூர்க 


கேண்மை யாற்பணி யாவிட லாமே, 


அல்லல்‌ உள்ளன தீர்த்திடு வானை 
அடைந்த வர்க்கமு தாயிடு வானைக்‌ 
கொல்லை வல்லர வம்மசைத்‌ தானைக்‌ 
கோல மார்கரி யின்னுரி யானை 
நல்ல வர்க்கணி ஆனவன்‌ றன்னை 
நானுங்‌ காதல்செய்‌ இன்ற பிரானை 
எல்லி மல்லிகை யேகமழ்‌ நீடூர்‌ 
ஏத்தி மாம்பணி யாவிட லாமே. 


பேரோ ராயிர மும்முடை யானைப்‌ 
பேசி னாற்‌*பெரி அம்மினி யானை 

நீரூர்‌ வார்சடை நின்மலன்‌ றன்னை 
நீடூர்‌ நின்றுகம்‌ திட்டபி ரானை 


9, பாகமா மதியான்‌ அவன்‌ றன்னை; பாகமாமதி-பிறை, 
10. கொல்‌ ஐ - கொல்லுகின்ற அழகிய, எல்லி- இரவில்‌, 
11. பேசினாற்பெரிதும்‌ இனியானை; “பேசப்‌ பெரிது மினி 
யாய்‌ நீயே" (அபபர்‌ தேவாரம்‌,) * *பேரினால்‌' என்றும்‌ பாடம்‌, 


10 


திருத்‌ அருத்தியும்‌ திருவேள்விக்குடியும்‌ 33 


ஆரு ரன்னடி காண்பதற்‌ கன்பாய்‌ 
ஆத ரித்தழைத்‌ இட்டஇம்‌ மாலை 
பாரூ ர௬ும்பர வித்தொழ வல்லார்‌ 
பத்த ராய்முத்தி தாம்பெறு வாரே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி:சோமநாதேசுவரர்‌; அம்பிகை! வேயுறுதோளியம்மை. 
வரலாறு: திருகின்றியூரைத்‌ தரீசித்த இிருகாவலூரர்‌ அவ்‌ 
வசை விட்டுப்‌ புறப்பட்டு, அருகில்‌ உள்ள திருரீடுரைப்‌ பணி 
யாமல்‌ செல்லும்பொழுதில்‌, இடையிலே உணர்வு பெற்று இப்‌ 


பதிகத்தை ஓதித்‌ இருநீடூர்‌ வந்து பணிந்தார்‌ [பெரிய புராணம்‌, 
ஏயர்கோன்‌, 150-152.] 


10. தீருத்துருத்தியும்‌ திருவேள்விக்குடியும்‌ 
பண்‌: காந்தாரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


மின்னுமா மேகங்கள்‌ பொழிச்திழிச்‌ தருவி 

வெடி. படக்‌ கரையொடுர்‌ தரைகொணர்ச்‌ தெற்றும்‌ 
அன்னமாங்‌ காவிரி அகன்கரை உறைவார்‌ 

அடியிணை தொழுதெழும்‌ அன்பராம்‌ அடியார்‌ 
சொன்னவா றறிவார்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 

குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
என்னைநான்‌ மறக்குமா ஹறெம்பெரு மானை 

என்னுடம்‌ படும்பிணி இடர்கெடுத தானை. 1. 

1. வெடிபட - துள்ள. அன்னம்‌ ஆம்‌ - அன்னங்கள்‌ 
ஆக்கத்தைப்‌ பெறும்‌; சோற்றை விளைவிக்கும்‌ எனலுமாம்‌. 
சொன்னவாறறிவார்‌: தலத்துப்‌ பெருமான்‌ திருகாமம்‌, செடி 
யனேன்‌ - கெட்டவன்‌, கான்‌ மறக்குமாறு என்னை, உடம்பு 
அடும்‌ - உடலை வருத்தும்‌. 


94 சுந்தரா தேவாரம்‌ 


கூடுமா ௮ுள்ளன கூடியுங்‌ கோத்துங்‌ 
கொய்புன* ஏனலோ டைவனஞ்‌ சிதறி 
மாடுமா கோங்கமே மருதமே பொருது 
மலையெனக்‌ குலைகளை மறிக்குமா அந்த 
ஓடுமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
பாடுமா றறிகிலேன்‌ ஏம்பெரு மானைப்‌ 
பழவினை உள்ளன பற்றறுத்‌ தானை. 2 


கொல்லுமால்‌ யானையின்‌ கொம்பொடு வம்பார்‌ 
கொழுங்களிச்‌ செழும்பயன்‌ கொண்டுகூட்‌ டெய்திப்‌ 
புல்கியும்‌ தாழ்ர்‌ தும்‌ போந்து தவஞ்செய்யும்‌ 
போகரும்‌ யோகரும்‌ புலரிவாய்‌ மூழ்கச்‌ 
செல்லுமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
சொல்லுமா றறிகிலேன்‌ எம்பெரு மானைத்‌ 
தொடர்ந்தடுங்‌ கடும்பிணித்‌ தொடர்வறுத்‌ தானை. 8 


பொறியுமா சந்தனத்‌ துண்‌ மோ டகிலும்‌ 
பொழிக்திழிர்‌ தருவிகள்‌ புன்புலங்‌ கவரக்‌ 
கறியுமா மிளகொடு கதலியும்‌ உம்திக்‌ 
கடலுற விளைப்பதே கருதித்தன்‌ கைபோய்‌ 


2. கொய்புன ஏனலோடு - புனத்திலே கொய்யப்படும்‌ 
தினையோடு, ஐவனம்‌ - மலைகெல்‌. மாடு - பக்கத்தில்‌, குலைகளை 
“ கரைகளை, * *கொய்புனல்‌' என்றும்‌ பாடம்‌, 


9. வம்பு-வாசனை, புலரிவாய்‌-வீடியற்காலையில்‌. போகரும்‌ 
யோகரும்‌ -இல்லறத்தினரும்‌, துறவறத்தினரும்‌, 

4. கறியும்‌ - சிறுமிளகும்‌, மாமிளகு - பெரிய மிளகு. கை 
போய்‌-கரைகளிடத்தே போய்‌, எறியும்‌-மோதும்‌. ஆசு-பற்று, 


திருத்தருத்தியும்‌ திருவேளவிக்குடியும்‌ 8b 


எறியுமா காவிரித்‌ அருத்தியார்‌ வேள்விக்‌ 

குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
அறியுமா றறிகிலேன்‌ எம்பெரு மானை 

அருவினை உள்ளன ஆசறுத்‌ தானை. 4 


பொழிந்திழி மும்மதக்‌ களிற்தின மருப்பும்‌ 
பொன்மலர்‌ வேங்கையின்‌ ஈன்மலர்‌ உர்தி 
இழிர்திழிர்‌ தருவிகள்‌ கடும்புனல்‌ ஈண்டி. 
எண்டிசை யோர்களும்‌ ஆடவர்‌ திங்கே 
சுழிர்திழி காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன நாயேன்‌ 
ஒழிக்‌ திலேன்‌ பித.ற்௮ுமா றெம்பெரு மானை 
உற்‌ கோய்‌ இற்றையே உறவொழித்‌ தானை. 5 


புகமுமா சந்தனத்‌ துண்டமோ டகிலும்‌ 
பொன்மணி வரன்‌ றிபும்‌ நன்மலர்‌ உர்தி 
அகழுமா அருஸ்கரை வளம்படப்‌ பெருகி 
ஆடுவார்‌ பாவர்தீர்த்‌ தஞ்சனம்‌ அலம்பித்‌ 
இகழுமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
இகழுமா ஐறிகிலேன்‌ எம்பெரு மானை 
இழித்தகோய்‌ இம்மையே ஓழிக்கவல்‌ லானை, 6 


வரையின்மாங்‌ கனியொடு வாழையின்‌ கனியும்‌ 
வருடியும்‌ வணக்கியும்‌ மராமரம்‌ பொருது 

கரையுமா கருங்கடல்‌ காண்பதே கருத்தாய்க்‌ 
காம்பீலி சமநக்தொளிர்‌ நித்திலங்‌ கைபோய்‌ 


8. பொன்மலர்‌ வேங்கை - பொன்னைப்போல மலர்கின்ற 
வேங்கை, கடும்புனல்‌ - வேகமுள்ள நீர்‌, 


6, வரன்றியும்‌ - அரித்தும்‌, அஞ்சனம்‌ அலம்பி - மடவார்‌ 
கண்களில்‌ தீட்டிய மையைக்‌ கழுவி, 


96 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


விரையுமா காவிரித்‌ அருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
உரையுமா றறிகிலேன்‌ எம்பெரு மானை 
உலகறி பழவினை அறவொழித்‌ தானை, 


ஊருமா தேசமே மனம்‌உகந்‌ துள்ளிப்‌ 
புள்ளினம்‌ பலபடிர்‌ தொண்கரை உகளக்‌ 
காருமா கருங்கடல்‌ காண்பதே கருத்தாய்க்‌ 
கவரிமா மயிர்சுமர்‌ தொண்பளிங்‌ இடறித்‌ 
தேருமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
ஆருமா றறிகிலேன்‌ எம்பெரு மானை 
அம்மைகோய்‌ இம்மையே ஆசமுத்‌ தானை, 


புலங்களை வளம்படப்‌ போக்கறப்‌ பெருகிப்‌ 
பொன்களே சுமந்தெங்கும்‌ பூசல்செய்‌ தார்ப்ப 
இலங்குமார்‌ முத்தினோ டினமணி இடறி 
இருகரைப்‌ பெருமரம்‌ பீழ்க்‌ துகொண்‌் டெற்றிக்‌ 
கலங்குமா காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌ 
குடியுளார்‌ அடிகளைச்‌ செடியனேன்‌ நாயேன்‌ 
விலங்குமா றறிகிலேன்‌ எம்பெரு மானை 
மேலைகோய்‌ இம்மையே விடுவித்‌ தானை. 


9 


7, வருடியும்‌ - மெல்லத்‌ தடவியும்‌, வணக்கியும்‌ - வளையச்‌ 
செய்தும்‌, கரையும்‌- ஒலிக்கும்‌. காம்பீலி: காம்பு பீலி வ்‌ 


விகாரம்‌; காம்பையுடைய மயிற்பீலி, 


8, உகள - துள்ள, காரும்‌ - கருமை கிறம்பெற்ற, . 


9. புலங்களை-வயல்களை. போக்கு அற-குற்றம்‌ நீங்கவும்‌, 
புலங்கள்‌ வளம்படவும்‌ மக்கள்‌ குற்றம்‌ நீங்கவும்‌ பெருகும்‌ 


என்க, 


பொன்களே சுமந்து; பொன்னி என்னும்‌ பெயர்ப்‌ 


பொருளைக்‌ குறிப்பித்தபடி, பூசல்செய்து - ஆரவாரம்‌ செய்து. 


பீழ்ந்து - பிளந்து, விலங்குமாறு-விட்டுப்‌ போகுமாறு, 


திருத்துருத்தியும்‌ இருவேள்விக்குடியும்‌ 87 


மங்கையோர்‌ கூறுகர்‌ தேறுகச்‌ தேறி 
மாறலார்‌ திரிபுரம்‌ நீறெழச்‌ செற்ற 
அங்கையான்‌ கழலடி அன்றிமற்‌ றறியான்‌ 
அடியவர்க்‌ கடியவன்‌ தொழுவனா ரூரன்‌ 
கங்கையார்‌ காவிரித்‌ துருத்தியார்‌ வேள்விக்‌. 
குடியுளார்‌ அடிகளைச்‌ சேர்த்திய பாடல்‌ 
தங்கையால்‌ தொழு.துதம்‌ நாவின்மேற்‌ கொள்வார்‌ 
தவநெறி சென்றம ர௬ுலகம்‌ஆள்‌ பவரே. 10 


திருசிற்றம்பலம்‌ 


திருத்துருத்தி: சுவாமி: முத்தாவதேசுரா்‌: 
அம்பிகை: அமிர்தமுகழம்பிகை, 


திருவேள்விக்குடி: சுவாமி: கலியாணசர்தரர்‌; 
அம்பிகை: பரிமளசுகந்தநாயகி. 


வரலாறு: இருத்துருத்தயை அடைந்த சுந்தர மூர்த்தி 
சுவாமிகள்‌, தம்‌ இருமேனியிற்‌ கண்ட பிணியைப்‌ போக்கியருள 
வேண்டுமென்று தொழுது வணங்க, இறைவர்‌, “ வடகுளத்தே 
குளிப்பாயாக '' என்று அருள்‌ செய்ய, அப்படியே அத்தீர்த்‌ 
தத்தில்‌ மூழ்னொர்‌; மூழ்கு எழுந்தபோது பிணி நீங்கப்‌ பண்‌ 
டைத்‌ திருமேனி பெற்றுத்‌ திருக்கோயிலை வந்தடைந்து இத்‌ 
இருப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌, (பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 
297-801.) 


10. மாறலார்‌ - மாறுதலையுடைய பகைவர்‌; மாறு அலார்‌ - 
போரில்‌ பகைவர்களுடைய எனலும்‌ ஆம்‌. தொழுவன்‌-தொழும்‌ 
தொழில்‌ உடையவன்‌, 


88 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மூப்பதும்‌ இல்லை _ பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


மூப்ப தும்‌ இல்லை பிறப்பதும்‌ இல்லை இறப்ப இல்லை 
சேர்ப்பது காட்டகத்‌ தூரினு மாகச்சிர்‌ இக்கல்லால்‌ 
காப்பது வேள்விக்‌ குடிதண்‌ அருத்திஎங்‌ கோன்‌ அரைமேல்‌ 
ஆர்ப்பது நாகம்‌ ௮றிந்தோமேல்‌ நாமிவர்க்‌ காட்படோமே. 1 


கட்டக்காட்டில்நடம்‌ 'ஆடுவரியாவர்க்கும்கா ட்சியொண்ணார்‌ 
சுட்டவெண்‌ ணீறணிர்‌ தாடுவர்‌ பாடுவர்‌ தூயகெய்யால்‌ 
வட்டக்குண்‌ டத்தில்‌ எரிவளர்த்‌ தோம்பி மறைபயில்வார்‌ 
அட்டக்கொண்‌ டுண்ப தறிந்தோமேல்‌ நாமிவர்க்‌ காட்படோமே, 
பேருமோர்‌ ஆமீரம்‌ பேருடை யார்பேண்ணோ டாணும்‌அல்லர்‌ 
ஊரும தொற்றியூர்‌ மற்றையூர்‌ பெற்றவா நாம்‌அறியோம்‌ 
காருங்‌ கருங்கடல்‌ கஞ்சமு துண்டுகண்‌ டங்கறுத்தார்க்‌ 
காரம்பாம்‌ பாவ தறிந்தோமேல்‌ நரமிவர்க்‌ காட்படோமே, 8 
எனக்கொம்‌ பும்மிள ஆமையும்‌ பூண்டங்கோர்‌ எஏறும்ஏறிக்‌ 
கானக்காட்‌ டிற்றொண்டர்‌ கண்டன சொல்லியுங்‌ காமுறவே 
மானைத்தோல்‌ ஒன்றை உடுத்துப்‌ புலித்தோல்‌ பியற்குமிட்டு 
யானைத்தோல்‌ போர்ப்பதறிந்தோமேல்‌ நாமிவர்க்காட்படோமே, 
ஊட்டிக்கொண்‌ டுண்பதோ ரூணில ரூரிடு பிச்சை அல்லால்‌ 
பூட்டிக்கொண் டேற்றினை ஏறுவர்‌ ஏறியோர்‌ பூதந்தம்பால்‌ 
பாட்டிக்கொண்‌ டுண்பவர்‌ பாழிதொ அம்பல பாம்புபற்றி 
ஆட்டிக்கொண்‌ டுண்ப தறிந்தோமேல்‌ நாமிவர்க்‌ காட்படோமே 


1. ஆர்ப்பது-இறுக்கக்‌ கட்டுவது. 

எ. அட்டக்கொண்டு-பிச்சையிட அதனைக்‌ கொண்டு. 

4, பியற்கு-பின்பக்கத்தில்‌; பியல்‌-பிடரி. 

8. பிச்சை அல்லால்‌ ஊண்‌ இலர்‌, பாட்டிக்கொண்டு - 
பாடச்‌ செய்துகொண்டு, பாழி-குகை, 


திருத்‌ துருத்தியும்‌ திருவேள்விக்குடி.யும்‌ 99 


குறவனார்‌ தம்மகள்‌ தம்மக னார்மண வாட்டி கொல்லை 
மறவனா ராயங்கோர்‌ பன்றிப்பின்‌ போவது மாயங்கண்டீர்‌ 
இறைவனார்‌ ஆதியார்‌ சோதிய ராயங்கோர்‌ சோர்வுபடா 
அறவனார்‌ ஆவ தறிந்தோமேல்‌ நரமிவர்க்‌ காட்படோமே, 6 


பித்தரை ஒத்தொரு பெற்றியர்‌ ஈற்றவை என்னைப்பெற்ற 
முற்றவை தம்மனை தந்தைக்கும்‌ தவ்வைக்குக்‌ தம்பிரானார்‌ 
செத்தவர்‌ தந்தலை யிற்பலி கொள்வதே செல்வமாகில்‌ 
அத்தவம்‌ ஆவ தறிந்தோமேல்‌ நாமிவர்க்‌ காட்படோமே. 7 


உம்பரான்‌ ஊழியான்‌ ஆழியான்‌ ஓங்கி மலர்உறைவான்‌ 
தம்பரம்‌ அல்லவர்‌ சிந்திப்‌ பவர்தடூ மாற்றறுப்பார்‌ 

எம்பரம்‌ அல்லவர்‌ என்கெஞ்சத்‌ அள்ளும்‌ இருப்பதாகில்‌ 
அம்பரம்‌ ஆவ தறிந்தோமேல்‌ கரமிவர்க்‌ காட்படோமே. 8 


இர்திர னுக்கும்‌ இராவண னுக்கும்‌ அருள்புரிந்தார்‌ 
மக்திரம்‌ ஓதுவர்‌ மாமறை பாடுவர்‌ மான்மறியர்‌ 

சிர்‌ தரக்‌ கண்ணனும்‌ கான்முக னும்முட னாப்த்தனியே 
அந்தரஞ்‌ செல்வ தறிக்தோமேல்‌ நாமிவர்க்‌ காட்படோமே. 9 


கூடலர்‌ மன்னன்‌ குலநாவ லூர்க்கோன ஈலத்தமிழைப்‌ 

பாடவல்‌ லபர மன்னடி யார்க்கடி மைவழுவர - 

நாடவல்‌ லதொண்டன்‌ ஆரூரன்‌ ஆட்படு மாறுசொல்லிப்‌ 

பாடவல்‌ லார்பர லோகத்‌ திருப்பது பண்டமன்றே. 10 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 


_—————— 


6. குறவர்‌ மகள்‌ சிவபிரானுடைய குமாசராதிய முருக 
வேளுக்கு மனைவி, 
தி கற்றவை நல்ல அன்னை. முற்றுதிடுஃபாட்டி, தவ்வை 
தாய்‌, 
9, சிக்துரக்‌ சண்ணன்‌-திருமால்‌; 


40 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


11. தீருஎஏதிர்கொள்பாடிபண்‌: இந்தளம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


மத்தயானை ஏறிமன்னர்‌ சூழ வருவீர்காள்‌ 

சேத்தபோதில்‌ ஆரும்‌இல்லை சிந்தையுள்‌ வைம்மின்கள்‌ 
வைத்த உள்ளம்‌ மாற்றவேண்டா வம்மின்‌ மனத்தீரே 
அத்தர்‌ கோயில்‌ எதிர்கொள்பாடி. என்ப தடைவோமே, 1 


தோற்றம்‌உண்டேல்‌ மரணம்‌உண்டூ துயரம்‌ மனைவாழ்க்கை 
மாற்றம்‌உண்டேல்‌ வஞ்சம்‌உண்டூ செஞ்ச மனத்தீரே 
நீற்றர்‌ஏற்றர்‌ நீலகண்டர்‌ நிறைபுனல்‌ நீள்‌ சடைமேல்‌ 
எற்றர்கோயில்‌ எதிர்கொள்பாடி என்ப தடைவோமே, 8 


செடிகொளாக்கை சென்‌ றுசென்‌ றுதேய்ந்‌ தொல்லை வீழாமுன்‌ : 
வடிகொள்‌ கண்ணார்‌ வஞ்சனையுட்‌ பட்டு மயங்காதே 

கொடிகொள்ளற்றர்‌ வெள்ளைநீற்றர்‌ கோவண ஆடையுடை 
அடிகள்கோயில்‌ எதிர்கொள்பாடி என்ப தடைவோமே. 8 


வாழ்வர்கண்டீர்‌ நம்முள்ஜவர்‌ வஞ்ச மனத்தீரே 
யாவராலும்‌ இகழப்பட்டிங்‌ கல்ல லில்விழாதே 

மூவராயும்‌ இருவராயும்‌ முதல்வன்‌ அவனேயாம்‌ 
தேவர்கோயில்‌ எதிர்கொள்பாடி என்ப தடைவோமே. 4 


அரித்‌ தம்மேல்‌ ஜவர்வந்திங்‌ காறலைப்‌ பான்பொருட்டால்‌ 
சிரித்தபல்வாய்‌ வெண்டலைபோய்‌ ஊர்ப்புறஞ்‌ சேராமுன்‌ 
வரிக்கொடுத்திவ்‌ வாள்‌ அரக்கர்‌ வஞ்ச மதில்மூன்‌ அம்‌ 
எரித்தவில்லி எதிர்கொள்பாடி என்ப தடைவோமே. 5 


ள்‌ ௪ 


ஆரும்‌ இல்லை- துணையா வார்‌ யாரும்‌ இல்லை. 
தோற்றம்‌-பிறவி, மாற்றம்‌-மாறுபாடு; சொல்லுமாம்‌, 
செடி-நாற்றம்‌ ஒல்லை-விரைவில்‌, வடி-கூர்மை, 


2, 
8. 
5. 'அரித்து-பகைத்து, ஊர்ப்புறம்‌-மயானம்‌. 


திருஎ திர்கொள்பாஈடி. 41 


பொய்யர்கண்டீர்‌ வாழ்க்கையாளர்‌ பொத்தடைப்‌ பான் பொருட்‌ 
மையல்கொண்டீர்‌ எம்மோடாடி நீரும்‌ மனத்தீரே [டால்‌ 
நையவேண்டா இம்மைஏத்த அம்மை ஈமக்கருளும்‌ 
ஐயர்கோயில்‌ எதிர்கொள்பாடி. என்ப தடைவோமே, 6 


கூசம்நீக்கிக்‌ குற்றம்நீக்கெ்‌ செற்ற மனம்நீக்கி 

வாசம்மல்கு குழலினார்கள்‌ வஞ்ச மனைவாழ்க்கை 
ஆசைக்கி அன்புசேர்த்தி என்பணிர்‌ தேறேறும்‌ 
ஈசர்கோயில்‌ எதிர்கொள்பாடி. என்ப தடைவோமே, 7 


இன்பம்‌உண்டேல்‌ துன்பம்‌உண்டு ஏழை மனைவாழ்க்கை 
முன்புசொன்ன மோழைமையான்‌ முட்டை மனத்தீரே 
அன்பரல்லால்‌ அணிகொள்கொன்றை அடிக எடி.சேரார்‌ 
என்பர்கோயில்‌ எதிர்கொள்பாடி. என்ப தடைவோமே. 8 


தந்தையாரும்‌ தவ்வையாரும்‌ எட்டனைச்‌ சார்வாகார்‌ 
வர்‌ தநம்மோ டுள்ளளாவி வான நெறிகாட்டும்‌ 
சர்தையீரே நெஞ்சினீடே திகழ்ம தியஞ்சூடும்‌ 


எந்தைகோயில்‌ எதிர்கொள்பாடி. என்ப தடைவோமே. 9 


குருதிசோர ஆனையின்தோல்‌ கொண்ட குழற்சடையன்‌ 
மருதகிறி ஊடுபோன மாலய ஸனுமறியாச்‌ 
சருதியார்க்குஞ்‌ சொல்லஹண்ணாச்‌ சோதிஎம்‌ ஆதியான 
கருதுகோயில்‌ எதிர்கொள்பாடி. என்ப தடைவோமே, 10 


8. பொத்து அடைப்பான்‌ பொருட்டால்‌ - வயிற்றுக்குநமி 
யை கிரப்பும்‌ பொருட்டு, 

7. கூசம்‌-கூச்சம்‌. 

8. மோழைமை-அறியாமை. முட்டை மனம்‌ - பாழ்‌ 
பட்டமனம்‌; அறியாமையையுடைய மனம்‌, 

9. தவ்வையார்‌-தாயார்‌. எட்டனை-எள்‌ தனை -'எள்ளள 
வேனும்‌, 


42 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மூத்தரீற்றுப்‌ பவளமேனிச்‌ செஞ்சடை யான்‌உறையும்‌ 

பத்தாபர்தத்‌ தெதிர்கொள்பாடிப்‌ பரமனை யேபணியச்‌ 

சித்தம்வைத்ததொண்டர்தொண்டன்சடையனவன சிறுவன 

பத்தன்‌ஊரன்‌ பாடல்வல்லார்‌ பாதம்‌ பணிவாரே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: ௮யிராவத நாதர்‌; அம்பிகை: மலர்க்குழல்காயகி, 


12. தீருக்கருப்பறியலூர்‌ -- பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
சிம்மாந்து சிம்புளித்‌ தச்‌ சிந்தையினில்‌ 
வைத்துகர்து இறம்பா வண்ணம்‌ 
கைம்மாவின்‌ உரிவைபோர்த்‌ அமைவெருவக்‌ 
கண்டானைக்‌ கருப்ப றியலூர்க்‌ 
கொய்ம்மாவின்‌ மலாச்சோலைக்‌ குயில்பாட 
மயில்‌ ஆடுங்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
எம்மானை மனத்தினால்‌ நினைந்தபோ 
தவர்கமக்‌ இனிய வாறே. 1 


நீற்றாரும்‌ மேனியராய்‌ நினைவார்தம்‌ 
உள்ளத்தே நிறைந்து தோன்றும்‌- 

காற்றானைத்‌ தீயானைக்‌ கதிரானை 
மதியானைக்‌. கருப்ப றியனுர்க்‌ 


11, சடையன்‌: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தந்தையார்‌. 


1. இம்மாக்து - செம்மாக்து; பெருமிதங்கொண்டு, சிம்‌ 
புளித்து - கண்ணை மூடி. கொகுடி - ஒருவகை முல்லை, 


தருக்கருப்பறிய லூர்‌ 48 


கூற்றானைக்‌ கூற்றுதைத்துக்‌ கோல்வளையாள்‌ 
அவளோடுங்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 

எஏற்மானை மனத்தினால்‌ நினைக்தபோ 
தவர்ஈமக்‌ இனிய வாறே, 2 


முட்டாமே நாள்தோறும்‌ நீர்மூழ்டிப்‌ 
பூப்பறித்து மூன்று போதும்‌ 
கட்டார்ந்த இண்டைகொண்‌ டடிச்சேர்த்தும்‌ 
அர்தணர்தங்‌ கருப்ப றியலுூர்க்‌ 
கொட்டாட்டூப்‌ பாட்டாகி நின்றானைக்‌ 
குழகனைக்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
எட்டான மூர்த்தியை நினைந்தபோ 
தவர்கமக்‌ இனிய வாறே. 3 


விருந்தாய சொன்மாலை கொண்டேத்தி 
வினைபோக வேலி தோறும்‌ 
கருச்தாள வாழைமேற்‌ செங்கனிகள்‌ 
தேன்சொரியும்‌ கருப்ப நியலூர்க்‌ 
குருக்தாய முள்‌எயிற்றுக்‌ கோல்வளையாள்‌ 
அவளோடுங்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
இருந்தானை மனத்தினால்‌ நினைக்தபோ 
தவர்சமக்‌ கனிய வாறே. 4 


பொடியேறு திருமேனிப்‌ பெருமானைப்‌ 
பொங்கரவக்‌ கச்சை யானைக்‌ 
கடி. ஈரும்‌ பூம்பொய்கைக்‌ கயல்வாளை 


குதிகொள்ளும்‌ கருப்ப றியலூர்க்‌ 


2, கோல்வளையாள்‌ - தலத்து அம்பிகை. 

8. முட்டாமே-தடைப்படாமல்‌. இண்டை-ஒருவகைமாலை, 

4, விருந்து- புதுமை கருந்தாள - கரிய அடிமரத்தை 
உடைய, குருந்து - மயிலிறகன்‌ அடிக்குருத்‌ துட 


ட்ட 


சர்தரர்‌ தேவாரம்‌ 


கொடி.யேறி வண்டினமுந்‌ தண்டேலும்‌ 
பண்செய்யுக்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
அடியேறு கழலானை நினைந்தபோ 
தவர்கமக்‌ இனிய வாறே, 5 


பொய்யாத வாய்மையாற்‌ பொடிப்பூசிப்‌ 
போற்றிசைத்அப்‌ பூசை செய்து 
கையினால்‌ எரிஓம்பி மறைவளர்க்கும்‌ 
அம்தணாதங்‌ கருப்ப றியலூர்க்‌ 
கொய்யுலாம்‌ மலர்ச்சோலைக்‌ குயில்கூவ 
மயில்‌. ஆ லுங்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
ஜயனைஎன்‌ மனத்தினால்‌ நினைக்தபோ 
தவர்கமக்‌ இனிய வாறே. 6 


செடிகொள்கோய்‌ உள்ளனவுக்‌ இவினையும்‌ 
இர்ந்தொழியச்‌ சிந்தை செய்ம்மின்‌ 

கடி கொள்பூச்‌ தடமண்டிக்‌ கருமேதி 
கண்படுக்குங்‌ கருப்ப றியலூர்க்‌ 

கொடிகொள்பூ நுண்‌்இடையாள்‌ கோல்வளையாள்‌ 
அவளோடுவ்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 

அடிகளைஎன்‌ மனத்தினால்‌ நினைக்தபோ 
தவர்நமக்‌ இனிய வாறே. 7 


பறையாத வல்வினைகள்‌ பறைந்தொழியப்‌ 
பன்னாளும்‌ பாடி. ஆடிக்‌ 

கறை.ஆர்ந்த கண்டத்தன்‌ எண்தோளன்‌ 
முக்கண்ணன்‌ கருப்ப நியலூர்க்‌ 


6. வாய்மையால்‌ - மந்திரத்தைக்‌ கூறுவதோடு. கொய்தல்‌ 


விரவிய மலரையுடைய சோலை. 


7. செடி. தீமை; வருத்தம்‌. 


திருக்கருப்பரியலூர்‌ கீத்‌ 


குறையாத மறைநாவர்‌ கூத்றேவல்‌ 
ஒழியாத கொகுடிக்‌ கோயில்‌ 
உறைவானை மனத்தினால்‌ நினைக்தபோ 
தவர்ஈமக்‌ னிய வாறே, 8 


சங்கேர்‌ த கையானுர்‌ தாமரையின்‌ 
மேலானுர்‌ தன்மை காணாக்‌ 
கங்கார்க்த வாசடைகள்‌ உடையானை 
விடையானைக்‌ கருப்ப நியலூரக்‌ 
கொங்கார்ர்த பொழிற்சோலை சூழ்கனிகள்‌ 
பலவுதிர்க்குங்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
எங்கோனை மனத்தினால்‌ நினைச்தபோ 
தவர்ஈமக்‌ கினிய வாறே, 9 
பண்டாழின்‌ இசைமுரலப்‌ பன்னாளும்‌ 
- பாவித்துப்‌ பாடி. ஆடிக்‌ 
கண்டார்தங்‌ கண்குளிருங்‌ களிக்கமுகம்‌ 
பூஞ்சோலைக்‌ கருப்ப றியலூர்க்‌ 
குண்டாடுஞ்‌ சமணருஞ்‌ சாக்கியரும்‌ 
புறங்கூறுங்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 
எண்டோள்‌ எம்‌ பெருமானை நினைக்தபோ 
தவர்ஈமக்‌ கினிய வாறே. 10 


கலைமலிந்த தென்புலவர்‌ கற்றோர்தம்‌ 
மிடர்தீர்க்குங்‌ கருப்ப றியலார்க்‌ 

குலைமலிஈத கோட்டெங்கு மட்டொழுகும்‌: 
பூஞ்சோலைக்‌ கொகுடிக்‌ கோயில்‌ 


8. பறையாத - தேயாத. 
9, கங்கு - கங்கை; ஓரமுமாம்‌. த 
10, பண்‌ தாழ்‌ இன்‌ இசை - பண்‌ தங்கிய இனிய ,இசை, 
குண்டு ஆடும்‌ - &ழ்மையிலே உழலும்‌, 


ஆட சுந்தரர்‌ தேவாரம்‌ 


இலைமலிந்த மழுவானை மனத்தினால்‌ 
அனபுசெய்‌ தின்பம்‌ எய்தி 
மலைமலிரந்த தோள்‌ ஊரன்‌ வனப்பகையப்‌ 
பன்னுரைத்த வண்ட மிழ்களே, 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: குற்றம்‌ பொறுத்த ஈசுவரர்‌ 
அம்பிகை: கோல்வளை நாயகி 


18. திருவாழ்கொளிபுத்தூர்‌ - பண்‌: தக்கேசி 
திருச்சிற்றம்பலம்‌ 


தலைக்க ல்ன்தலை மேல்தரித்‌ தானைத்‌ 
தன்னைஎன்‌ னைநினைக்‌ கத்த்ரு வானைக்‌ 
கொலைக்கையா னைஉரி போர்த்துகம்‌ தானைக்‌ 
கூற்றுதைத்‌ தகுரை சேர்கழ லானை 
அலைத்தசெங்‌ கண்விடை ஏறவல்‌ லானை 
ஆணை யால்‌ அடி யேன்‌ அடி. நாயேன்‌ 
மலைத்தசெர்‌ கெல்வயல்‌ வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறம்‌ தென்நினைக்‌ கேனே. 


* 11. தென்‌ புலவர்‌ - தமிழ்ப்புலவர்‌. 


11 


ந 


வண்தமிழ்களே 


என்றது, திருவருளை வியந்து, வண்டமிழ்‌ இருந்தவாறென்னே 


என்னும்‌ குறிப்பை உடையது. 


1. தலைக்கலன்‌ - தலையாகிய ஆபரணத்தை. 


தன்னை 


நினைக்க என்னைத்‌ தருவானை, குரைசேர்‌-ஓலி சேர்ந்த,என்‌ நினைக்‌ 
கேன்‌ - எதை நினைப்பேன்‌. மாணிக்கம்‌: மாணிக்க வண்ணர்‌ 


என்பது இத்தல மூர்த்தியின்‌ திருமாமம்‌, 


இருவாழ்கொளிபுத்தார்‌ 47 


படைக்கட்‌ சூலம்‌ பயிலவல்‌ லானைப்‌ 
பாவிப்‌ பார்மனம்‌ பாவிக்கோண்‌ டானைக்‌ 
கடைக்கட்பிச்‌ சைக்கிச்சை காதலித்‌ தானைக்‌ 
காமன்‌ ஆ கந்தனைக்‌ கட்டழித்‌ தானைச்‌ 
சடைக்கட்‌ கங்கையைத்‌ தாழவைத்‌ தானைத 
தண்ணீர்மண்‌ ணிக்கரை யானைத்தக்‌ கானை 
மடைக்கண்நீ லம்‌அலர்‌ வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறம்‌ தெனநினைக்‌ கேனே, 2 


வெர்த நீறுமெய்‌ பூசவல்‌ லானை 

வேத மால்விடை ஏறவல்‌ லானை 
அந்தம்‌ ஆதிஅறி தற்கரி யானை 

ஆறலைத்‌ தசடை யானை அம்‌ மானைச்‌ 
சிர்தை யென்தடு மாற்றறுப்‌ பானைத்‌ 

தேவ தேவன்‌என்‌ சோல்முனி யாதே 
வந்தேன்‌ உள்‌ எம்புகும்‌ வாழ்கொளி புத்தூர்‌ 

மாணிக்கத்‌ தைமறம்‌ தென்நினைக்‌ கேனே, 8 
தடங்கை யால்மலர்‌ தூய்த்தோழு வாரைத்‌ 

தன்னடிக்‌ கேசெல்லு மாறுவல்‌ லானைப்‌ 
படங்கொள்நா கம்‌அரை ஆர்த்துகர்‌ தானைப்‌ 

பல்லின்வெள்‌ ளைத்தலை ஊணுடை யானை 
நடுங்கஆ னைஉரி போர்த்துக்‌ தானை 

நஞ்சம்‌ உண்டு கண்‌ டங்கறுத்‌ தானை 
மடந்தை பாகனை வாழ்கொளி புத்தூர்‌ 

மாணிக்கத்‌ தைமறம்‌ தென்நினைக்‌ கேனே, 4 


2, பாவி - பரவி, கடைக்கண்‌ - வாயிலில்‌, தாழ - தங்க, 
மண்ணி-ஓர்‌ ஆறு. 

8. வேத விடை, மால்விடை இரண்டையும்‌ ஊர்பவனை, 

4, வெள்ளைத்‌ தலையில்‌ இரந்து உண்ணும்‌ உணவை 
உடையவனை, 


கட சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வளைக்கைமுன்‌ கைமலை மங்கை மணாளன்‌ 
மார னர்உடல்‌ நீறெழச்‌ செற்றுத்‌ 
அனைத்த அங்‌ கத்தொடு அமலர்க்‌ கொன்றை 
தோலும்‌நூ லுக்துதைர்‌ தவரை மார்பன்‌ 
இளைக்குர்‌ தெவ்வர்‌ திரிபுரம்‌ மூன்றும்‌ 
அவுணர்‌ பெண்டிரும்‌ மக்களும்‌ வேவ 
வளைத்த வில்லியை வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறம்‌ தென்நினைக்‌ கேனே. 6 


இருவின்‌ காயகன்‌ ஆகிய மாலுக்‌ 
கருள்கள்‌ செய்‌ இடும்‌ தேவர்‌ பிரானை 
உருவி னானைஒன்‌ முவறி வொண்ணா 
மூர்த்தி யைவிச பற்கருள்‌ செய்வான்‌ 
செருவில்‌ எந்திஓர்‌ கேழற்பின்‌ சென்று 
செங்கண்‌ வேடனாப்‌ என்னொடும்‌ வந்து 
மருவி னான்றனை வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறக்‌ தென்நினைக்‌ கேனே. 6 


எந்தையை எந்தை தந்தை பிரானை 
'ஏதமாய இடர்‌ தீர்க்கவல்‌ லானை 
முக்தி யாயெ மூவரின்‌ மிக்க 
மூர்த்தி யைமுதல்‌ காண்பரி யானைக்‌ 


5. மாரனார்‌: பன்மை, இழிவுக்குறிப்பு, வரைமார்பன்‌ - 
தாழ்வரையைப்‌ போன்‌ ற திருமார்பை உடையவன்‌. தெவ்வர்‌ - 
பகைவர்‌. திரிபுரம்‌-வானிலே திரிந்த புரங்கள்‌. அவுணருடைய 
பெண்டிரும்‌ மக்களும்‌ வேவ, அவுணராகிய மூவரும்‌ வெந்திலர்‌, 


6. செரு வில்‌-போருக்குரிய வில்லை. கேழல்‌-பன்‌ றி, 


7. முந்தி- முதல்‌, கந்தன்‌ மிக்க - கட்டுத்தறியைவிட 
அளவிலே மிக்க. ்‌ 


திருவாழ்கொளிபுத்தூர்‌ 49 


கந்தன்‌ மிக்ககரி யின்மருப்‌ போடு 
கார கஇல்கவ ரிம்மயிர்‌ மண்ணி 
வர்து வர்திழி வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறந்‌ தென்நினைக்‌ கேனே. 1 


தேனை ஆடிய கொன்றையி னைத்‌ 
தேவர்‌ கைதொழும்‌ தேவர்‌ பிரானை 
ஊனம்‌ ஆயின தீர்க்கவல்‌ லானை 
ஒற்றை ஏற்றனை நெற்றிக்கண்‌ னைக்‌ 
கான ஆனையின்‌ கொம்பினைப்‌ மீழ்ச்த 
கள்ளப்‌ பிள்ளைக்கும்‌ காண்பரி தாய 
வான நாடனை வாழ்கொளி புத்தா 
மாணிக்கத்‌. தைமறம்‌ தென்நினைக்‌ கேனே. 8 


காளை யாகி வரைஎடுத்‌ தான்றன்‌ 
கைகள்‌ இற்றவன மொய்தலை எல்லாம்‌ 
மூளை போத ஒருவிரல்‌ வைத்த 
மூர்த்தி யைமுதல்‌ காண்பரி யானைப்‌ 
பாளை தெங்கு பழம்விழ மண்டிக்‌ 
செங்கண்‌ மேதிகள்‌ சேடெறிற்‌ தெங்கும்‌ 
வாளை பாய்வயல்‌ வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறர்‌ தென்நினைக்‌ கேனே, 9 


இருந்த கான்மறை பாடவல்‌ லானைத 
தேவர்க்‌ சூக்தெரி தற்கரி யானைப்‌ 

பொருந்த மால்விடை ஏறவல்‌ லானைப்‌ 
பூதிப்‌ பைபுலித்‌ தோலுடை யானை 


8, கான ஆனையின்‌ கொம்பினைப்‌ பீழ்ந்த - குவலயாபீட்‌ 
மென்னும்‌ காட்டுயானையின்‌ கொம்பைப்‌ பிடுங்கிய. கள்ளப்‌ 
பிள்ளை-கண்ணன்‌. 

9, சேடெ சேறு, 

4, 


50 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


இருக்‌ அண்‌ தோரும்‌ நின றுணும்‌* சமணும்‌ 
ஏச நின்றவன்‌ ஆருயிர்க்‌ கெல்லாம்‌ 
மருந்த னான்றனை வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறர்‌ தென்நினைக்‌ கேனே. 10 


மெய்யனை மெய்யின்‌ நின்றுணர்‌ வானை 
மெய்யிலாதவர்‌ தங்களுக்‌ கெல்லாம்‌ 
பொய்ய னைப்புரம்‌ மூன்றேரித்‌ தானைப்‌ 
புனித னைப்புலீத்‌ தோலுடை யானைச்‌ 
செய்ய னைவெளி யதரு நீற்றில்‌ 
திகழு மேனியன்‌ மான்மறி ஏந்தும்‌ 
மைகொள்‌ கண்டனை வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறிக்‌ தென்நினைக்கீகனே. 11 


வளங்கி ளர்பொழில்‌ வாழ்கொளி புத்தூர்‌ 
மாணிக்கத்‌ தைமறந்‌ தென்நினைக்‌ கேனென்‌ 
அளங்கு ளிர்தமிழ்‌ ஊரன்வன்‌ றோண்டன்‌ 
சடையன்‌ காதலன்‌ வனப்பகை அப்பன்‌ 
நலங்கி ளர்வயல்‌ நாவலா வேந்தன்‌ 
நங்கை சிங்கடி தந்‌ைத பயந்த 
பலங்கி ளர்தமிழ்‌ பாடவல்‌ லா£மேழ்‌ 
பறையு மாஞ்செய்த பாவங்க டானே. 12 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: மாணிக்கவண்ணர்‌ 
அம்பிகை: வண்டமர்‌ பூங்குழலம்மை 
வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ மண்ணிப்‌ படிக்கரை 
யைத்‌ தரிசித்துவிட்டுச்‌ செல்லுகையில்‌ அருகில்‌ உள்ள திருவாழ்‌ 
கொளிபுத்‌ தூருக்குப்‌ போகாமல்‌ செல்லும்போது, இடையே 
கினைவு வந்து மீண்டு, இப்பதிகம்‌ பாடி. அத்தலத்துக்கு வந்து 


சிவபெருமானைத்‌ தரிசித்தார்‌. (பெரியபுராணம்‌, ஏயர்கோன்‌, 116- 
119.) * “கின்‌ றுண்‌' என்றும்‌ பாடம்‌. 


10, தேரர்‌-பெளத்தர்‌. 
12. காவலர்‌-நாவலூரில்‌ உள்ளார்‌. பறையும்‌-தேயும்‌, 


திருப்பழமண்ணிப்படிக்கரை 51 


14. தீருப்பழமண்ணிப்படிக்கரை _ பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


முன்னவன்‌ எங்கள்பிரான்‌ முதல்‌ காண்பரி தாயபிரான்‌' 
சென்னியின்‌ எங்கள்பிரான்‌ திரு நீலமிடற்‌ றெம்பிராண்‌ 
மன்னிய எங்கள்பிரான்‌ மறை நான்குங்கல்‌ லால்கிழற்‌€ழ்ப்‌ 
பன்னிய எங்கள்பிரான்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே. i 


அண்டக பாலஞ்சென்னி அடி மேல்‌ அலா இட்டுகல்ல 
தொண்டங்‌ கடி.பரவித்‌ தொழு தேத்திநின்‌ மாடும்‌இடம்‌ 
வெண்டிங்கள்‌ வெண்மழுவன்‌ விரை யார்கதிர்‌ மூவிலைய 
பண்டங்கன்‌ மேயவிடம்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே, 2 


ஆடுமின்‌ அன்புடைமீர்‌ அடிக்‌ காட்பட்ட தூளிகொண்டு 
சூடுமின்‌ தொண்டருள்ளீர்‌ உம ரோடெமர்‌ சூழவர்‌ து 
வாடும்‌இவ்‌ வாழ்க்கைதன்னை வருந்‌ தாமல்‌ திருந்தச்சேன்று 
பாடுமின்‌ பத்தருள்ளீர்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே, 3 


அடுதலை யேபுரிக்தான்‌ அவை அர்தர மூவெயிலும்‌ 
கெடுதலை யேபுரிக்தான்‌ ளெ ர௬ுஞ்சிலை நாணியிற்கோல்‌ 
நடுதலை* யேபுரிக்தான ஈரி கான்றிட்ட எச்சில்வெள்ளைப்‌ 
படுதலை யேபுரிஈ்தான்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே. 4 


உங்கைக ளாற்கூப்பி உகம்‌ தேத்தித்‌ தொழுமின்தொண்டீர்‌ 
மங்கையொர்‌ கூறுடையான்‌ வா னோமுத லாயபிரான்‌ 
அங்கையில்‌ வெண்மழுவன்‌ அலை யார்கதிர்‌ மூவிலைய 


பங்கய பாதனிடம்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே. 5 


2. தொண்டு - தொண்டர்‌. 
4, கோல்‌ - அம்பு. * *அடுதலை' என்றும்‌ பாடம்‌, நரியும்‌ 
உண்ண இயலாதென்‌ று ஓதுக்கிய தசையொழிந்த வெண்டலையை, 
அரி என்று பிரித்தலுமாம்‌. 


52 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


செடிபடத்‌ தீவிளைத்தான்‌ லை யார்மதிற்‌ செம்புனஞ்சேர்‌ 
கொடி.படு மூரிவெள்ளை எரு தேற்றையும்‌ ஏறக்கொண்டான்‌ 
கடியவன்‌ காலன்தன்னைக்‌ கணுத்‌ தான்கழம்‌ செம்பவளப்‌ 
படி.யவன்‌ பாசுபதன்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே. 6 


கடுத்தவன்‌ தேர்கொண்டோடிக்‌ கயி லாயகன்‌ மாமலையை 
எடுத்தவன்‌ ஈரைந்துவாய்‌ அரக்‌ கன்முடி பத்தலற 
வீடுத்தவன்‌ கைநரம்பால்‌ வேத கீதங்கள்‌ பாடலுறப்‌ 
படுத்தவன்‌ பால்வெண்ணீற்றன்‌ பழ மண்ணிப்‌ படிக்கரையே, 7 


இரிவன மும்மதிலும்‌ மெரித்‌ தான்‌ இமை யோர்பெருமான்‌ 
அரியவன்‌ அட்டபுட்பம்‌ அவை கொண்டடி போற்றிநல்ல 
கரியவன்‌ நான்முகனும்‌ அடி யும்முடி காண்பரிய 

பரியவன்‌ பாசுபதன்‌ பழ மண்ணிப்‌ படி.க்கரையே. 8 


வெற்றரைக்‌ கற்றமணும்‌ விரை யாதுவிண்‌ டால முண்ணும்‌ 
துற்றரைத்‌ நுற்றறுப்பான்‌ துன்ன ஆடைத்‌ தொழிலுடையீர்‌ 
பெற்றரைப்‌ பித்தரென்று ௧௫ தேன்மின்‌ படிக்கரையுள்‌ 
பற்றரைப்‌ பற்றிகின்று பழி பாவங்கள்‌ நீர்மின்௧களே. 0 
பல்‌.லுயிர்‌ வாழுந்தெண்ணீர்ப்‌ பழ ஈண்ணிப்‌ படி.க்கரையை 
அல்லியம்‌ தாமரைத்தார்‌ ஆ ரூரன்‌ உரை த்ததமிழ்‌ 
சொல்லுதல்‌ கேட்டல்‌ வல்லாரவர்க்‌ குக்தமர்க்‌ குங்களைக்கும்‌ 
எல்லியும்‌ ஈன்பகலும்‌* இடர்‌ கூருதல்‌ இல்லையன்றே. 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: நீலகண்டா; அம்பிகை: அமிர்தகரவல்லி, 


6. செடிபட- பரவ. கொடிபடும்‌ - கொடியிலே அமைந்த. 
மூரி-வலிமை. கறுத்தான்‌ - கோபித்தான்‌. படி - உருவம்‌, 
7, கடுத்த - வேகமாகச்‌ சென்ற, பாடலுற விடுத்தவன்‌. 
9. , வெறு அரை - ஆடையற்ற இடையையுடைய, கன்று 
அமணும்‌ - கன்றைப்போல அனுபவம்‌ அற்ற அமணர்‌ கூட்டம்‌. 
அற்றரை - உணவாக உள்ளவரை. துன்ன ஆடை - தையலை 
யுடைய உடை. பெற்றசை - இடபவாகனம்‌ உடையவரை; 
10. தாமரைத்‌ தார்‌ அந்தணருக்குரியது, எல்லி - இரவு. 
* *ஈண்பகலும்‌' என்றும்‌ பாடம்‌, 


திருக்கானாட்டுமுள்ளூர்‌ 58 


15. திருக்கானாட்டுமுள்ளூர்‌ 
பண்‌: கொல்லிக்‌ கெளவாணம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


வள்வாய மதிமிளிரும்‌ வளர்சடையி னானை 
மறையவனை வாய்மொழியை வானவர்தங்‌ கோனைப்‌ 
புள்வாயைக்‌ €ண்டுலகம்‌ விழுங்கிஉமிழ்ச்‌ தானைப்‌ 
பொன்னிறத்தின்‌ முப்புரிநூல்‌ நான்முகத்தி னன 
முள்வாய மடல்தழுவி முடத்தாழை ஈன்று 
மொட்டலாக்து விரைகாறும்‌ முருகுவிரி பொழில்சூழ்‌ 
கள்வாய கருங்குவளை கண்வளருங்‌ கழனிக்‌ 


- கானாட்டு முள்ளாூரிற்‌ கண்டுதொழு தேனே. 1 


ஒருமேக முகிலாகி ஒத்துலகந்‌ தானாய்‌ 

ஊர்வனவும்‌ நிற்பனவும்‌ ஊழிகளுந்‌ தானாய்ப்‌ 
போருமேவு கடலாகிப்‌ பூதங்கள்‌ ஐந்தாய்ப்‌ 

புனைக்தவனைப்‌ புண்ணியனைப்‌ புரிசடையி னானைத்‌ 
திருமேவு செல்வத்தார்‌ தீமூன்அம்‌ வளர்த்த 

திருத்தக்க அர்தணர்கள்‌ ஒதுககர்‌ எங்கும்‌ 
கருமேதி செந்தாம ரைமேயுங்‌ கழனிக்‌ 

கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே. 2 


இரும்புயர்ந்த மூவிலைய சூலத்தினானை 
இறைவனை மறையவனை எண்குணத்தி னானைச்‌ 
சரும்புயர்ந்த கொன்றையொடு அமதியஞ்‌ சூடும்‌ 
சடையானை விடையானைச்‌ சோதியெஸம்‌ சுடரை 


1, வள்வாய-கூர்மையான முனையையுடைய. மதி-இங்கே 


பிறை, உமிழ்ந்தானை - உமிழ்ந்த திருமாலாக இருப்பவனை, 


54 ௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


அரும்புயர்க்த அரவிர்தத்‌ தணிமலர்கள்‌ ஏறி 
அன்னங்கள்‌ விளையாடும்‌ அகன்‌ அறையின்‌ அருகே 
கறாம்புயர்ம்‌ து பெருஞ்செர்கெல்‌ ரெருங்கிவிளை கழனிக்‌ 
கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே, 3 


பூளைபுனை கொன்றையொடு புரிசடையி னானைப்‌ 
புனலாகி அனலாகிப்‌ பூதங்கள்‌ ஐந்தாய்‌ 
நாளைஇன்று நேருலாய்‌ ஆகாயம்‌ ஆகி 
ஞாயிறாய்‌ மதியமாய்‌ நின்றஎம்‌ பரனைப்‌ 
பாளைபடு பைங்கமுகின்‌ சூழலினக்‌ தெங்கின்‌ 
படுமதஞ்செய்‌ கொழுந்தேறல்‌ வாப்மடுத்துப்‌ பருகிக்‌ 
காளைவண்டு பாடமயில்‌ ஆலும்வளர்‌ சோலைக்‌ 


கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே. A 


செருக்குவாய்ப்‌ பைங்கண்வெள்‌ அரவரையி ளைத்‌ 
தேவர்கள்சூ ளாமணியைச்‌ செங்கண்விடை யானை 
முருக்குவாய்‌ மலர்‌ஓக்குர்‌ திருமேனி யானை 
முன்னிலையாய்‌ முழுதுலகம்‌ ஆயபெரு மானை 
இருக்குவாய்‌ அந்தணர்கள்‌ எழுபிறப்புள்‌ எங்கும்‌ 
வேள்வியிரும்‌ இருநிதியம்‌ வழங்குககர்‌ எங்கும்‌ 
கருக்குவாய்ப்‌ பெண்ணையொடு தெங்கமலி சோலைக்‌ 
கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே. 12] 


விடைஅரவக்‌ கொடி ஏந்தும்‌ விண்ணவர்தம்‌ கோளை 
வெள்ளத்து மாலவனும்‌ வேதமுத லானும்‌ 
அடியிணையும்‌ இருமுடியுவ்‌ காண அரி தாய 


சங்கரனை த தத்துவனை த தையல்மட... வார்கள்‌ 


4, நெருகலாய்‌-கேற்றா5, 


ச. மூருக்குவாய்‌ மலர்‌ - முள்ளுமுருங்கைப்பூ, இருக்கு - 
வேதம்‌, பெண்ணை-பனை, 


திருக்கானாட்டுமுள்ளூர்‌ 55 


உடை அவிழக்‌ குழல்‌ ௮விழக்‌ கோதைகுடைம்‌ தாடக்‌ 
குங்குமங்கள்‌ உந்திவரும்‌ கொள்ளிடத்தின்‌ கரைமேல்‌ 
கடைகள்விடு வார்குவளை களைவாருங்‌ கழனிக்‌ 
கானாட்டு முள்ளூரிம்‌ கண்டுதொழு தேனே. 6 


அருமணியை முத்தினை ஆன்‌ அஞ்சும்‌ ஆடும்‌ 

அமரர்கள்‌ தம்‌ பெருமானை அருமறையின்‌ பொருளைத்‌ 
திருமணியைத்‌ திங்கரும்பின்‌ ஊறலிருக்‌ தேனைத்‌ 

தெரிவரிய மாமணியைத்‌ இகழ்தருசெம்‌ பொன்னைக்‌ 
குருமணிகள்‌ கொழித்திழிந்து சுழித்திழியுக்‌ திரைவாய்க்‌ 

கோல்வளையார்கசுடைக்தாடுக்கொ ள்ளிடத்தின்கரைமேல்‌ 

கருமணிகள்‌ போல்நீலம்‌ மலர்கின்ற கழனிக்‌ 

கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே. ர்‌ 


இழைதழுவு வெண்ணுூலும்‌ மேவுதிரு மார்பின்‌ 
ஈ௪சன்றன்‌ எண்டோள்கள்‌ வீசியெரி ஆடக்‌ 
குழைதழுவு திருக்காஇற்‌ கோளாவம்‌ அசைத்துக்‌ 
கோவணம்கொள்‌ குழகனைக்‌ குளிர்சடையி னானைத்‌ 
தழைதழுவு தண்ணிறத்த செக்கெலதன்‌ அயலே 
தடந்தரள மென்கரும்பின்‌ தாழ்டெங்னெ அருகே 
கழைதழுவித்‌ தேன்தொடுக்குங்‌ கழனிசூழ்‌ பழனக்‌ 
கானாட்டு முள்ளூரிழ்‌ கண்டுதொழு தேனே. 8 
குனிவினிய கதிர்மதியம்‌ சூடுசடை யானைக்‌ 
குண்டலஞ்சேர்‌ காதவனை வண்டினங்கள்‌ பாடப்‌ 
பணிஉ இருஞ்‌ சடையானைப்‌ பால்வெண்ணீற்‌ முனைப்‌ 


பலஉருவுக்‌ தன்‌உருவே ஆமபெரு மானைத்‌ 


6. விடையாக முழக்கத்தையுடைய கொடியைப்‌ பிடிக்‌ 
கும்‌; அரவம்‌-முழக்கம்‌. குவளை களைவாரும்‌ - குவளையைக்களை 
யாக எடுத்தெறியும்‌, 


8, கழை-கூங்கில்‌, 


56 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அனிவினிய தூயமொழித்‌ தொண்டைவாய்‌ நல்லார்‌ 
அநீலங்‌ கண்வளருஞ்‌ சூழ்கிடங்கின்‌ அருகே 
கனிவினிய கதலிவனந்‌ தழுவுபொழிற்‌ சோலைக்‌ 
கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே, 9 


தேவியம்பொன்‌ மலைக்கோமான்‌ தன்பாவை ஆகத்‌ 
தீனதுருவம்‌ ஒருபாகஞ்‌ சேர்த்துவித்த பெருமான்‌ 
மேவியவெம்‌ நரகத்தில்‌ அழுஈ்தாமை நமக்கு 
மெய்ர்நெறியைத்‌ தான்காட்டும்‌ வேதமுத லானைத்‌ 
தூவிவாய்‌ நாரையொடு குருகுபாய்ச்‌ தார்ப்பத்‌ 
துறைக்கெண்டை,  மிளிர்க்‌ துகயல்‌ அள்ளிவிளை யாடக்‌ 
காவிவாய்‌ வண்டுபல பண்செய்யுங்‌ கழனிக்‌ 


கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுதொழு தேனே. 10 


திரையினார்‌ கடல்சூழ்க்த தென்னிலங்கைக்‌ கோனைச்‌ 

செற்றவனைச்‌ செஞ்சடைமேல்‌ வெண்மதியி னானைக்‌ 
கரையினார்‌ புனல்தழுவு* கொள்ளிடத்தின்‌ கரைமேற்‌ 

கானாட்டு முள்ளூரிற்‌ கண்டுகழல்‌ தொழுது 
உரையினார்‌ மதயானை நாவலா சூரன்‌ 

உரிமையால்‌ உரைசெய்த ஓண்தமிழ்கள்‌ வல்லார்‌ 
வரையினார்‌ வகைஞாலம்‌ .ஆண்டவர்க்குர்‌ தாம்போய்‌ 

வானவர்க்கும்‌ தலைவராய்‌ நிற்பரவர்‌ தாமே. 11 

திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: பதஞ்சலியீசுவரர்‌ 
அம்பிகை: கோல்வளைக்கையம்மை 


9, குனிவு-வளைவு, துனிவு இனிய தூய மொழி - ஊடற்‌ 
காலத்தும்‌ இனிமையும்‌ தூய்மையும்‌ உள்ள வார்த்தை. 


* “நுரையினார்‌ கசைதமுவு' என்றும்‌ பாடம்‌, 


இருப்புறம்பயம்‌ 57 


16. திருப்புறம்பயம்‌ -- பண்‌: கொல்லி. 
இருச்சிற்றம்பலம்‌ 


அங்கம்‌ஓ.திஓர்‌ ஆறைமேற்றளி 
நின்றும்போச்துவர்‌ தினனம்பர்த்‌ 
தங்கனோமையும்‌ இன்னதென றிலர்‌ 
ஈசனாஎமு நெஞ்சமே 
கங்குல்‌ஏமங்கள்‌ கொண்டுதேவர்கள்‌ 
ஏத்திவானவர்‌ தாந்தொழும்‌ 
பொங்குமால்விடை ஏறிசெல்வப்‌ 
புறப்பயந்தொழப்‌ போ துமே. 1 


பதியுஞ்சுற்‌ றமும்‌ பெற்றமக்களும்‌ 
பண்டையாரலர்‌ பெண்டிரும்‌ 
நிதியிலிம்ம&ை வாழும்வாழ்க்கையும்‌ 
நினைப்பொழிமட கெஞ்சமே 
மதியஞ்சேர்சடைக்‌ கங்கையானிடம்‌ 
மகிமும்மல்லிகை செண்பகம்‌ 
புதியபூமலர்ர்‌ தெல்லிகாறும்‌ 
புறம்பயந்தொழப்‌ போ துமே. 3 


புறந்திரைந்‌ து ஈரம்பேழுந்து 
நரைத்துகீயுரை யால்தளர்ந்‌ 

தறம்புரிக் து நினைப்பதாண்மை 
அரிதுகாண்‌இஃ தறிதியேல்‌ 


1, அங்கம்‌ ஓதி - வேதாங்கங்களாகய சாத்திரங்களை ஓதிய 
வன்‌. கங்குல்‌ - இரவில்‌, ஏமங்கள்‌-இன்‌ பந்தரும்‌ பொருள்களை. 
ஏறி- ஏறுபவன்‌, 

... த; எல்லி- இரவில்‌. 


58 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


திறம்பியாதெழு நெஞ்சமேசிறு 
காலைசாமுறு வாணியம்‌ 

புறம்பயத்‌ துறை பூதசாதன்‌ 
புறம்பயக்தொழப்‌ போதுமே. 


குற்றொருவரைக்‌ கூறைகொண்டு 
கொலைகள்‌ சூழ்க த களவெலாம்‌ 
செற்றொருவரைச்‌ செய்ததீமைகள்‌ 
இமமையேவருந்‌ திண்ணமே 
மற்றொருவரைப்‌ பற்றிலேன்மற 
வாதெழுமட. நெஞ்சமே 
புத்றரவுடைப்‌ பெற்றம்‌ஏறி 
புறம்பயந்தொழப்‌ போதுமே,. 
கள்ளிநீசெய்த தீமைஉள்ளன 
பாவமும்பறை யும்படி 
தெள்ளிதாஎழு கெஞ்சமேசெங்கண்‌ 
சேவுடைச்சிவ லோகனூர்‌ 
அள்ளிவெள்ளிள வாளைபாய்வயற்‌ 
றோன்றுதாமரைப்‌ பூக்கள்மேல்‌ 
புள்ளிகள்ளிகள்‌ பள்ளிகொள்ளும்‌ 
புறம்பயந்தொழப்‌ போ துமே. 
படையெலாம்பக டாரஆளிலும்‌ 
பெளவஞ்சூழ்ந்தர சாவிலும்‌ 
கடையெலாம்பிணைத்‌ தேரைவால்கவ 
லாதெழுமட நெஞ்சமே 


3. திரைந்து - சுருங்க, திறம்பியா து - திறம்பாமல்‌, சிறு 
காலை காம்‌உறு வாணியம்‌ - மிக இளமையிலே நாம்பெறும்‌ 
ஊதியத்தோடு கூடிய வியாபாரம்‌, 4, குற்று - அவிழ்த்து. 


5. கள்ளி - திருடி. 


பறையும்படி - தேயும்‌ வண்ணம்‌, 


சே - இடபம்‌, புள்ளி கள்ளிகள்‌-புள்ளியை உடைய நண்டுகள்‌, 


திருப்புறம்பயம்‌ 59 


மடையெலாங்கமு நீர்மலர்க்து 

மருங்கெலாங்கரும்‌ பாடத்தேன்‌ 
புடையெலாம்மணம்‌ நாஅசோலைப்‌ 

புறம்பயந்தொழப்‌ போதுமே. 6 
முன்னைச்சேய்வினை இம்மையில்வந்து 

மூடூம்‌ஆ தலின்‌ முன்னமே 
என்னைநீதியக்‌ காதேழுமட 

நெஞ்சமேஎந்தை தந்தையூர்‌ 
அன்னச்சேவலோ டூடிப்பேடைகள்‌ 

கூடிச்சேரு மணிபொழில்‌ 
புன்னைக்கன்னி கழிக்கணாஅம்‌* 

புறம்பயந்தொழப்‌ போதுமே, 7 


மலமெலாம்‌ அறும்‌ இம்மையேமறு 
மைக்கும்வல்வினை சார்லொ 
சலமெலாம்‌ஓழி நெஞ்சமேஎங்கள்‌ 
சங்கரன்வந்து தங்கும்ஊர்‌ 
கலமெலாங்கடல்‌ மண்டுகாவிரி 
கங்கைஆடிய கங்கைநீர்‌ 
புலமெலாம்மண்டிப்‌ பொன்வினைக்கும்‌ 
புறம்பயர்தொழப்‌ போதமே. 8 


6. படையெலாம்‌ பகடு ஆர - சேனைகளில்‌ எல்லாம்‌ யானை 
நிரம்பும்படி. பவ்வஞ்குழ்ந்து அரசாளிலும்‌ - தன்‌ நாட்டுக்குக்‌ 
கடலே எல்லையாக இருக்கும்படி உலகத்‌ தனியரசை ஆண்டாலும்‌, 
கடை எலாம்‌ பிணைத்தேரைவால்‌ - கடைசியில்‌ இந்தப்‌ பதவி 
யெல்லாம்‌ பெண்‌ தேரையின்‌ வால்‌ தேய்வது போலத்‌ தேய்ந்து 
விடும்‌. கவலாது - கவலை அடையாமல்‌. 

7. இயக்காது - கலங்கச்‌ செய்யாமல்‌, புன்னைக்கன்னி - 
புதிதாகப்‌ பூத்த புன்னைமரம்‌. * *களக்கரும்பு" என்றும்‌ பாடம்‌, 

8. சலம்‌ - தீய செயல்‌, கலம்‌ - கப்பல்‌, 


60 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பண்டரீயன செய்ததிமையும்‌ 
பாவமழும்புறை யும்படி 
கண்டரீயன கேட்டியேற்கவ 
லாதெழுமட நெஞ்சமே 
தொண்டரீயன பாடி த்துள்‌ ளிின்‌ 
முடிவானவர்‌ தாந்தொழும்‌ 
புண்டரீக மலரும்பொய்கைப்‌ 


புறம்பயந்தொழப்‌ போதுமே. 9 


தஅஞ்சியும்பிறக்‌ அஞ்சிறம்‌ துச்‌ 
அயக்கறாத மயக்கிவை 
அஞ்சினான்‌ இருப்புறம்பயத்‌ 
தப்பனை த்தமிழ்ச்‌ சீரினால்‌ 
நெஞ்சினாலே புறம்பயச்தொழு 
அய்தும்‌என் அ நினைத்தன 
வஞ்சியா தரை செய்யவல்லவர்‌* 
வல்லவா னுல காள்வரே.* 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: சாட்சிவாதேசுவார்‌ 
அம்பிகை: கரும்படுசொல்லம்மை 
வரலாறு; ஆறைமேற்றளியைத்‌ தரிசித்துப்‌ பின்‌ இன்னம்‌ 
பசையும்‌ தரிசித்‌ துக்கொண்டு, திருப்புறம்பயத்தைத்‌ தரிசிக்கும்‌ 


ஆவலோடு நம்பியாரூரர்‌ இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. (பெரிய 
புராணம்‌, ஏயர்கோன்‌, 94-98.) 


10. அஞ்சியும்‌ - இறந்துபட்டும்‌, துயக்கு - தொடர்பு, 
* “செய்யவல்லர்‌'; * 'வல்லர்‌ வானுல காளவே' என்றும்‌ பாடம்‌, 


திருவையா ௮ 6 1 


17. திருவையாறு _ பண்‌: காந்தார பஞ்சமம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 


பரவும்‌ பரிசொன்‌ நறியேனான்‌ 
பண்டே உம்மைப்‌ பயிலாதேன்‌ 
இரவும்‌ பகலும்‌ நினைந்தாலும்‌ 
எய்த நினைய மாட்டேன்கான்‌ 
கரவில்‌ அருவி கமுகுண்ணத்‌ 
தெங்கங்‌ குலைக்கீழ்க்‌ கருப்பாலை 
அரவம்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா அடைய அடிகளோ. 1 


எங்கே போவே னயிடினும்‌ 

அங்கே வந்தென்‌ மனத்தீராய்ச்‌ 
சங்கை ஒன்றும்‌ இன்றியே 

தலைசாள்‌ கடைகாள்‌ ஒக்கவே 
கங்கை சடைமேற்‌ கரந்தானே 

கலைமான்‌ மறியுங்‌ கனல்மழுவும்‌ 
தங்குச்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 

தையா அடைய அடிகளோ. 2 
மருவிப்‌ பிரிய மாட்டேனான்‌ 

வழிநின்‌ ரொழிர்தேன்‌ ஒழிகிலேன்‌ 
பருவி விசி மலைச்சாரற்‌ 


பட்டைகொண்டு பகடாடிக்‌ 


1 பயிலாதேன்‌- பழகாதவன்‌, கரவு இல்‌ அருவி- -நீசோட்‌ 
டத்தைக்‌ கரவாமல்‌ தரும்‌ அருவி, கோட்டம்‌.கரை; அம்‌, சாரியை. 


2. தலைநாள்‌ கடைகாள்‌ ஓக்க-முதல்‌ நாளில்‌ இருந்த நிலை 
வரவர மாறாமல்‌.கடைநாள்‌ அளவும்‌ ஓத்து கிற்க. 

8, பருவி விச்சி-பருத்தியை விதைத்து, பகடு ஆடி - விளை 
யாடி, ஓப்பி-ஓட்டி, 


62 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


குருவி ஓப்பிக்‌ கிளிகடி.வார்‌ 
குழல்மேல்‌ மாலை கொண்டோட்டர்‌ 


தரவர்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா றுடைய அடிகளோ, 


பழகா நின்று பணிசெய்வார்‌ 
பெற்ற பயனொன்‌ நறிகிலேன்‌ 
இகழா துமக்காட்‌ பட்டோர்க்கு 
வேக படமொன்‌ றரைச்சார்த்தி 
குழகா வாழைக்‌ குலைத்தெங்கு 
கொணர்ந்து கரைமேல்‌ எறியவே 
அழகார்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா றுடைய அடிகளோ, 


பிழைத்த பிழைஒன்‌ றறியேனான்‌ 
பிழையைத்‌ தீரப்‌ பணியாயே 
மழைக்க ணல்லார்‌ குடைந்தாட 
மலையும்‌ நிலனுங்‌ கொள்ளாமைக்‌ 
கழைக்கொள் பிரசங்‌ கலந்தெங்குங்‌ 
கழனி மண்டிக்‌ கையேறி 
அழைக்கும்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா அடைய அடிகளோ. 
கார்க்கொள்‌ கொன்றை சடைமேல்‌ஒன்‌ 
அுடையாய்‌ விடையாய்‌ கையினால்‌ 
மூர்க்கர்‌ புரமூன்‌ றெரிசெய்தாய்‌ 
முன்ன பின்னீ முதல்வனநீ 


4, வேகபடம்‌ - ஒறும்‌ பாம்பு, ஏகபடம்‌ ஒன்று - ஒற்றை 


ஆடையை. குழகா - இளமையை உடையவனே. 


5. கழைக்கொள்‌ பிரசம்‌-கரும்பின்‌ மேல்‌ தொடுத்த தேன்‌. 
கை ஏறி-பக்கத்தில்‌ உள்ள கரையின்‌ மீதூர்ந்து. அழைக்கும்‌ - 


இலிக்கும்‌. 


திருலையாறு 


வார்க்கொள்‌ அருவி பலவாரி 
மணிபும்‌ முத்தும்‌ பொன்னுங்கொண் 
டார்க்குர்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா அடைய அடிகளோ. 


மலைக்கண்‌ மடவாள்‌ ஒருபாலாய்ப்‌ 
பற்றி உலகம்‌ பலிதோவாய்‌ 
சிலைக்கொள்‌ கணையால்‌ எயில்‌எய்த 
செங்கண்‌ விடையாய்‌ தீர்த்தன்நீ 
மலைக்கொள்‌ அருவி பலவாரி 
மணியும்‌ முத்தும்‌ பொன்னுங்கொண் 
டலைஃகுக்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா றுடைய அடிகளோ, 


போழும்‌ மதியும்‌ புனக்கொன்றை 
புனல்சேர்‌ சென்னிப்‌ புண்ணியா 
சூழும்‌ அரவச்‌ சுடர்ச்சோத 
உன்னைத்‌ தொழுவார்‌ தயாபோக 
வாமும்‌ அவர்கள்‌ அங்கங்கே 
வைத்த சிக்தை உய்த்தாட்ட 
ஆழும்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா அடைய அடிகளோ, 


கதிர்க்கொள்‌ பசியே ஒத்தேநோன 
கண்டே அம்மைக்‌ காணாதேன்‌ 

எதிர்த்து நீந்த மாட்டேனான்‌ 
எம்மான்‌ தம்மான்‌ தம்மானே 


63 


6, கார்க்கொள்‌ கொன்றை - கார்காலத்தை மலரும்‌ பருவ 


7. பால்‌-பாகம்‌, 


8, போழும்‌ மதி-பிளந்தாற்போன்ற பிறை. 


மாகக்கொண்ட கொன்றைமலர்‌, மூர்க்கர்‌ - திரிபுராதியர்‌, வார்க்‌ , 
கொள்‌-ஓழுகு கலைக்‌ கொண்ட, 


64 ௬ுகதரா “தேவாரம்‌ 


விதித்து மேகம்‌ மழைபொழிய 
வெள்ளம்‌ பரர்து நுரைசிதறி 
அதிர்க்கும்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா அடைய அடிகளோ, 9 


கூசி அடியார்‌ இருந்தா லுங்‌ 
குணம்‌ஒன்‌ றில்லிர்‌ சூறிப்பிலீர்‌ 
தேச வேந்தன்‌ திருமாலும்‌ 
மலாமேல்‌ அயனுங்‌ காண்கிலாத்‌ 
தேசம்‌ எங்கும்‌ தெளித்தாடத்‌ 
தெண்ணீ ரருவி கொணர்ந்தெங்கும்‌ 
வாசம்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா றுடைய அடிகளோ. 10 


கூடி அடியார்‌ இருந்தா லுங்‌ 
குணம்‌ஒன்‌ றில்லீர்‌ குறிப்பிலிர்‌ 
ஊடி இருந்‌ தம்‌ உணர்கிலேன்‌ 
உம்மைத்‌ தொண்ட னூரனேன்‌ 
தேடி. எங்கும்‌ காண்கிலேன்‌ 
திருவா ரூரே சி்திப்பன்‌ 
ஆடும்‌ திரைக்கா விரிக்கோட்டத்‌ 
தையா அடைய அடிகளோ 11 
திருசிற்றம்பலம்‌ 
சுவாமி: செம்பொற்சோ தி 
அம்பிகை! அறம்‌ வளர்த்த கநாயகி 
வரலாறு: சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாருடைய விருப்பத்‌ 
இன்படி அவருடன்‌ மலைநாட்டுக்குப்‌ புறப்பட்ட சுந்தரமூர்த்தி 


9, விதிர்த்து-ஈடுங்கும்படியாக இடித்து, 
10. தேச வேந்தன்‌-ஜளியை உடைய இந்திரன்‌. 
* அடிகேளோ? என்றும்‌ பாடம்‌, 


திருமழபாடி. 65 


சுவாமிகள்‌, இடையே பல தலங்களைத்‌ தரிசித்துத்‌ திருக்கண்டி 
யூர்‌ வந்து பணிந்து புறம்‌ போந்தார்‌, அப்போது காவிரியின்‌ 
வடகரையில்‌ திருவையாறு தோன்‌ றச சேரமன்னர்‌ அத்தலத்துக்‌ 
குச்‌ சென்று பணியவேண்டுமென்ற தம்‌ விருப்பத்தை உரைத்‌ 
தார்‌, அப்போது காவிரியில்‌ பெருவெள்ளம்‌ (ஓடம்‌ போக 
இயலாதபடி) உண்டாக, அதுகண்ட சுவாமிகள்‌ இப்பதிகத்‌ 
தைப்‌ பாடியருளினார்‌. உடனே காவிரி இடையே வழிவீட, 
அவ்வழியே சென்று திருவையாற்றைத்‌ தரிசித்து, மீண்டும்‌ 
அவ்வழியே வந்தனர்‌, காவிரி பழையபடியே செல்லலாயிற்று, 
[பெரிய புராணம்‌, சேரமான்‌ பெருமாள்‌, 191-199] 


18. திருமழபாடி - பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
பொன்னார்‌ மேனியனே புலித்‌ தோலை அரைக்கசைத்து 
மின்னார்‌ செஞ்சடைமேல்‌ மிளிர்‌ கொன்றை அணிந்தவனே 


மன்னே மாமணியே மழ பாடியுள்‌ மாணிக்கமே 
அன்னே உன்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே. 1 


கீளார்‌ கோவணமும்‌ இரு நீறுமெய்‌ பூசிஉன்றன்‌ 
தாளே வந்தடைந்தேன்‌ தலை வாஎனை ஏன்றுகொள்கீ 
வாளார்‌ கண்ணீபங்கா மழ பாடியுள்‌ மாணிக்கமே 


ஆளாய்‌* நின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே. 2 


1. அரைக்கு அசைத்து - இடையிலே கட்டி, நினைக்கேன்‌- 
கினைப்பேன்‌, 
2, 8ீள்‌-கிழித்த துணி, * கேளா"; 'கேளாய்‌' என்றும்‌ 
பாடம்‌, 
9, 


66 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


எம்மான்‌ எம்மனையென றனக்‌ கெட்டனைச்‌ சார்வாகார்‌ 
இம்மா யப்பிறவி பிறந்‌ தேஇறர்‌ தெய்த்தொழிந்தேன்‌ 
மைம்மாம்‌ பூம்பொழில்சூழ்‌ மழ பாடியுள்‌ மாணிக்கமே 
அம்மான்‌ நின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே, 8 


பண்டே நின்னடியேன்‌ அடி யாரடி யார்கட்கெல்லாம்‌ 

தொண்டேபூண்டொழிச்தேன்தொடராமைத்தரிச அத்தேன்‌ 

வண்டார்‌ பூம்பொழில்சூழ்‌ மழ பாடியுள்‌ மாணிக்கமே 

அண்டா நினனையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே, 4 

கண்ணாய்‌ ஏழுலகுங்‌ கருத்‌ தாய அருத்தமுமாய்ப்‌ 

பண்ணார்‌ இன்றமிழாய்ப்‌ பர மாய பரஞ்சுடரே 

மண்ணார்‌ பூம்பொழில்சூழ்‌ மழ பாடியுள்‌ மாணிக்கமே 
அண்ணா நின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே, 5] 

நாளார்‌ வந்தணுகி நலி யாமுனம்‌ நின்றனக்கே 

ஆளா வந்தடைந்தேன்‌ அடி மேனையும்‌ ஏஎன்றுகொள்நீ 

மாளா காளருளும்‌ மழ பாடியுள்‌ மாணிக்கமே 

ஆளா கின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே. 6 

சந்தா ருங்குழையாய்‌ சடை மேற்பிமை தாங்கிஈல்ல 

வெந்தார்‌ வெண்பொடியாய்‌ விடை ஏறிய வித்தகனே 

மைச்தார்‌ சோலைகள்சூழ்‌ மழ பாடியுள்‌ மாணிக்கமே 

எந்தாய்‌ நின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே, 1 

வெய்ய வீிரிசட ரோன்‌ மிகு தேவர்‌ கணங்களெல்லாம்‌ 

செய்ய மலர்கள்‌ இட மிகு செம்மையுள்‌ நின்றவனே 

மையார்‌ பூம்பொழில்சூழ்‌ மழ பாடியுள்‌ மாணிக்கமே 

ஐயா கின்னை௮ல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே. 8 


8. எம்மான்‌ எம்‌ அனை - எம்‌ தந்தை தாய்‌, எட்டனை - 
எள்தனை - எள்ளளவும்‌, சார்வு - பற்றுக்‌ கோடு, 
£4, துரிசு தொடராமல்‌ அறுத்தேன்‌, 
6, ஈாளார்‌ - நாளைப்‌ பார்த்து திற்கும்‌ காலன்‌, 


திருவானைக்கா 67 


நெறியே நின்மலனே நெடு மால்‌ அயன்‌ போற்றிசெய்யும்‌ 
குறியே நீர்மையனே கொடி யேரிடை யாள்தலைவா 
மறிசேர்‌ அங்கையனே மழ பாடியுள்‌ மாணிக்கமே 
அறிவே நின்னையல்லால்‌ இனி யாரை நினைக்கேனே. 9 
ஏரார்‌ முப்புரமும்‌ எரி யச்சிலை தொட்டவனை 
வாரார்‌ கொங்கையுடன்‌ மழ பாடியுள்‌ மேயவனைச்‌ 
சீரார்‌ நாவலர்கோன்‌ ஆ ரூரன்‌ உரைத்ததமிழ்‌ 
பாரோர்‌ ஏத்தவல்லார்‌ பர லோகத்‌ இருப்பாரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: வ௫சரெத்தம்பநாதர்‌; அம்பிகை! அழகம்மை, 
வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ பல தலங்களையும்‌ தரி 

சிப்பாராசித்‌ திருவாலம்பொரரிலுக்கு வந்து தரிசித்துத்‌ தங்கி 
இரவில்‌ துயில்‌ கொள்கையில்‌, சிவபிரான்‌ கனவில்‌ எழுந்தருளி, 
** மழபாடியினில்‌ வருவதற்கு நினைக்க மறந்தாயோ '' என்று 
அ௮ருள,எழுந்து திருமழபாடி அடைந்து தரிசித்து இப்பதிகத்தைப்‌ 
பாடியருளினார்‌. (பெரியபுராணம்‌, ஏயர்கோன்‌, ?1-74,) 


19. திருவானைக்கா -- பண்‌: காந்தாரம்‌ 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
மறைகள்‌ ஆயின நான்கும்‌ மற்றுள பொருள்களு மெல்லாம்‌ 
அறையும்‌ தோத்திரத்‌ இறையும்‌ தொன்மையும்‌ நன்மையும்‌ ஆய 
அறையும்‌ பூம்புனல்‌ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 
இறைவன்‌ என்றடி சேர்வார்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே.1 


9. கொடி ஏர்‌ இடையாள்‌ - கொடியைப்‌ போன்ற இடை 
யையுடைய அம்பிகை, மறி - மான்‌, 

1. தோத்திரத்து இறையும்‌ - யாவரும்‌ செய்யும்‌ தோத்‌ 
திரங்களை உடைய இறைவனும்‌, 


08 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வங்கம்‌ மேவிய வேலை ஈஞ்செழ வஞ்சர்கள்‌ கூடித்‌ 

தங்கள்‌ மேல்‌ அட ராமை உண்ணென உண்டிருள்‌ கண்டன்‌ 
அங்கம்‌ ஓதிய ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 

எங்கள்‌ ஈசனென்‌ பார்கள்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே. 2 
நீல வண்டறை கொன்றை கேரிழை மங்கைஜர்‌ திங்கள்‌ 
சால வாள்‌ ௮ர வங்கள்‌ தங்கிய செஞ்சடை எந்தை 

ஆல நீழலுள்‌ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 

ஏலு மாறுவல்‌ லார்கள்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே, 3 
த்த தாயுல குக்கோர்‌ தத்துவன்‌ மெய்த்தவத்‌ தோர்க்குப்‌ 
பந்த மாயின பெருமான்‌ பரிசுடை யவர்‌ திரு வடிகள்‌ 
அந்தண்‌ பூம்புனல்‌ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 
எந்தை என்றடி சேர்வார்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே, 4 
கணைசெர்‌ தயர வந்நாண்‌ கல்வளை யுஞ்சிலை யாகத்‌ 
துணைசெய்‌ மும்மதில்‌ மூன்‌ அஞ்‌ சுட்டவ னேஉல குய்ய 
அணையும்‌ பூம்புனல்‌ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 
இணைகொள்‌ சேவடி சேர்வார்‌ எம்மையும்‌. ஆளுடை யாரே, 
விண்ணின்‌ மாமதி சூடி விலையிலி கலன்‌ அணி விமலன்‌ 
பண்ணின்‌ ரேர்மொழி மங்கை பங்கினன்‌ பசுவுகந்‌ தேறி 


2. வஞ்சர்கள்‌ - தேவர்கள்‌. அடராமை - வருத்தாமல்‌, 

8, மங்கை- கங்கை, ஏலுமாறு- மனத்திலே ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ திறத்தில்‌. 

தீ, பந்தமாயின - விடாத தொடர்பாகிய, 

5. கணையாகச்‌ செர்தீயையும்‌, அரவத்தை நாணாகவும்‌, 
மலையை வளையும்‌ வில்லாகவும்‌ கொண்டு, திரிபுர சங்கார காலத்‌ 
தில்‌ அக்கினி, வாயு, திருமால்‌ ஆயெ மூவரும்‌ அம்பாக இருந்த 
னர்‌ என்பது புராண வரலாறு, இணை - இரண்டு. 


திருவானைக்கா 69 


அண்ண லாயெ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 


எண்ணு மாறுவல்‌ லார்கள்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே. 6 


தார மாகிய பொன்னித்‌ தண்டுறை ஆடி. விழுத்தும்‌ 

நீரில்‌ நின்றடி. போற்றி நின்மலா கோள்‌என ஆங்கே 

ஆரங்‌ கோண்டஎம்‌ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 

ஈரம்‌ உள்ளவர்‌ நாளும்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே, 7 


உரவம்‌ உள்ளதோர்‌ உழையின்‌ னரிபுலி அதளுடை யானை 
விரைகொள்‌ கொன்றையி னானை விரிசடை மேற்பிறை யானை 
அரவம்‌ வீக்யெ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளும்‌ 

இரவும்‌ எல்லியும்‌ பகலும்‌ ஏத்துவார்‌ எமைஉடை யாரே, 8 
வலங்கொள்‌ வாரவர்‌ தங்கள்‌ வல்வினை தீர்க்கும்‌ மருந்து 
கலங்கக்‌ காலனைக்‌ காலாற்‌ காமனைக்‌ கண்டிவப்‌ பானை 
அலங்கல்‌ நீர்பொரும்‌ ஆனைக்‌ காவுடை ஆதியை நாளாம்‌ 
இலங்கு சேவடி. சேர்வார்‌ எம்மையும்‌ ஆளுடை யாரே. 9 
ஆழி யாற்கருள்‌ ஆனைக்‌ காவுடை ஆதிபொன்‌ னடியின்‌ 
நீழ லேசர ணாக நின்றருள்‌ கூர கினைந்து 

வாழ வல்லவன்‌ றோண்டன்‌ வண்டமிழ்‌ மாலைவல்‌ லார்போய்‌ 


ஏழு மாபிறப்‌ பற்று வெம்மையும்‌ ஆளுடை யாரே. 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: சம்புகேசுவரர்‌; அம்பிகை: அஒலாண்டகாயகி, 


0. விலையில்லாத கலனை, என்றது பாம்பை, 

7, பொன்னி-காவிரி, விழுத்தும்‌-வீழ்த்தியய ஆரங்கொண்ட 
பெருமான்‌ என்பது இத்தலத்துச்‌ சுவாமியின்‌ இருகாமங்களுள்‌ 
ஒன்று. ஈரம்‌-அன்பு. 

8. உரவம்‌-வலிமை. உழையின்‌ உரீ-மான்தோல்‌, வீக்கிய 
- கட்டிய. 


10 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


20. தீருப்பைஞ்ஞ்லி -- பண்‌: கொல்லி 
இருச்சிற்றம்பலம்‌ 
காரு லாவிய நஞ்சை உண்டி ருள்‌ 
கண்டர்‌ வெண்டலை யோடுகொண் 
டூரெ லார்திரிந்‌ தென்செய்‌ வீர்பலி 
ஓரி டத்திலே கொள்ளும்நீர்‌ 
பாரெ லாம்பணிர்‌ தம்மை யேபர 
விப்ப ணியும்பைஞ்‌ ளூலியீர்‌ 
ஆர மாவது நாக மோசொலும்‌ 
ஆர ணீய விடங்கரே, 


சிலைத்து ரோக்கும்வெள்‌ ளே செந்தழல்‌ 
வாய பாம்பது மூசெனும்‌ 

பலிக்கு நீர்வரும்‌ போது நுவ்கையிற்‌ 
பாம்பு வேண்டா பிரானிரே 

மலைத்த சந்தொடு வேங்கை கோங்கமும்‌ 
மன்னு காரல்‌ சண்பகம்‌ 

அலைக்கும்‌ பைம்புனல்‌ சூழ்பைஞ்‌ ஞீலியில்‌ 
ஆர ணீய விடங்கரே. 

ஆய வர்கண்ணும்‌ வாயும்‌ மேனியும்‌ 
அன்ன ஆடை சுடலையில்‌ 

பேயொ டாடலைத்‌ தவிரும்‌ 8ீரொரு 
பித்த ரோம்‌ பிரானிரே 

பாயும்‌ நீர்கீகிடங்‌ கார்கமலமும்‌ 
பைந்தண்‌ மாதவி புன்னையும்‌ 

ஆய பைம்பொழில்‌ சூழ்பைஞ்‌ ஞிலியில்‌ 
ஆர ணீய விடங்கரே. 


8 


2. சலைத்து-முழங்கி. மூசெனும்‌ - மூசென்‌ ற ஒலியோடு 
சீறும்‌, சந்து-சந்தன மரம்‌, 9, துன்ன ஆடை-தைத்த ஆடை, 


திருப்பைஞ்ஞீலி 71 


சேந்த மிழ்த்திறம்‌ வல்லி ரோசெங்கண்‌ 
அரவ முன்கையில்‌ ஆடவே 
வந்து நிற்குமி தென்கொ லோபலி 
மாற்ற மாட்டோம்‌ இடகிலோம்‌ 
பைந்தண்‌ மாமலர்‌ உந்து சோலைகள்‌ 
கந்தம்‌ நாறுபைஞ்‌ ஞீலியீர்‌ 
அந்தி வானமும்‌ மேனியோ சொலும்‌ 
ஆர ணீய விடங்கரே, 4 


நீறு நுர்திரு மேனி நித்திலம்‌ 
நீனெ டுங்கண்ணி னாளொடும்‌ 
கூற ராய்வந்து நிற்றி ராற்கொணாந்‌ 
இடுகி லோம்பலி ஈடமினோ 
பாறு வெண்டலை கையில்‌ ஏந்திப்பைஞ்‌ 
ஞீலி யேனென்‌ தி ரடிகள்நீர்‌ 
ஆஅ தாங்கிய சடைய ரோசொலும்‌ 
ஆர ணீய விடங்கரே, 5 


குரவம்‌ நாறிய குழலி னார்வளை 
கொள்வ தேதொழில்‌ அகிநீர்‌ 
இரவும்‌ இம்மனை அறிதி ரே இங்கே 
நடந்து போகவும்‌ வல்லிரே 
பரவி நாடொறும பாடு வார்வினை 
யற்ற அக்கும்பைஞ்‌ ஞீலீயிர்‌ 
அரவம்‌ ஆட்டவும்‌ வல்லி ரோசொலும்‌ 
ஆரா ணீய விடங்கரே, 6 


4. மாற்ற மாட்டோம்‌ இடகலோம்‌-இடாமல்‌ திரும்பவும்‌ 
வலியில்லோம்‌; பிச்சையிடவும்‌ வலியில்லோம்‌, 


5. பாறு-பருந்து, 


12 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஏடு லாமலர்க்‌ கொன்றை சூடுதிர்‌ 
என்பெ லாமணிக்‌ தென்செய்வீர்‌ 
காடு நும்பதி ஓடு கையது 
காதல்‌ செய்பவர்‌ பெறுவதென்‌ 
பாடல்‌ வண்டிசை ஆலுஞ்‌ சோலைப்பைஞ்‌ 
ஞீலி யேன்‌என்று நிற்றிரால்‌ 
ஆடல்‌ பாடலும்‌ வல்லி ரோசொலும்‌ 
ஆர ணீய விடங்கரே. 


மத்த மாமலர்‌ கொன்றை வன்னியுவ்‌ 
கங்கை யாளொடு திங்களும்‌ 

,மொய்த்த வெண்டலை கொக்கி றகொடு 
வெள்ளெ ருக்கமுஞ்‌ சடையதாம்‌ 

பத்தர்‌ சித்தர்கள்‌ பாடி. ஆடும்பைஞ்‌ 
ஞீலி யேன்‌என்று நிற்றிரால்‌ 

அத்தி யீர்உரி போர்த்தி ரோசொலும்‌ 
ஆர ணீய விடங்கரே, 

தக்கை தண்ணுமை தாளம்‌ வீணை 
தகுணிச்‌ சங்கிணை சல்லரி 

கொக்க ரைகுட முழவி னோடிசை 
கூடிப்‌ பாடி.நின்‌ றாடுவீர்‌ 

பக்க மேகுயில்‌ பாடுஞ்‌ சோலைப்பைஞ்‌ 
ஞீலி யேன்‌என மு நிற்றிரால்‌ 

அக்கும்‌ ஆமையும்‌ பூண்டி ரோசொலும்‌ 
ஆர ணீய விடங்கரே. 

கையொர்‌ பாம்பரை ஆர்த்தொர்‌ பாம்பு 
கழுத்தொர்‌ பாம்பவை பன்புதாழ்‌ 

மெய்யெ லாம்பொடிக்‌ கொண்டு பூசு திர்‌ 
வேதம்‌ ஓஅதிர்‌ கீதமும்‌ 


7. கையது ஓடு. 9. அக்கு-ருத்திராட்சம்‌; எலும்பு, 


திருப்பாச்சிலாச்சிராமம்‌ 73 


பைய வேவிடங்‌ காக நின்றுபைஞ்‌ 
ஞீலி யேன்‌என்‌ கீர்‌ அடிகள்நீர்‌ 
ஐயம்‌ ஏற்குமி தென்கொ லோசெர ஓம்‌ 
ஆர ணீய விடங்கரே, 10 


அன்னஞ்‌ சேர்வயல்‌ சூழ்பைஞ்‌ ஞீலியில்‌ 
ஆர ணீய விடங்கரை 
மின்னும்‌ நுண்ணிடை மங்கை மார்பலர்‌ 
வேண்டிக்‌ காதல்‌ மோழிந்தசோல்‌ 
மன்னு தொல்புகழ்‌ நாவ லூரன்வன்‌ 
ரோண்டன்‌ வாய்மொழி பாட்ல்பத்‌ 
அன்னி இன்னிசை பாடு வார்உமை 
கேள்வன்‌ சேவடி சேர்வரே, 11 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: மெய்ஞ்ஞான நீலகண்டேசுவரர்‌ 
அம்பிகை: விசாலாட்சியம்மை 
வரலாறு: திருப்பைஞ்ஞனாீலிக்கு வந்த ஈம்பியாரூரர்‌, கோபு 
சத்தை இறைஞ்சித்‌ திருக்கோயிலை வலமாகவந்தபோது கங்காள 
மூர்த்தியைத்‌ தரிசித்து மனம்‌ ௨௫௫, அப்பெருமான்‌ பலிக்கு 
எழுந்தருளியபோது அவர்‌ அழகிய வடிவைக்‌ கண்ட மாதர்கள்‌ 
மயலடைந்து வினாவிய கூற்றாக இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. 
[பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 89-84.] 


திருப்பாச்சிலாச்சிராமம்‌ -- பண்‌: தக்கராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
வைத்தனன்‌ தனக்கே தலையும்‌என்‌ னாவும்‌ 
நெஞ்சமும்‌ வஞ்சம்‌ஜன்‌ நின்றி 
உய்த்தனன்‌ தனக்கே திருவடிக்‌ கடிமை 
உரைத்தக்கால்‌ உவமனே ஓக்கும்‌ 


10, ஐயம்‌-பிச்சை. 


[4 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பைத்தபாம்‌ பார்த்தோர்‌ கோவணத்‌ தோடு 
பாச்சிலாச்‌ சிராமத்தெம்‌ பரமர்‌ 
பித்தரே ஒத்தோர்‌ நசலெ ராகில்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 


அன்னையே என்னேன்‌ அத்தனே என்னேன்‌ 
அடிகளே அமையுமென்‌ நிருக்தேன்‌ 

என்னையும்‌ ஒருவன்‌ உளன்‌என்று கருதி 
இறையிறை இருவருள்‌ காட்டாய்‌ 

அன்னமாம்‌ பொய்கை சூழ்தரு பாச்சி 
லாச்சிரா மத்துறை அடிகள்‌ 

பின்னையே அடியார்க்‌ கருள்செய்வ தாகில்‌ 
இவரலா இல்லையே பிரானார்‌, 


உற்றபோ தல்லால்‌ உறுதியை உணரேன்‌ 
உள்ளமே அமையும்‌என்‌ நிருர்தேன்‌ 
செற்றவர்‌ புரமூன்‌ றெரிஎழச்‌ செற்ற 
செஞ்சடை நஞ்சடை கண்டர்‌ 
அற்றவர்க்‌ கருள்செய்‌ பாச்சிலாச்‌ சிராமத்‌ 
தீடிகள்தா மியாதசொன னாலும்‌ 
பெற்றபோ துகர்‌.து பெறாவிடில்‌ இகழில்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 


நாச்சில பேசி நமா்பிறர்‌ என்று 
ஈன்று தென்கிலர்‌ மற்றோர்‌ 
பூச்சிலை நெஞ்சே பொன்விளை கழனிப்‌ 


புள்ளினஞ்‌ சிலம்புமாம்‌ பொய்கைப்‌ 


1, பைத்த-படத்தை உடைய. 4, பரிக்து-இரங்கி, 


இருப்பாச்லொச்சிராமம்‌ 75 


பாச்சிலாச்‌ ரொமத்‌ தடிகளென்‌ றிவர்தாம்‌ 
பலரையும்‌ ஆட்கொள்வர்‌ பரிந்தோர்‌ 
பேச்சிலர்‌ ஒன்றைத்‌ தரவில ராகில்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 4 


வரிந்தவெஞ்‌ சிலையால்‌ அந்தரத்‌ தெயிலை 
வாட்டிய வகையின ரேனும்‌ 
புரிந்தஅர்‌ நாளே புகழ்தக்க அடிமை 
போகுகாள்‌ விழுகா ளாகிப்‌ 
பரிந்தவர்க்‌ கருள்செய்‌ பாச்சலொச்‌ சிராமத்‌ 
தடிகள்தா மியாதுசொன்‌ னாலும்‌ 
பிரிந்திறைப்‌ போதிற்‌ பேர்வதே *ஆகில்‌ 
இவரலா இல்லையோ பிரானார்‌, 5 


செடித்தவஞ்‌ செய்வார்‌ சென்றுழிச்‌ செல்லேன்‌ 
திவினை செற்றிடும்‌ என்று 
அடித்தவம்‌ அல்லால்‌ ஆரையும்‌ அறியேன்‌ 
ஆவதும்‌ அறிவர்‌எம்‌ அடிகள்‌ 
படைத்தலைச்‌ சூலம்‌ பற்றிய கையர்‌ 
பாச்சிலாச்‌ சராமத்தெம்‌ பரமர்‌ 
பிடித்தவெண்‌ ணீறே பூசுவ தானால்்‌$ 
இவரலா இல்லையோ பிரானார்‌. 6 


கையது கபாலம்‌ காடுறை வாழ்க்கை 
கட்டங்கம்‌ ஏந்திய கையர்‌ 

மெய்யது புரிநூல்‌ மிளிரும்புன்‌ சடைமேல்‌ 
வெண்‌ திங்கள்‌ சூடிய விகிர்தர்‌ 


5. அடிமை போகுகாள்‌ வீழுநாள்‌ - தொண்டு பூணும்‌ நிலை 
நீங்குகாள்‌ இறந்துபடும்‌ நாள்‌, * ‘போவதே? எனினுமாம்‌. 
8 பூசுத லானா' என்றும்‌ பாடம்‌, 


16 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பையர வல்குற்‌ பாவையர்‌ ஆடும்‌ 
பாச்சிலாச்‌ சராமத்தெம்‌ பரமர்‌ 

மெய்யரே ஒத்தோர்‌ பொய்செய்வ தாஇல்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 


நிணம்படும்‌ உடலை நிலைமையென்‌ ரோரேன்‌ 
கெஞ்சமே தஞ்சமென்‌ திருந்தேன்‌ 
கணம்படி்‌ தேத்திக்‌ கங்குலும்‌ பகலும்‌ 
கருத்தினாற்‌ கைதொழு தெழுவேன்‌ 
பணம்படும்‌ அரவம்‌ பற்றிய கையர்‌ 
பாச்சிலாச்‌ சொமத்தெம்‌ பரமர்‌ 
பிணம்படு காட்டில்‌ ஆடுவ தால்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 


குழைத்துவர்‌ தோடிக்‌ கூடுதி செஞ்சே 
குற்றேவல்‌ சாள்தொறுஞ்‌ செய்வான்‌ 

இழைத்தசாள்‌ கடவார்‌ அன்பில ரேனும்‌ 
எம்பெரு மான்‌என்றெப்‌ போதும்‌ 

அழைத்தவாக்‌ கருள்செய்‌ பாச்சிலாச்‌ இராமத்‌ 
தடிகள்தா மியாதுசொன்‌ னாலும்‌ 

பிழைத்தது பொறுத்தொன்‌ றீகில ராகில்‌ 
இவாலா தில்லையோ பிரானார்‌. 


அணிப்படும்‌ உடையுஞ்‌ சுண்ணவெண்‌ ஸீறும்‌ 
தோற்றமுஞ்‌ சந்தித்துக்‌ காணில்‌ 

மணிப்படு கண்டனை வாயினாற்‌ கூறி 
மனத்தினால்‌ தொண்டனேன்‌ நினைவேன்‌ 


8. பணம்‌ - படம்‌. 9. குழைத்து - ௨௬௫, 


10. துணிப்படும்‌ உடை - துண்டமாக்‌யெ ஆடை. . பிணிப்‌ 


பட - கட்டுப்படும்படி. 


திருப்பாச்சிலாச்சிராமம்‌ 


பணிப்படும்‌ அரவம்‌ பற்றிய கையர்‌ 
பாச்சிலாச்‌ இராமத்தெம்‌ பரமர்‌ 

பிணிப்பட ஆண்டு பணிப்பில* ராகில்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 


ஒருமையே அல்லேன்‌ எழுமையும்‌ அடியேன்‌ 
அடியவர்க்‌ கடியனும்‌ ஆனேன்‌ 

உரிமையால்‌ உரியேன்‌ உள்ளமும்‌ உருகும்‌ 
ஒண்மலர்ச்‌ சேவடி காட்டாய்‌ 

அருமையரம்‌ புகழார்க்‌ கருள்செயும்‌ பாசி 
லாச்சிரா மத்தெம்‌ மடிகள்‌ 

பெருமைகள்‌ பேசிச்‌ சிறுமைகள்‌ செய்யில்‌ 
இவரலா இல்லையோ பிரானா. 

ஏனெ அல்ல இகழ்ந்தன அல்ல 
எம்பெரு மானென்றெப்‌ போதும்‌ 

பாயின புகழான்‌ பாச்சிலாச்‌ ரொமத்‌ 
தடிகளை அடிதொழப்‌ பன்னாள்‌ 

வாயினாற்‌ கூறி மனத்தினால்‌ நினவான்‌ 
வளவயல்‌ காவலா ரூன 

பேசின பேச்சைப்‌ பொறுகலை ராகில்‌ 
இவரலா தில்லையோ பிரானார்‌. 

திருச்சிற்றம்பலம்‌ 


சுவாமி: மாற்றறி வரதர்‌; அம்பிகை: பாலசுந்தரி, 


77 


10 


11 


12 


வரலாறு: சுந்தரர்‌ திருவானைக்காவைத்‌ தரிசித்து அதன்‌ 


* :பிணிப்பில' என்றும்‌ பாடம்‌, 


அருகில்‌ உள்ள தலங்களுக்குச்‌ சென்று வழிபடுவாராகிப்‌ பாச்‌ 
சிலாச்சிராமம்‌ அடைந்து, சிவபெருமானை வழிபட்டுப்‌ பொருளை 
வேட்டு நின்றார்‌. அ தனை இறைவர்‌ அருளாதொழியவும்‌, 
தோழமை யூ.றவினால்‌ முறையிடுவார்போல இப்பதிகம்‌ பாடினார்‌; 
சிவபெருமான்‌ விழுகிதிக்குவை அளித்தருளினார்‌. [பெ, ஏ. 84] 


8 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


2) சோழ நாட்டில்‌ காவேரிக்குத்‌ தென்கரையில்‌ 
முத கு 


உள்ள தலங்கள்‌ 


1. திருக்கற்குடி -- பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
விடையா ருஙக்கொடியாய்‌ வெறியார்மலர்க்கொன்‌ை றயினாய்‌ 
படையார்‌ வெண்மமுவா பர மாய பரம்பரனே 
கடியார்‌ பூம்பொழில்சூழ்‌ திருக்‌ கற்குடி. மன்னிரின்ற 
அடிகேள்‌ எம்பெருமான்‌ அடி மேனையும்‌ அஞ்சலென்னே.1 


மறையோர்‌ வானவரும்‌ தொழு தேத்தி வணங்கநின்‌ ற 
இறைவா எம்பெருமான்‌ எனக்‌ இன்னமு தாயவனே 
கறையார்‌ சோலைகள்‌ சூழ்‌ இருக்‌ கற்குடி மன்னிகின்ற 
அறவா அங்கணனே அடி யேனையும்‌ அஞ்சலென்னே. 2 
சிலையால்‌ முப்புரங்கள்‌ பொடி யாகச்‌ சிதைத்தவனே 
மலைமேல்‌ மாமருந்தே மட மாதிடங்‌ கொண்டவனே 
கலைசேர்‌ கையினனே இருக்‌ கற்குடி மன்னிகின்‌ ஐ 
அலைசேர்‌ செஞ்சடையாய்‌ அடியேனையும்‌ அஞ்சலென்னே,3 
- செய்யார்‌ மேனியனே திரு நீல மிடற்றினனே 

மையார்‌ கண்ணிபங்கா மத யானை உரித்தவனே 

கையார்‌ சூலத்தினாப்‌ இருக்‌ கற்குடி மன்னிகின்ற 

ஐயா எம்பெருமான்‌ அடி யேனையும்‌ அஞ்சலென்னே, 4 


1. வெறி - வாசனை. பரம்‌ - மேலான பொருள்‌. அஞ்சல்‌ 
என்னே - அஞ்சாதே என்று திருவாய்‌ மலர்ந்தருள்வாயாக, 
என்‌ - என்று சொல்‌, 

2, கன்றஆர்‌-செறிவினால்‌ கறுப்புகிறம்‌ பெற்ற, 

9. கலை-மான்‌, 


திருக்கற்குடி 79 


சந்தார்‌ வெண்குழையாய்‌ சரி கோவண ஆடையனே 
பந்தா ரும்விரலாள்‌ ஒரு பாகம்‌ அமர்ந்தவனே 

கந்தார்‌ சோலைகள்சூழ்‌ திருக்‌ கற்குடி. மன்னிநின்‌ ஐ 
எந்தாய்‌ எம்பெருமான்‌ அடி மேனையும்‌ ஏன்றுகொள்ளே. 5 


அரையார்‌ ளொடுகோ வண மும்மர வும்மசைத்துர்‌ 
விரையார்‌ கொன்றையுடன்‌ விளங்‌ கும்பிறை மேலுடையாய்‌ 
கரையா ரும்வயல்சூழ்‌ திருக்‌ கற்குடி. மன்னிநின்‌ ற 
அரையா எம்பெருமான்‌ அடி. மேனையும்‌ அஞ்சலென்னே, 6 


பாரார்‌ விண்ணவரும்‌ பர விப்பணிர்‌ தேத்தநின்ற 

ரர்‌ மேனியனே இகழ்‌ நீல மிடற்றினனே 

காரார்‌ பூம்பொழில்சூழ்‌ இருக்‌ கற்குடி மன்னிகின்ற 

ஆரா இன்னமுதே அடி மேனையும்‌ அஞ்சலென்னே. 7 
நிலனே நீர்வளிதீ நெடு வானகம்‌ ஆகிநின்ற 

புலனே புண்டரிகத்‌ தயன்‌ மாலவன்‌ போற்றிசெய்யும்‌ 
கனலே கற்பகமே திருக்‌ கற்குடி மன்னிநின்‌ ற 

அனல்சேர்‌ கையினனே அடி மேனையும்‌ அஞ்சலென்னே. 8 


வருங்கா லன்னுயிரை மடி யத்திரு மெல்விரலரல்‌ 
பெரும்பா லன்றனக்காய்ப்‌ பிரி வித்த பெருக்தகையே 
கரும்பா ரும்வயல்சூழ்‌ திருக்‌ கற்குடி. மன்னிரின்‌ ற 
விரும்பா எம்பெருமான்‌ அடி மேனையும்‌ வேண்டுதியே. 9 


5. சந்து-மூட்டுவாய்‌, கந்து-கந்தம்‌; வாசனை, 

* “அரையார்‌ ளொழு கோவணமும்‌ அரைக்கசைத்து * 
என்‌ றும்‌ பாடம்‌. 

5, புலன்‌ - பொறிகளால்‌ நுகரும்‌ பொருள்‌ ஆனவனே; 
அறிவு உருவினனே எனினுமாம்‌, 

9, பெரும்பாலன்‌ .. புகழாற்‌ பெரிய றுவசாகிய மார்ச்சண்‌ 
பெயர்‌. உயிரைப்‌ பீரிவித்த. விரும்பா - விருப்பம்‌ உடையவனே, 


80 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அலையார்‌ தண்புனல்சூழ்க்‌ தழ காக விழவமரும்‌ 
கலையார்‌ மாதவர்சேோர்‌ இருக்‌ கற்குடிக்‌ கற்பகத்தைச்‌ 
சிலையார்‌ வாள்‌ நுதலாள்‌- ஈல்ல சிங்கடி. யப்பன்‌ உரை 
விலையார்‌ மாலைவல்லார்‌ வியன்‌ மூவுல காள்பவரே, 10 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
சுவாமி: உஜ்ஜீவனநாதர்‌; அம்பிகை: அஞ்சனாட்ச, 


2. திருச்சோற்றுத்துறை _ பண்‌: கெளசிகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
அழல்நீர்‌ ஒழுகி அனைய சடையும்‌ 

உழையீர்‌ உரியும்‌ முடையான்‌ இடமாம்‌ 

கழைகீர்‌ முத்துவ்‌ கனகக்‌ குவையும்‌ 

௬ழல்நீர்ப்‌ பொன்னிச்‌ சோற்றுத்‌ துறையே. 1 

பண்டை வினைகள்‌ பறிய நின்ற 

அண்ட முதல்வன்‌ அமலன்‌ னிடமாம்‌ 

இண்டை கொண்டன்‌ பிடை௮ றாத 

தொண்டர்‌ பரவுஞ்‌ சோற்றுத்‌ அறையே, 2 
கோல அரவுங்‌ கொக்கின்‌ இறகும்‌ 

மாலை மதியும்‌ வைத்தான்‌ இடமர்ம்‌ 

ஆலும்‌ மயிலும்‌ ஆடல்‌ அளியும்‌ 
சோலை தருநீர்ச்‌ சோற்றுத்‌ துறையே. 3 
10, கலை-சாத்திரம்‌. 

1. நெருப்பில்‌ நீர்‌ ஓடினது போன்ற சடையும்‌; கங்கை 
யமைந்த சடையாதலின்‌ . இங்ஙனம்‌ கூறினார்‌, உழையீர்‌ உரி ௨ 
மான்தோல்‌. கழைநீர்முத்தும்‌ - மூங்கிலில்‌ உண்டான நல்ல 
இயல்பையுடைய முத்தும்‌, 

2. இண்டை - ஒருவகை மாலை, 

9. ஆலும்‌ - ஆடும்‌. ஆடல்‌ - அசைதல்‌, 


திருச்சோ.ற்றுத்துறை 81 


பளிக்குத்‌ தாரை பவள வெற்பில்‌ 

குளிக்கும்‌ போல்‌ நூற்‌ கோமாற்‌ இடமாம்‌ 

அளிக்கும்‌ ஆத்தி அல்லால்‌ மதுவம்‌ 

அளிக்குஞ்‌ சோலைச்‌ சோற்றுத்‌ துறையே. 4 
உதையுங்‌ கூற்றுக்‌ கொல்கா விதிக்கு 

வதையுஞ்‌ செய்த மைந்தன்‌ இடமாம்‌ 

இதையும்‌ தாதுச்‌ தேனுஞ்‌ ஞிமிறும்‌ 

அதையும்‌ பொன்னிச்‌ சேரற்றுத்‌ துறையே. 5 
ஓதக்‌ கடல்நஞ்‌ சினைஉண்‌ டிட்ட 

பேதைப்‌ பெருமான்‌ பேணும்‌ பதியாம்‌ 

இதேப்‌ புனல்‌உண்‌ டெரியைக்‌ காலும்‌ 

சூதப்‌ பொழில்சூழ்‌ சோற்றுத்‌ துறையே. 6 
இறந்தார்‌ என்பும்‌ எருக்குஞ்‌ சூடிப்‌ 

புறங்காட்‌ டாடும்‌ புனிதன்‌ கோயில்‌ 

இறந்தார்‌ ௬ ற்றும்‌ திருவென்‌ நின்ன 

துறந்தார்‌ சேருஞ்‌ சோற்றுத்‌ துறையே. 7 


4. பளிக்குத்‌ தாரை - பளிங்கின்‌ நீட்சி; இது பூணூலுக்கு 
உவமை, பவளவெற்பு, சிவபெருமான்‌ இருமேனிக்கு உவமை, 

ச. கூற்றுக்கு உதையும்‌ விதிக்கு வதையும்‌ செய்த; விதி - 
பிரமதேவன்‌. இதையும்‌ - சிதறிய, தேன்‌, ஸிமிறு . வண்டின்‌ 
வகை. துதையும்‌ - பொருந்தும்‌, 

6. பேதைப்பெருமான்‌ - கருணை செய்யுமிடத்துத்‌ தகுதி 
பாராத பேதைமையை உடைய பெருமான்‌; அருள்மடம்‌ 
உடையவன்‌, எரியைக்‌ காலும்‌ சூதப்‌ பொழில்‌ - நெருப்பைக்‌ 
கொப்புளித்தாற்போலச்‌ செர்கிறத்‌ தளிரைத்‌ தழைக்கச்செய்‌ 
யும்‌ மாஞ்சோலை. ்‌ 

7. புறங்காடு - மயானம்‌, தமக்கு அன்பு முதலியவற்றாற்‌ 
சிறர்தவரையும்‌ சுற்றத்தாரையும்‌ செல்வத்தையும்‌ பிற 
பொருள்களையும்‌ துறந்தவர்கள்‌, 


89 ௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


காமன்‌ பொடியாக்‌ கண்ஒன்‌ றிமைத்த 
ஓமக்‌ கடலார்‌ உகந்த இடமாம்‌ 
தேமன்‌* குழலார்‌ சேக்கை புகைத்த 
தாமம்‌ விசும்பார்‌ சோற்றுத்‌ துறையே. 8 
இலையால்‌ அன்பால்‌ ஏத்தும்‌ அவர்க்கு 
நிலையா வாழ்வை நீத்தார்‌ இடமாம்‌ 
தலையால்‌ தாழுச்‌ தவத்தோர்க்‌ கென்றும்‌ $ 
தொலையாச்‌ செல்வச்‌ சோற்றுத்‌ துறையே, 9 
௬ற்றார்‌ தருநீர்ச்‌ சோற்றுத்‌ தறையுள்‌ 
முற்றா மதிசேர்‌ முதல்வன்‌ பாதத்‌ 
தற்றார்‌ அடியார்‌ அடிராய்‌ ஊரன்‌ 
சொற்றான்‌ இவைகற்‌ மார்துன்‌ பிலரே. 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி! தொலையாச்‌ செல்வா 
அம்பிகை: ஒப்பிலாவம்மை 


8. கண்ணொன்று என்றார்‌, நுதற்கண்ணாதலின்‌. தேம்மன்‌ 
குழலார்‌; தேம்‌- வாசனை, * * தேமென்‌ ' என்றும்‌ பாடம்‌, 
சேக்கை.இருப்பிடங்களில்‌, குமலுக்குப்‌ புகையூட்டும்‌ பொருட்டுப்‌ 
புகைத்தனர்‌. 

9. இலையால்‌ - பத்திரங்களைக்‌ கொண்டு, நிலையா வாழ்வை 
நீத்தார்‌ - நிலையாமையை உடைய உலக வாழ்வை நீக்கி நிலை 
பெற்ற முத்தியின்‌ பத்தை அருள்பவர்‌, $'தவத்தோ ரென்றும்‌” 


என்றும்‌ பாடம்‌, 


10, சுற்று ஆர்தரும்‌ நீர்‌-சுற்றிலும்‌ நிறைந்த நீரை உடைய, 
முற்றா மதி - பிறை, 


திருநாகேச்சரம்‌ 83 


9. திருநாகேச்சரம்‌ -- பண்‌: பஞ்சமம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 

பிறையணி வாள்‌ நுதலாள்‌ உமையாளவள்‌ பேழ்கணிக்க 
நிறையணி நெஞ்ச னங்க நீலமால்விடம்‌ உண்டதென்னே 
குறையணி குல்லைமுல்லை அளைந்துகுளிர்‌ மாதவிமேல்‌ 
சிறையணி வண்டுகள்‌ சே திருமாகேச்‌ சரத்தானே 1 
அருந்தவ மாமுனிவர்க்‌ கருளாகியொர்‌ ஆலதன்கழ்‌ 
இருந்தற மேபுரிதற்‌ இயல்பாகய தென்னைகொலாம்‌ 
குருக்தய லேகுரவம்‌ மரவின்னெயி ேற்றரும்பச்‌ 
செரும்‌திசெம்‌ பொன்மலரும்‌ திருகாகேச்‌ சரத்தானே, 2 
பாலன தாருயிர்மேற்‌ பரியாது பகைத்தெழுந்த 
காலனை விடுவித்துக்‌ கருத்தாக்கிய தென்னைகொலாம்‌ 
கோல மலர்க்குவளைக்‌ கழுநீர்வயல்‌ சூழ்டெங்கில்‌ 
சேலொடு வாளைகள்பாய்‌ திருசாகேச்‌ சரத்தானே. 8 


குன்ற மலைக்குமரி கொடி.யேரிடை யாள்வெருவ 

வென்றி: மதகரியின்‌ அரிபோர்த்ததும்‌ என்னைகொலாம்‌ 
மூன்றில்‌ இளங்கமுகின்‌ முஅபாளை மதுவளைக்‌ து 

தென்றல்‌ புகுக்துலவுர்‌ திருகாகேச்‌ சரத்தானே, 4 
அரைவிரி கோவணத்தோ டரவார்த்தொரு சான்மறைநூல்‌ 
உரைபெரு கவ்வுரைத்தன்‌ அகந்தருள்‌ செய்ததென்னே 
வரைதரு மாமணியும்‌ வரைஎசந்தகி லோடும்‌உற தித்‌ 
திரைபொரு தண்பழனத்‌ இருகாகேச்‌ சரத்தானே, 5 


1. பேழ்கணிக்க - அஞ்ச. அனுங்க - வருந்த, குல்லை- 
கஞ்சங்குல்லை; துளவமும்‌ ஆம்‌. * ' சரத்தரனே என்றும்‌ பாடம்‌, 

2. குரா அரும்புக்குப்‌ பாம்பின்‌ பல்‌ உவமை, 

3. பாலன்‌-மார்க்கண்டேயர்‌. பரியாது-இரங்காமல்‌. 

4, முன்‌ நில்‌-சோலையின்‌ முன்னிடத்தில்‌ உள்ள, 

ச, மணி-வயிரம்‌, சந்து-சந்தனம்‌, 


84 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தங்கிய மாதவத்தின்‌ தழல்வேள்வியி னின்றெழுந்த 
சிங்கமும்‌ நீள்புலியுஞ்‌ செழுமால்கரி யோடலறப்‌ 
பொங்கிய போர்புரிர்து பிளக்தீருரி போர்த்ததென்னே 
செங்கயல்‌ பரய்கழனித்‌ திருகாகேச்‌ சரத்தானே. 6 


நின்றஇம்‌ மாதவத்தை ஒழிப்பான்சென்‌ றணைந்துமிகப்‌ 
பொங்கிய பூக்கணைவேள்‌ பொடியாக விழித்தலென்னே 
பங்கய மாமலர்மேல்‌ ம துஉண்டுவண்‌ தேன்முரலச்‌ 
செங்கயல்‌ பாய்வயல்சூழ்‌ திருகாகேச்‌ சரத்தானே. 7 


வரியர காணதாக மாமேரு வில்லதாக 

அரியன முப்புரங்கள்‌ எவை.ஆரழல்‌ ஊட்டல்‌என்னே 
விரிசரு மல்லிகையும்‌ மலர்ச்சண்பக மும்மளைந்து 

திரிதரு வண்டுபண்செய்‌ திருகாகேச்‌ சரத்தானே. 8 


அங்கெல்‌ யோகுதன்னை அழிப்பான்சென்‌ றணைக்துமிகப்‌ 
பொங்கிய பூங்கணைவேள்‌ பொடியாக விழித்தல்‌என்னே 
பங்கய மாமலர்மேல்‌ மதுவுண்டுபண்‌ வண்டறையச்‌ 
செங்கயல்‌ நின்‌ அகளுர்‌ திருகாகேச்‌ சரத்தானே, 9 


குண்டரைக்‌ கூறையின்றித்‌ திரியுஞ்சமண்‌ சாக்கெப்பேய்‌ 
மிண்டரைக்‌ கண்டதன்மை விரவாகெ தென்னைகொலோ 
தொண்டிரைத்‌ துவணங்கித்‌ தொழில்பூண்டடி யார்பரவும்‌ 
தெண்டிரைத்‌ தண்வயல்சூழ்‌ திருமாகேச்‌ சரத்தானே, 10 


6. வேள்வி-தாருகாவனத்து முனிவர்‌ செய்த யாகம்‌, 

7, பூங்கணை வேள்‌ - மலராகிய அம்பையுடைய காமன்‌. 
தேன்‌-வண்டு, 
“ 8. வரி அரமாணதாக-கோடுகளை உடைய பாம்பு நாண்‌ 
கயிறாக, 

10. குண்டு-தாழ்வையுடைய. அசைக்கூறையின்‌ றி-இடை 
யிலே ஆடையுமில்லாமல்‌, தொண்‌ டு-தொண்டர்கள்‌, இரைத்து- 
முழங்கி, 


திருவிடைமருதூர்‌ 85 


கொங்கணை வண்டரற்றக்‌ குயிலும்மயி லும்பயிலும்‌ 

தெங்கணை பூம்பொழில்சூழ்‌ திருசாகேச்‌ சரத்தானை 

வங்கம்‌ மலிகடல்சூழ்‌ வயல்காவலா ரூரன்‌*சொன்ன 

பங்கமில்‌ பாடல்வல்லா ரவர்தம்வினை பற்றறுமே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி; சண்பகாரணியர்‌; அம்பிகை: குன்றமுலையம்மை 


4. திருவிடைமருதூர்‌ _ பண்‌: தக்கேசி 
இருச்‌சிற்றம்பலம்‌ 
கழுதை குங்குமச்‌ தான்சுமர்‌ தெய்த்தாற்‌ 
கைப்பர்‌ பாழ்புக மற்றது போலப்‌ 
பழுது கான்‌உழன்‌ அட்டடு மாறிப்‌ 
படுசு ழித்தலைப்‌' பட்டனன்‌ எந்தாய்‌ 
அழுது நீஇருர்‌ தென்செய்தி மனனே 
அங்க ணாவர னேயென மாட்டா 
இழுதை யேனுக்கோர்‌ உய்வகை அருளாய்‌ 
இடைம ௬ுதறை எக்தைபி ரானே. 1 


நரைப்பு மூப்பொடு பிணிவரும்‌ இன்னே 
நன்றி யில்வினை யே துணிக்‌ தெய்த்தேன்‌ 

அரைத்த மஞ்சள தாவதை அறிர்தேன்‌ 
அஞ்சி னேன்ஈம னாரவர்‌ தம்மை 


11, கொங்கு - பூந்தாது. தெங்கு - தென்னை, வங்கம்‌ - - 
கப்பல்‌. வயல்கள்‌ கப்பல்‌ மலிந்த கடலை நினைக்கச்‌ செய்கன்‌ றன. 
பரப்பும்‌ நீர்வளமும்‌ இத்தகையன என்‌ றபடி, * “ நரவலவூரன்‌ 
என்றும்‌ பாடம்‌. 

1. எய்த்தால்‌ - சோர்ந்து போனால்‌. கைப்பர்‌ பாழ்புக - 
பாற்வெளியிலே போகும்படித்‌ ரத்‌ துவார்கள்‌. இழுதையேன்‌- 
தாழ்ந்தவன்‌. 


86 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


உரைப்பன்‌ நான்‌உன சேவடி. சேர 
உணரும்‌ வாழ்க்கையை ஒன்றறி யாத 
இரைப்ப னேனுக்கோர்‌ உய்வகை அருளாய்‌ 
்‌.. இடைம ரூ.துறை எக்தைபி ரானே. 2 


புன்னு னைப்பனி வெங்கதிர்‌ கண்டாற்‌ 
போலும்‌ வாழ்க்கை பொருள்‌ இலை நாளும்‌ 
என்னே னக்கினி இற்றைக்கு நாளை 
என்றி ருந்திடர்‌ உற்றனன்‌ எந்தாய்‌ 
முன்ன மேஉன சேவடி சேரா 
மூர்க்க னாகிக்‌ கழிந்தன காலழ்‌ 
இன்னம்‌ என்றனக்‌ குய்வகை அருளாய்‌ 
இடைம ருதுறை எந்தைபி ரானே. 9 


முந்திச்‌ செய்வினை இம்மைக்கண்‌ நலிய 
மூர்க்க னாகிக்‌ கழிந்தன காலம்‌ 
சந்தித்‌ தேமனம்‌ வைக்கவும்‌ மாட்டேன்‌. 
சி௮ச்சிறி தேஇரப்‌ பார்கட்கொன்‌ நீயேன்‌ 
அந்தி வெண்பிறை சூடும்‌எம்‌ மானே 
ஆரூர்‌ மேவிய அமரர்கள்‌ தலைவா 
எந்தை நீஎனக்‌ குய்வகை அருளாய்‌ 
இடைம ருதுறை எச்தைபி ரானே, 4 


2. இன்னே - இப்பொழுதே. இரைப்பன்‌ - மோகத்தை 
உடையவன்‌; இரைப்பு - மோகம்‌. 

9. புல்லின்‌ நுனியிலே உள்ள பனி, வெவ்விய சூரியனைக்‌ 
கண்டால்‌ உடனே மறைவதுபோல நிலையாமையையுள்ள 
வாழ்க்கை: “புல்‌ நுனி மேல்‌: நீர்போல்‌ நிலையாமை'' (நாலடி), 
பொருள்‌ இலை - பயனுடையதன்று. எனக்கு இனி என்‌. 

4. சிறுச்சிறிதே - மிகச்‌ சிறிய அளவேனும்‌. 


திருவிடைமருதூர்‌ 87 


அழிப்பர்‌ ஐவர்‌ புரவுடை யார்கள்‌ 
ஐவ ரும்புர வாசற ஆண்டூ 
கழித்துக்‌ காற்பேய்து போயின பின்னைக்‌ 
கடைமு றைஉனக்‌ கேபோறை ஆனேன்‌ 
விழித்துக்‌ கண்டனன்‌ மேய்ப்போருள்‌ தன்னை 
வேண்டேன்‌ மானுட வாழ்க்கைஈ தாகில்‌ 
இழித்தேன்‌ என்றனக்‌ குய்வகை அருளாய்‌ 
இடைம ருதுறை எந்தைபி ரானே. 5 
குற்றம்‌ தன்னொடு குணம்பல பெருக்கிக்‌ 
கோல நுண்ணிடை யாரொடு மயங்கிக்‌ 
கற்றி லேன்கலை கள்பல ஞானங்‌ 
கடிய ஆயின கொடுமைகள்‌ செய்தேன்‌ 
பற்ற லாவதோர்‌ பற்றுமற்‌ நில்லேன்‌ 
பாவி யேன்பல பாவங்கள்‌ செய்தேன்‌ 
எற்று ளேன்‌எனக்‌ குய்வகை அருளாய்‌ 
இடைம ருதுறை எந்தைபி ரானே. 6 
கொடுக்க கிற்றிலேன்‌ ஒண்பொருள்‌ தன்னைக்‌ 
குற்றம்‌ சேற்றம்‌ இவைமுத லாக 
விடுக்க கிற்றிலேன்‌ வேட்கையுஞ்‌ சினமும்‌ 
வேண்டில்‌ ஐம்புலன்‌ என்வசம்‌ அல்ல 
நடுக்கம்‌ உற்றதோர்‌ மூப்புவந்‌ தேய்த 
நமன்த மர்நர கத்திடல்‌ அஞ்சி 
இடுக்கண்‌ உற்றனன்‌ உய்வகை அருளாய்‌ 
இடைம ருதுறை எந்தைபி ரானே. 7 


5. ஜவர்‌ புரவுடையார்கள்‌ - இந்த உடம்பை ஆளும்‌ 


ஆட்சியையுடைய ஐம்பொறிகள்‌. ஆசு அற ஆண்டு - சிறிதும்‌ 
எஞ்சுதலின்‌ றி ஆட்சி செய்து. கழித்து - நீத்து. காற்பெய்து - 
காலடியிலே போட்டுவிட்டு, பொறை - பாரம்‌. விழித்து - 
உணர்வுபெற்று. 


7. செற்றம்‌ - பகைமை, 


68 | சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஐவ கையர்‌ ஐயரவ ராகி 
ஆட்சி கொண்டொரு காலவர்‌ நீங்கார்‌ 
அவ்வ கையவர்‌ வேண்டுவ தானால்‌ 
அவர வர்வழி ஓழுஇகொன்‌ வந்து 
செய்வ கைஅறி யேன்சிவ லோகா 
திவ ணாவெ னேயெரி யாடீ 
எவ்வ கைஎனக்‌ குய்வகை அருளாய்‌ 
இடைம ௬ுதழை எந்தைபி ரானே. 8 


எழை மானுட இன்பினை நோக்கி 
இளைய வர்வலைப்‌ பட்டி ருக்‌ தன்னம்‌ 
வாழை தான்பழுக்‌ குக்கமக்‌ கென்று 
வஞ்ச வல்வினை யுள்வலைப்‌ பட்டுக்‌ 
கூழை மாச்தாதஞ்‌ செல்கதிப்‌ பக்கம்‌ 
போக மும்பொருள்‌ ஒன்றறி யாத 
ஏழை யேனுக்கோர்‌ உய்வகை அருளாய்‌ 
இடைம ருதஅறை எந்தையி ரானே, 9 


அரைக்குஞ்‌ சந்தனத்‌ தோடகில்‌ உந்தி 
ஐவ னஞ்சுமர்‌ தார்த்திரு பாலும்‌ 

இரைக்குங்‌ காவிரித்‌ தென்கரை தன்மேல்‌ 
இடைம ருதுறை எந்தைபி ரானை 


8, ஐவகையர்‌ ஐயர்‌ அவரா - ஐந்து வெவ்வேறு வகையி 
னவா பொறிகள்‌ தலைவர்‌ ஆட, 


9. இளையவர்‌ - இக்ரய மங்கையர்‌. ஒருமூறை பழுத்த 
வாழை மற்ற மரங்களைப்போல மீண்டும்‌ பழுக்கும்‌ என்று 
எண்ணி ஏமாக்ததுபோல ஏமாந்து. 


கூழை மாந்தர்‌ - தாழ்‌ 
வுடைய மக்கள்‌. 


இருவாவடுதுறை 89 


உரைக்கும்‌ ஊரன்‌ ஒளிதிகழ்‌ மாலை 
உள்ளத்‌ தால்‌உகர்‌ தேத்தவல்‌ லார்கள்‌ 
கரைப்பு மூப்பொடு கடலையும்‌ இன்றி 
நாதன்‌ சேவடி. நண்ணுவர்‌ தாமே, 10 
திருசிற்றம்பலம்‌ 


சுவாமி: மகாலிங்கம்‌; அம்பிகை: பெருநன்முலை நாயகி. 


9... திருவாவடுதுறை -- பண்‌: தக்கேசி 
இிருச்சிற்றம்பலம்‌ 

மறைய வனொரு மாணிவர்‌ தடைய 

வார மாய்‌அவன்‌ ஆருயிர்‌ நிறுத்தக்‌ 
கறைகொள்‌ வேலுடைக்‌ காலனைக்‌ காலாற்‌ 

கடச்த காரணங்‌ கண்டுகண்‌ டடியேன்‌ 
இறைவன்‌ எம்பெரு மான்‌என்றெப்‌ போதும்‌ 

ஏத்தி ஏத்திரின்‌ றஞ்சலி செய்தன 
அறைகொள்‌ சேவடிக்‌ கன்பொடும்‌ அடைந்தேன்‌ 

ஆவ டுதுறை ஆதிஎம்‌ மானே. 1 


தெருண்ட வாயிடை நூல்கொண்டு சிலந்தி 
சித்தி ரப்பந்தர்‌ சிக்கன இயற்றச்‌ 
சுருண்ட சேஞ்சடை யாய்‌அது தன்னைச்‌ 
சோழன்‌ ஆக்கிய தொடர்ச்சிகண்‌ டடி யேன்‌ 


10. ஐவனம்‌ - மலை நெல்‌. இரைக்கும்‌ - ஒலிக்கும்‌. நடலை - 
துன்பம்‌. 

1. மாணீ-பிரமசாரி. வாரமாய்‌-அன் பாகி. கறை-உயிர்‌ 
களைக்கொன்ற கறை. வேல்‌-சூலம்‌. கடக்த-வென்ற. அஞ்சலி 
செய்து-கும்பிட்டு,. அறைகொள்‌-சிலம்பு முதலியன ஓலித்தலை 
யுடைய. 


90 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


புரண்டு வீழ்ந்துநின்‌ பொன்மலர்ப்‌ பாதம்‌ 

போற்றி போற்றிஎன்‌ றன்போடு புலம்பி 
அருண்டென்‌ மேல்வினைக்‌ கஞ்சிவந்‌ தடைந்தேன்‌ 

ஆவ டூதுறை ஆதிஎம்‌ மானே. 2 


இகழும்‌ மாலவன்‌ ஆயிர மலரால்‌ 
ஏத்து வான்‌ஒரு நீள்மலர்‌ குறையப்‌ 
புகழி னால்‌அவன்‌ கண்‌ இடர்‌ திடலும்‌ 
புரிக்‌ து சக்கரங்‌ கொடுத்தல்கண்‌ டடியேன்‌ 
திகழும்‌ நின்திருப்‌ பாதங்கள்‌ பரவித்‌ 
தேவ தேவநின்‌ திறம்பல பிதற்றி 
அகமும்‌ வல்வினைக்‌ கஞ்சிவர்‌ தடைந்தேன்‌ 
ஆவ டுதுறை ஆதிஎம்‌ மானே, ்‌] 


வீரத்‌ தால்‌ஒரு வேடுவ னாகி 

விசைத்தொர்‌* கேழலைத்‌ துரர்துசென்‌ றணைந்து 
போரைத்‌ தான்விச யன்றனக்‌ கன்பாப்ப்‌ 

புரிந்து வான்படை கொடுத்தல்கண்‌ டடியேன்‌ 
வாரத்‌ தால்‌உன நாமங்கள்‌ பரவி 

வழிபட்‌ டுன்‌ இற மேகினைர்‌ தருக 
ஆர்வத்‌ தோடும்வர்‌ தடியினை அடைந்தேன்‌ 

ஆவ டுதுறை ஆதிஎம்‌ மானே. 4 


2. சிக்கன-இண்ணிதாக, “சிக்கென ' என்றும்‌ பாடம்‌, 
சோழனாக்கிய - கோச்செங்கட்‌ சேர்ழனாகப்‌ பிறக்கச்‌ செய்த. 
அருண்டு-கலங்கி. 

8. இடந்து இடலும்‌-பறித்துத்‌ இருவடிக்கழ்‌ அருத்த 
வுடன்‌. புரிக்து- விரும்பி. 

4. விசைத்து-விரைந்து. * விசைந்தோர்‌' என்றும்‌ பாடம்‌, 
துரந்து - ஒட்டி. படை - பாசு பதாஸ்திரம்‌. 


ட வாரத்தால்‌- 
அன்பினால்‌, 


திருவாவடு அறை 91 


ஓக்க முப்புரம்‌ ஒங்கெரி தாவ 

உன்னை உன்னிய மூவர்நின்‌ சாணம்‌ 
புக்கு மற்றவர்‌ பொன்னுல காளப்‌ 

புகழி னால்‌ ௮ருள்‌ ஈந்தமை அறிந்து 
மிக்க நின்கழ லேதொழு -தர ற்றி 

வேதி யாஆதி மார்த்திநின்‌ அரையில்‌ 
அக்க ணிர்தஎம்‌ மான்‌உனை அடைந்தேன்‌ 

ஆவ டுதுறை ஆதிஎம்‌ மானே. 5-10 . 

திருச்சிற்றம்பலம்‌ 


பண்‌: தக்கேசி 
திருச்சிற்றம்பலம்‌ 
கங்கை வார்சடை யாய்கண மாதா 
கால காலனே காமனுக்‌ கனலே 
பொங்கு மாகடல்‌ விடமிடற்‌ மானே 
பூத நாதனே புண்ணியா புனிதா 
செங்கண்‌ மால்விடை யாய்தெளி தேனே 
திர்த்த னேதிரு வாவடு துறையுள்‌ 
அங்க ணாஎனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌ 
ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே. 1 


்‌ மண்ணின்‌ மேல்மயங்‌ கிக்கிடப்‌ பேனை 
வலிய வந்தேன்‌ ஆண்டிகோண்‌ டானே 
கண்ணி லேன்உடம்‌ பில்லடூ கோயாற்‌ 
கருத்த ழிந்துனக்‌ கேபோறை ஆனேன்‌ 


5. மூவர்‌-திரிபுரங்களின்‌ தலைவராகிய மூவர்‌. ௮க்கு-என்பு. 
1. இர்த்தனே - தூயவனே, 8. பொறை பாரம்‌, 


92 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தெண்ணி லாஎறிக்‌ குஞ்சடை யானே 
தேவ னேதிரு வாவடு துறையுள்‌ 
அண்ண லேயெனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌ 
ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே, 
ஒப்பி லாமுலை யாள்‌ஒரு பாகா 
உத்த மாமத்தம்‌ ஆர்தரு சடையாய்‌ 
முப்பு ரங்களைத்‌ இவளைத்‌ தங்கே 
மூவ ருக்கருள்‌ செய்யவல்‌ லானே 
செப்ப ஆல்நிழற்‌ €ழிருக்‌ தீருளுஞ்‌ 
செல்வ னேதிரு வாவடு துறையுள்‌ 
அப்ப னேயெனை அஞ்சலென்‌ றருளாய்‌ 
ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே. 
கொதியி னால்வரு காளிதன்‌ கோபக்‌ 
குறைய ஆடிய கூத்துடை யானே 
மதியி லேன்‌உடம்‌ பில்லடு சோயால்‌* 
மயங்கி னேன்மணி யேமண வாளா 
விதியி னல்‌இமை யோர்தொழு தேத்தும்‌ 
விகிர்த னேதிரு வாவடு துறையுள்‌ 
அதிப னேர்யெனை அஞ்சலென்‌ றருளாய்‌ 
ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே. 


வந்த வாளரக்‌ கன்வலி தொலைத்த 


்‌ வாழும்‌ நாள்கொடுத்‌ தாய்வழி முதலே 


வெந்த வெண்பொடி.ப்‌ பூசவல்‌ லானே 
வேட னாய்விச யற்கருள்‌ புரிந்த 


8. ஓப்பிலா முலையாள்‌: தலத்து அம்பிகை, 


ஊமத்த மலர்‌. செப்ப - உபதேசம்‌ செய்ய, 
8. கொதி - மனக்கொதிப்பு. மணி-மாசிலாமணி-தலத்துப்‌ 
பெருமான்‌ திருநாமம்‌. விதியினால்‌ - முறைமையோடு.'* “ பாலடு 
கோயின்‌'; 1 * அதியனே ” என்றும்‌ பாடம்‌. 


மத்தம்‌ - 


திருவாவடுதுறை 


இச்‌.து சேகர னேஇமை யோர்சீர்‌ 

ஈ௪ னேதிரு வாவடு துறையுள்‌ 
அந்த ணாஎனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌ 

ஆர்‌௭ னக்குற வமரர்கள்‌ ஏழே, 
குறைவி லாநிறை வேகுணக்‌ குன்றே 

கூத்த னேகுழைக்‌ காதுடை யானே 
உறவி லேன்‌உனை அன்றிமற்‌ றடி யேன்‌ 

ஒருபி ழைபொறுத்‌ தால்‌இழி வுண்டே 
சிறைவண்‌ டார்பொழில்‌ சூழ்திரு வாரூர்ச்‌ 

செம்பொ னேதிரு வாவடு துறையுள்‌ 
அறவ னேயெனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌ 

ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே. 


வெய்ய மாகரி ஈருரி யானே 
வேங்கை ஆடையி னாய்விதி முதலே 
மெய்ய னே௮டல்‌ ஆழியன்‌ றரிதான்‌ 
வேண்ட நீகொடுத்‌ தருள்புரி விரெதா 
செய்ய மேனிய னேதிகழ்‌ ஒளியே 
செங்க ணாதிரு வாவடு அறையுள்‌ 
ஜய னேயெனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌ 
ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே, 


கோதி லாவமு தேஅருள்‌ பெருகு 

கோல மேஇமை யோர்தொழு கோவே 
பாதி மாதொரு கூறுடை யானே 

பச௬ப திபர மாபர மேட்டீ 


5, இந்துசேகரன்‌ - சந்திரனை முடித்தவன்‌. 


95 


7, விதி முதலே-பிரமாவுக்கும்‌ மூதல்வனுனவனே; விதிக்‌ 


கின்ற முதல்வனே எனலும்‌ ஆம்‌. ஆழியை அன்று அரி வேண்ட. 


94 சுந்தரர்‌ தேவாரம்‌ 
தீதி லாமலை யேதிரு வருள்சேர்‌ 

சேவ காதிரு வாவடு அறையுள்‌ 
ஆதி யேயெனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌. 

ஆர னக்குற வமரர்கள்‌ ஏறே. 6 
வான காடனே வழித்துணை மருந்தே 

மாசி லாமணி யேமறைப்‌ பொருளே 
ஏன மாவெயி மாமையும்‌ எலும்பும்‌ 

ஈடு தாங்கிய மார்புடை யானே 
தேனெய்‌ பால்தயிர்‌ ஆட்டுக்‌ தானே 

தேவ னேதிரு* ஆவடு துறையுள்‌ 
ஆனை யேயெனை அஞ்சல்‌என்‌ றருளாய்‌ 

ஆர்‌எ னக்குற வமரர்கள்‌ ஏறே, 9 
வெண்ட லைப்பிறை கொன்றையும்‌ அரவும்‌ 

வேரி மத்தமும்‌ விரவிமுன்‌ முடித்த 
இண்டை மாமலாச்‌ செஞ்சடை யானை 

ஈச னைத்திரு வாவடு துறையுள்‌ 
அண்ட வாணனைச்‌ சிங்கடி யப்பன்‌ 

அணுக்க வன்றோண்டன்‌ ஆர்வத்தால்‌ உரைத்த 
தண்ட மிழ்மலர்‌ பத்தும்வல்‌ லார்கள்‌ 

சாத லும்பிறப்‌ பும்மறுப்‌ பாரே, 10 

திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி! மாசிலாமணி ஈசுவரர்‌ 


அம்பிகை: ஓப்பிலாமுலையம்மை 


8. சேவகா - வீரனே. 

9. ஏன மா எயிறு - பன்றியின்‌ பெரிய கொம்பையும்‌. 
ஈடு - இடுதலை. ஆட்டு- அபிடேகம்‌, *'தேவதேவனே ' என்றும்‌ 
பாடம்‌. 10. வேரி - வாசனை. 


திருனிபள்ளி 95 


வரலாறு: சுந்தரர்‌ திருவொற்றியூரில்‌ இழந்த இருகண்ணில்‌ 
ஒரு கண்ணைக்‌ காஞ்சீபுரத்தில்‌ பெற்றுத்‌ திருவாரூரை நோக்கி 
வருகையில்‌, இத்தலத்தைத்‌ தரிசித்துப்‌ பாடியது (பெரிய 
புராணம்‌, ஏயர்கோன்‌, 296.) 


6. திருநனிபள்ளி -- பண்‌: பஞ்சமம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
ஆதியன்‌ ஆதிரை யன்னயன்‌ மால்‌ அறி தற்கரிய 
சோதியன்‌ சொற்பொரு ளாய்ச்சுருங்‌ காமறைகான்‌ இனையும்‌ 
ஓதியன்‌ உம்பர்தங்‌ கோனஉல கத்தினுள்‌ எவ்வுயிர்க்கும்‌ 
நாதியன்‌ நம்பெரு மான்ஈண்ணும்‌ ஊர்நனி பள்ளியதே. 1 


உறவிலி ஊன மிலிஉண ரார்புரம்‌ மூன்றெரியச்‌ 

செறுவிலி தன்னினை வார்வினை யாயின தேய்ந்தழிய 
அ.றவில கும்மரு ளான்மரு ளார்பொழில்‌* வண்டறையும்‌ 
நறவிரி கொன்றையி னான்ஈண்ணும்‌ ஊர்கனி பள்ளியதே, 2 


வானுடை யான்பெரி யான்மனத்‌ தாலும்‌ நினைப்பரியான்‌ 
ஆனிடை ஐறர்தமர்ந்‌ தான்‌ அணு வாகியொர்‌ திஉருக்கொண் 
டூனுடை இவ்வுட லம்‌ஒடுங்‌ கிப்புகுர்‌ தான்பரந்தான்‌ 
நானுடை மாடெம்‌ பிரான்றண்ணும்‌ ஊர்ஈனி பள்ளியதே, 3 


ஆ. 

1. ஆதிரையன்‌-திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவன்‌. 
ஓதியன்‌-உரைத்தவன்‌. நாதியன்‌-பற்றுக்கோடாக இருப்பவன்‌. 

2. எரியும்‌ படியாகச்‌ செற்றவில்லை.யுடையவன்‌; விலி - 
வில்லி. தன்னைத்‌ தியானிப்பவர்‌ பாவங்கள்‌ தேய்ந்து அழியவும்‌ 
அறவும்‌ விளங்குகின்‌ ற திருவருளை உடையவன்‌. மருள்‌ஆர்‌- செறி 
வினாலிருண்டு மயக்கம்‌ கிறைந்த. * *மொழி' என்றும்‌ பாடம்‌, 

8. அமர்ந்தான்‌-விரும்பியவன்‌. மாடு-செல்வம்‌. 


96 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஒடுடை யன்கல னாஉடை. கோவண வன்னுமையோர்‌ 
பாடுடை யன்பலி தேர்க்‌ அணும்‌ பண்புடை யன்பயிலக்‌ 
காடுடை யன்னிட மாமலை எழுங்‌ கருங்கடல்சூழ்‌ 


காடுடை ஈம்பெரு மான்சண்ணும்‌ ஊர்நனி பள்ளியதே. 4 


பண்ணற்‌ கரிய தொருபடை ஆழி தனைப்படைத்துக்‌ 
கண்ணம்‌ கருள்புரிம்‌ தான்கரு தாதவர்‌ வேள்வி௮வி 
உண்ணற்‌ கமையவ ரைஉருண்‌ டோட உதைத்துகந்து 
ஈண்ணற்‌ கரிய பிரான்ஈண்ணும்‌ ஊர்நனி பள்ளியதே. 6 


மல்கிய செஞ்சடை மேல்மதி யும்மர வும்முடனே 
புல்கிய ஆரணன்‌ எம்புனி தன்புரி நூல்விகிர்தன்‌ 
மெல்யெ விற்றொழி வான்விருப்‌ பன்பெரும்‌ பார்த்தனுக்கு 
நல்கிய கு மான்ஈண்ணும்‌ ஊர்ஈனி பள்ளியதே. 6 


அங்கமொ ராறவை யும்மரு மாமறை வேள்விகளும்‌ 
எங்கும்‌ இருந்தக்‌ தணர்‌எரி மூன்றவை ஓம்பும்‌ இடம்‌ 
பங்கய மாமுகத்‌ தாள்‌உமை பங்கன்‌ உறைகோயில்‌ 


செங்கயல்‌ பாயும்‌ வயல்திரு வூர்சனி பள்ளியதே, 7 


4. கலனாக ஓட்டை உடையவன்‌. ஓர்‌ பாடு-ஒரு பக்கத்தில்‌. 


ச. படை அஆழி- சக்கராயுதம்‌. கண்ணற்கு - கண்ணை 

அருச்சித்த திருமாலுக்கு. தன்னை எண்ணாத தங்கனைச்‌ சரர்ம்‌ 

தோர்‌ செய்த வேள்வியில்‌ அவியை உண்டதற்காகத்‌ தேவரை 
உருண்டு ஓடும்படி உதைத்து உகந்தவன்‌. 


6. மல்‌இய-நிறைந்த. ஆரணன்‌ - வேதப்பொருளாக உள்ள 
வன்‌. பெரும்பார்த்தனிடத்தில்‌ மென்மையாகச்‌ செய்த விற்‌ 
நறொழிலை உடையவன்‌. 

7. அங்கம்‌-சாத்திரம்‌. எரி மூன்று - ஆகவனியம்‌, தாக்ஷி 
ணாக்கனி, காருகபத்தியம்‌, முகத்தாளாகிய உமை. 


திருவலம்புரம்‌ 07 


திங்கட்‌ குறுந்தெரி யல்திகழ்‌ கண்ணியன்‌ நுண்ணியனாய்‌ 
நங்கடட்‌ பிணிகளை வான்‌ அரு மாமரும்‌ தேழ்பிறப்பும்‌ 

மங்கத்‌ திருவிர லால்‌ அடர்த்‌ தான்வல்‌ அரக்கனையும்‌ 

நங்கட்‌ கருளும்‌ பிரான்ஈண்ணும்‌ ஊர்ஈனி பள்ளியதே, 8 


ஏன மருப்பி னோடும்‌எழில்‌ ஆமையும்‌ பூண்டூகந்து 
வான மதிள்‌அர ணம்மலை யேசிலை யாவளைத்தான்‌ 
'ஊனமில்‌ காழிதன்‌ னுள்ளுயர்‌ ஞானசம்‌ பந்தர்க்கன்று 
ஞானம்‌ அருள்புரிக்‌ தான்கண்ணும்‌ ஊர்நனி பள்ளியதே. 9 
காலமும்‌ நாழிகை யுந்கனி பள்ளி மனத்தின்‌உள்டிக்‌ 
கோலம தாய வனைக்குளிர்‌ ஈரவல ஊரன்சொன்ன 
மாலை மதித்துரைப்‌ பார்மண்‌ மறக்‌ அவா னோர்‌ உலஇல்‌ 
சாலகல்‌ இன்பம்‌எய்‌ தித்தவ லோகத்‌ திருப்பவரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: நற்றுணையப்பா' அம்பிகை: பர்வதராசபுத்திரி. 


7. திருவலம்புரம்‌ - பண்‌: காந்தாரம்‌ 
திருசிற்றம்பலம்‌ 
எனக்கினித்‌ இனைத்தனைப்‌ புகலிடம்‌ அறிக்தேன்‌ 
பனைக்கனி பழம்படும்‌ பரவையின்‌ கரைமேல்‌ 
எனக்கினி யவன்தமர்க்‌ கனியவன்‌ எழுமையும்‌ 
மனக்கினி யவன்‌ றன இடம்வலம்‌ புரமே. 1 


8. ஏழ்‌ பிறப்பாலும்‌ அரிய பெரிய மருந்தாக இருப்பவன்‌. 
9. ஆமை-இங்கே ஆமை ஓம. 
10. கோலமது ஆயவன்‌ -அழகிய திருக்கோலமாஃ கிற்பவன்‌.. 
தவலோகத்து-தவம்‌ செய்தோர்‌ வாழும்‌ சிவலோகத்தில்‌, 
1. தமர்க்கு - என்‌ சுற்றத்தார்க்கு. மனக்கு - மனத்துக்கு, 


+ ்‌ 4 
சுந்தரா தேவாரம்‌ 


புரமவை எரிதர வளைந்‌ தவில்‌ லினன்‌ அவன்‌ 

மரவுரி புலியதள்‌ அரைமிசை மருவினன்‌ 

அரவுரி இரந்தயன்‌ இரர்துண விரும்பிகின்‌ 

றிரவெரி யாடிதன்‌ இடம்வலம்‌ புரமே. : 9 
நீறணி மேனியன்‌ ரெருப்புமிழ்‌ அரவினன்‌ 

கூறணி கொடுமழு ஏந்தியோர்‌ கையினன்‌ 

ஆறணி அவிர்சடை அழல்வளர்‌ மழலைவெள்‌ 

ஏறணி அடிகள்தம்‌ இடம்வலம்‌ புரமே. 0] 
கொங்கணை சுரும்புண நெருங்கிய குளிர்‌இளம்‌ 
தெங்கொடு பனைபழம்‌ படும்‌இடம்‌ தேவர்கள்‌ 

தங்கிடும்‌ இடந்தடங்‌ கடற்றிரை புடைதர 

எங்கள தடிகள்நல்‌ இடம்வலம்‌ புரமே. 4 
கொடுமழு விரகினன்‌ கொலைமலி சிலையினன்‌ 
நெடுமதில்‌ சிறுமையின்‌ நிரவவல்‌ லவனிடம்‌ 

படுமணி முத்தமும்‌ பவளமும்‌ மிகச்சுமர்‌ 

திடுமணல்‌ அடைகரை இடமவலம்‌ புரமே. 9 
கருங்கடக்‌ களிற்றுரிக்‌ கடவுள இடங்கயல்‌ 

நெருங்கிய நெடும்பெணை அடும்பொடு விரவிய 
மருங்கொடு வலம்புரி சலஞ்சலம்‌ மணம்புணர்ச்‌ 
இருங்கடல்‌ அடைகரை இடம்வலம்‌ புரமே. 6 
நரிபுரி காடரங்‌ காகடம்‌ ஆடுவர்‌ 

வரிபுரி பாடசின்‌ முடும்‌எம்‌ மான்‌இடம்‌ 

புரிசுரி வரிகுழல்‌ அரிவையொர்‌ பால்மகிழ்க்‌ 

தெரிஎரி யாடிதன்‌ இடம்வலம்‌ பாமே. 7 


4, கொங்கு - பூந்தாது, 5. நெடுமதில்‌ - திரிபுரங்களை, 
6. அடும்பு-நெய்தல்‌ நிலத்தில்‌ படரும்‌ ஒரு வகைக்கொடி. 
ர. வரி - பாட்டு, 


திருவலம்புரம்‌ 99 


பாறணி முடைதலை கலன்‌என மருவிய 

நீறணி நிமிர்சடை முடி.யினன்‌ நிலவிய 

மாறணி வருதிரை வயல்‌ அணி பொழிலது 

ஏறுடை அடிகள்‌ தம்‌ இடம்வலம்‌ புரமே, 8 


சடசட விடுபெணை பழம்படும்‌ இடவகை 

படவட* கத்தொடு பலிகலக்‌ துலவிய 

கடைகடை. பலிதிரி கபாலிதன்‌ இடமது 

இடிகரை மணல்‌ அடை இடம்வலம்‌ புரமே. 9 


குண்டிகைப்‌ படப்பினில்‌ விடக்கனை ஒழித்தவா்‌ 
கண்டவர்‌ கண்டடி விழ்ச்தவர்‌ கனைகழல்‌ 
தண்டுடைத்‌ தண்டிதன்‌ இனமுடை அரவுடன்‌ 
எண்டிசைக்‌ கொருசுடர்‌ இடம்வலம்‌ புரமே, 10 


8. பாறு- பருந்து, முடைதலை - புலால்‌ நாற்றம்‌ நாறும்‌ 
கபாலம்‌. கலன்‌ - பிச்சை ஏற்கும்‌ பாத்திரம்‌, 

9. சடசட: ஒலிக்குறிப்பு. பெண - பெண்ணை; பனை. பழம்‌ 
படும்‌ - பழம்‌ வீழும்‌. வடகத்தொடு பலி கலந்து உலவிய கடை 
கடை - பிறர்‌ மேலாடையிலே பிச்சை வாங்கி உலாவிய 
வாயில்தோறும்‌; துறவியர்‌ ஆடையில்‌ பிட்‌ ை ச பெறுவதை 
மாதூகர பிட்சை என்பர்‌; வடகம்‌- மேலாடை. * “படபடகத்‌ 
தொடு” என்றும்‌ பாடம்‌. 


20. குண்டிகைப்‌ படப்பினில்‌ - கமண்டலத்தை வைத்தி 
ருக்கும்‌ இடத்தில்‌ (உறைந்து). விடக்கை ஓழித்தவர்‌ - ஊன்‌ 
உணவினை ஓழித்த துறவியர்‌. கண்டவர்‌ கண்டு அடிவீழ்ந்தவர்‌ - 
கண்டவர்கள்‌ கண்டவுடன்‌ திருவடியில்‌ விழுந்‌ து வணங்கத்‌ 
தக்கவர்‌; யதிகளைக்‌ கண்டவுடன்‌ வணங்குதல்‌ மரபு. தண்டுடைத்‌ 
தண்டி - தண்டம்‌ தரித்த சந்கியாி, இனமுடைச்‌ சுடர்‌ என்று 
கூட்டுக. 


100 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வருங்கல மும்பல பேணுதல்‌ கருங்கடல்‌ 

இருங்குலப்‌ பிறப்பர்தம்‌ இடம்வலம்‌ புரத்‌ இனை 

அருங்குலத்‌ தருக்தமிழ்‌ ஊரன்வன்‌ ரரொண்டன்சொல்‌ 

பெருங்குல்த்‌ தவரொடு* பிதற்றுதல்‌ பெருமையே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 


சுவாமி; வலம்புரநாதர்‌; அம்பிகை: வடுவகர்க்கண்ணம்மை, 


6. திருக்கடவூர்‌ வீரட்டம்‌ _— பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
பொடியார்‌ மேனியனே புரி நூல்‌ஒரு பாற்பொருக்த 
வடி.வார்‌ மூவிலைவேல்‌ வளர்‌ கங்சையின்‌$ மங்கையொடும்‌ 
கடியார்‌ கொன்றையனே கட வூர்தனுள்‌ விரட்டத்தெம்‌ 
அடிகேள்‌ என்‌ அமுதே எனக்‌ கார்‌ துணை நீயலதே. 1 


பிறையா ருஞ்சடையாய்‌ பிர மன்தலை யிற்பலிகொள்‌ 
மறையார்‌ வானவனே மறை யின்பொருள்‌ ஆனவனே 
கறையா ரும்மிடற்றாய்‌ கட வூர்தனுள்‌ வீரட்டத்தெம்‌ 
இறைவா என்‌ அமுதே எனக்‌ கார் துணை நீயலதே. 2 
அன்றா லின்நிழற்கீழ்‌ அறம்‌ நால்வர்க்‌ கருள்புரிக்‌ து 
கொன்றாய்‌ காலனுயிர்‌ கொடுத்‌ தாய்மறையோனுக்குமான்‌ 
கன்றா ருங்கரவா கட வூர்த்திரு வீரட்டத்துள்‌ 

என்தா தைபெருமான்‌ எனக்‌ கார்துணை நீயலதே. 3 


11, கலம்‌ - கப்பல்‌. *- தவர்‌ கொடு” என்றும்‌ பாடம்‌. 
1. பொடி - திருநீறு. புரிநூல்‌ - பூணூல்‌. வடி - கூர்மை, 
கடி - நறுமணம்‌. $ ' அங்கையின்‌ ' என்றும்‌ பாடம்‌, 
8. காலன்‌ உயிர்கொன்றாய்‌, மறையோனுக்கு உயிர்‌ 
கொடுத்தாய்‌ என்று கூட்டுக; உயிர்‌ - இடைநிலைத்‌ தீவகம்‌. 


திருக்கடவூர்‌ வீரட்டம்‌ 101 


போரா ருங்கரியின்‌ னுரிபோர்த்துப்பொன்‌. மேனியின்மேல்‌ 
வாரா ரும்முலையாள்‌ ஒரு பாகம்‌ மகிழ்ந்தவனே 

காரா. ரும்மிடற்முப்‌ கட வூர்தனுள்‌ வீரட்டானத்‌ 

தாரா என்‌ அமுதே எனக்‌ கார்துணை நீயலதே. 4 


மையார்‌ கண்டத்தினாய்‌ மத மாவுரி போர்த்தவனே 
பொய்யா தென்உயிருட்‌ புகும்‌ தாயின்னம்‌ போந்தறியாய்‌ 
கையார்‌ ஆடரவா கட வூர்தனுள்‌ வீரட்டத்தெம்‌ 

ஐயா என்‌அமுதே எனக்‌ கார்தணை நீயலதே. ௦ 


மண்ணீர்‌ தீவேளிகால்‌ வரு பூதங்கள்‌ ஆகிமற்றும்‌ 

பேண்ணோ டாணலியாய்ப்‌ பிற வாஉரு ஆனவனே 

கண்ணா ரும்மணியே கட வூர்தனுள்‌ வீரட்டத்தெம்‌ 
அண்ணா_என்‌ அமுதே எனக்‌ கார்துணை நீயலதே. 6 


எரியார்‌ புன்சடைமேல்‌ இள நாகம்‌ அணிந்தவனே 

நரியா ருஞ்சுடலை ஈகு வெண்டலை கொண்டவனே 

கரியார்‌ ஈர்உரியாய்‌ கட வூர்தனுள்‌ வீரட்டத்தெம்‌ 
அரியாய்‌ என்‌அமுதே எனக்‌ கார்துணை நீயலதே. 7 


வேரு 'உன்னடி.யேன்‌ விளங்‌ குங்குழைக்‌ காதுடையாய்‌ 
தேறேன்‌ உன்னையல்லாற்‌ சவ னேயென்‌ செழுஞ்சுடரே 
காரார்‌ வெண்மருப்பா கட வூர்த்திரு வீரட்டத்துள்‌ 

ஆருர்‌ செஞ்சடையாய்‌ எனக்‌ கார்‌துணை நீயலதே. 8 


அயனே டன்றரியும்‌ அடி யும்முடி. காண்பரிய 


பயனே எம்பரனே பர மாய பரஞ்சுடரே 


8. வேறா- தனியான சறப்புடையவனே. காறு ஆர்‌ 
.கொழுலைப்‌ போன்றுள்ள. ்‌ 


102 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


கயமா ருஞ்சடையாய்‌ கட வூர்த்திரு வீரட்டத்துள்‌ 
அயனே என்‌ அமுதே எனக்‌ கார்துணை நீயலதே, 0 
காரா ரும்பொழில்சூழ்‌ கட வூர்த்திரு வீரட்டத்துள்‌ 

ஏரா ரும்மிறையைத்‌ துணை யாஎழில்‌ ஈநாவலர்கோன்‌ 

ஆரூ ரன்னடியான்‌ அடித்‌ தொண்டன்‌ உரைத்ததமிழ்‌ 
பாரோர்‌ ஏத்தவல்லார்‌ பர லோகத்‌ இருப்பாரே. 10 

திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: அமிர்தகடேசுவரர்‌? அம்பிகை: அபிராமியம்மை. 


9. திருக்கடவூர்‌ மயானம்‌ -- பண்‌: பழம்பஞ்சுரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 

மருவார்‌ கொன்றை மதிசூடி. மாணிக்‌ கத்தின்‌ மலைபோல 
வருவார்‌ விடைமேல்‌ மாதோடு மகிழ்ச்‌ து பூதப்‌ படைசூழச்‌ 
திருமால்‌ பிரமன்‌ இந்திரற்கும்‌ தேவர்‌ நாகர்‌ தானவர்க்கும்‌ 
பெருமான்‌ கடவூர்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமா னடி.களே. 
விண்ணோர்‌ தலைவர்‌ வெண்புரிநால்‌ மார்பர்‌ வேத தத்தர்‌ 
கண்ணார்‌ நுதலர்‌ நகுதலையர்‌ கால காலர்‌ கடலூர்‌ 
எண்ணார்‌ புரமூன்‌ றெரிசெய்த இறைவருமையோர்‌ஒருபாகம்‌ 
பெண்‌ஆண்‌ ஆவர்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமானடிகளே.2 
காயும்‌ புலியின்‌ அதளுடையர்‌ கண்டர்‌ எண்டோட்‌ கடவூர்‌ 
தாயும்‌ தந்‌ைத பல்‌ லுயிர்க்குந்‌ தாமே ஆய தலைவனார்‌ 


9. கயம்‌ ஆரும்‌ - கங்கை தங்குதற்குரிய பள்ளமாக உள்ள. 
அயனே - ஐயனே. 


1. 


மரு-ஈறுமணம்‌, தானவர்‌-அசரர்‌. 
2. உமை ஓர்‌ பாகம்‌ பெண்‌ அவர்‌; ஒரு பாகம்‌ ஆண்‌ ஆவர்‌, 
8. அதள்‌-தோல்‌, கண்டர்‌ - கழுத்தில்‌ விசேட முடையவர்‌. 


திருக்கடவூர்‌ மயானம்‌ 108 


பாயும்விடையொன்‌ றதுவேறிப்‌ பலிதேர்க்துண்ணும்‌ பரமேட்டி 
பேய்கள்‌ வாழும்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமா னடிகளே. 


நறைசேர்‌ மலரைங்‌ கணையானை நயனத்‌ தீயாற்பொடிசெய்த 
இறையர ராவர்‌ எல்லரர்க்கு மில்லை என்னா தருள்செய்வார்‌ 
பறையார்‌ முழவம்‌ பாட்டோடு பயிலுந்தொண்டர்‌ பயில்கடவூர்ப்‌ 
பிறையார்சடையார்‌ மயானக்‌ துப்பெரிய பெருமானடி.களே. 


கொத்தார்‌ கொன்றை மதிசூடிக்‌ கோள்கா கங்கள்‌ பூணாக 
மத்த யானை உரீபோரத்து மருப்பும்‌ ஆமைத்‌ தாலியார்‌ 
பத்தி செய்து பரரிடங்கள்‌ பாடி. ஆடப்‌ பலிகொள்ளும்‌ 
பித்தர்‌ கடவூர்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமா னடிகளே. 8 


துணிவார்‌எளுங்கோவணமும்‌ துதைந்து சுடலைப்பொடி. அணிந்து 
பணிமேல்‌ இட்ட பாச௬ுபதர்‌ பஞ்ச வடிமார்‌ பினர்கடஷூர்த்‌ 
திணிவார்‌ சூழையார்‌ புரமூன்‌ அம்‌ தீவாய்ப்படுத்த சேவகனார்‌ 
பிணிவார்சடையார்மயானத்துப்பெரியபெருமா னடிகளே. 


காரார்‌ கடலின்‌ ஈஞ்சுண்ட கண்டர்‌ ைவூர்‌ உறைவாணமர்‌ 
தேரா ரரக்கன்‌ போய்விழ்ற்று சிதைய விரலா இான்றினார்‌ 
ஊர்தான்‌ ஆவ அலகேமும்‌ உடையரர்க்‌ கொற்றி யூராரூர்‌ 
பேரா யிரவர்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமா னடிகளே. 


1 


வாடா முலையாள்‌ தன்னோடும்மகிழ்ந்‌ துகானில்‌ வேடுவனாய்க்‌ 
கோடார்‌ கேழற்‌ பின்சென்று கூறுகி விசயன்‌ தவமழித்து 
நாடா வண்ணஞ்‌ செருச்செய்து ஆவ நாழி நிலையருள்செய்‌ 
மீடார்‌ சடையார்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமா னடிகளே.3 
5, மருப்பும்‌ ஆமையோடும்‌ தாவியாக மார்பில்‌ அணிபவர்‌; 
தாலி-மாக்பில்‌ தெரங்கவிடும்‌ ஆபரணம்‌. பாரிடங்கள்‌-பூதங்கள்‌. 
6. துதைந்து - பொருந்தி. பஞ்சவடி, - மயிரால்‌ செய்த 


பூணூல்‌. 
8. கோடு-கொம்பு. ஆவகாழி-அம்பறுத் தூணி. 


104 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வேழம்‌ உரிப்பர்‌ மழுவாளர்‌ வேள்வி அழிப்பர்‌ சிரம.றுப்பர்‌ 
ஆழி அளிப்பர்‌ அரிதனக்கன்றானஞ்‌ சகப்பர்‌* அறமுரைப்பர்‌ 
ஏழைத்‌ தலைவர்‌ கடவூரில்‌ இறைவர்‌ சிறுமான்‌ மறிக்கையா்‌ 

பேழைச்‌ சடையர்‌ மயானத்துப்‌ பெரிய பெருமானடிகளே .9 


மாடம்‌ மல்கு கடவூரில்‌ மறையோர்‌ ஏத்தும்‌ மயானத்தப்‌ 
பீடை தீர அடியாருக்‌ கருளும்‌ பெருமா னடிகள்‌ ர்‌ 
நாடி. நாவ லாரூரன்‌ நம்பி சொன்ன ஈற்றமிழ்கள்‌ 
பாடும்‌ அடியார்‌ கேட்பார்மேற்‌ பாவம்‌ ஆன பறையுமே,10 
தருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: பிரமபுரீசர்‌ அம்பிகை; மலர்க்குழல்‌ மின்னம்மை 


10. திருநள்ளாறு - பண்‌: தக்கேசி 
திருச்சிற்றம்பலம்‌ 
செம்பொன்‌ மேனிவெண்‌ ணீறணி வானைக்‌ 
கரிய கண்டனை மால்‌ அயன்‌ காணாச்‌ 
சம்பு வைத்தழல்‌ அங்கையி னானைச்‌ 
சாம வேதனைத்‌ தன்ஜெப்பி லானைக்‌ 
கும்ப மாகரி யின்னுரி யானைக்‌ 
கோவின்‌ மேல்வருங்‌ கோவினை எங்கள்‌ 
நம்ப னைகள்‌ ளாறனை அமுதை 
நாயி னேன்மறர்‌ தென்நினைக்‌ கேனே, 1 


9. ஆழி - சக்கரத்தை. ஆன்‌ அஞ்சு - பஞ்சகவ்வியம்‌. 
பேழைச்சடையர்‌-பாம்பு முதலியன இருத்தலின்‌ பேழையைப்‌ 
போலச்‌ சடை உடையவர்‌. * “அரிதனச்கு வானஞ்சுகப்பர்‌' என்‌ 
பது திரு, சுவாமிகாத பண்டிதர்‌ பதிப்பில்‌ கண்ட பாடம்‌, 

ட 10. பீடை-துன்பம்‌, பறையும்‌-தேயும்‌. 
1. கும்பம்‌-மத்தகம்‌, கோவின்மேல்‌-இடபத்தின்மேல்‌. 


இருகள்ளாறு 108 


விரைசெய்‌ மாமலர்க்‌ கொன்றையி னானை 
வேத இதனை மிகச்சிறந்‌ துருகிப்‌ 
பரசு வார்வினைப்‌ பற்றறுப்‌ பானைப்‌ 
பாலொ டானஞ்சும்‌ ஆடவல்‌ லானைக்‌ 
குரை கடல்வரை ஏழுல குடைய , 
கோனை ஞானக்‌ கொழும்‌ நினைத்‌ தொல்லை * 
நரைவிடை யுடைகள்‌ ளாறன அமுதை 
நாயி னேன்மறம்‌ தென்நினைக்‌ கேனே. 2 


பூவில்‌ வாசத்தைப்‌ போன்னினை மணியைப்‌ 
புவியைக்‌ காற்றினைப்‌ புனல்‌அனல்‌ வேளியைச்‌ 
சேவின்‌ மேல்வருஞ்‌ செல்வனைச்‌ சிவனைத்‌ 
தேவ தேவனைக்‌ தித்திக்குக்‌ தேனைக்‌ 
காவி யங்கண்ணி பங்கனைக கங்கைச்‌ 
சடைய னைக்காம ரத்திசை பாட 
சாவில்‌ ஊறும்நள்‌ ளாதனை அமுதை 
நாயி னேன்மறம்‌ தென்நினைக்‌ கேனே. 3 


தஞ்சம்‌ என்றதன்‌ தாள து வடைந்த 
பாலன்‌ மேல்வர்த காலனை உருள 
நெஞ்சில்‌ ஓர்டதை கொண்டபி ரானை 
நினைப்ப வர்மனம்‌ நீங்ககில்‌ லானை 
விஞ்சை வானவர்‌ தானவர்‌ கூடிக்‌ 
கடைந்த வேலையுள்‌ மிக்கெழுச்‌ தெரியும்‌ 
நஞ்சம்‌ உண்டகள்‌ ளாறனை அமுதை 
நாயி னேன்மறர்‌ தென்நினைக்‌ கேனே. 4 


2. பரசுவார்‌ - புகழ்வார்‌. * * கொழுந்தினைக்‌ கொல்லை ' 
என்றும்‌ பாடம்‌, 

8. வெளி-ஆகாயம்‌. சே-இடபம்‌. காமரம்‌ - ஒரு பண்‌. 

4. பாலன்‌-மார்க்கண்டேயர்‌. விஞ்சை-வித்தை, 


106 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மங்கை பங்கனை மாசிலா மணியை 
வான நாடனை ஏனமோ டனனம்‌ 
எங்கு காடியுவ்‌ காண்பரி யானை 
எழை யேற்கெளி வந்தபி ரானை 
அங்கம்‌ நான்மறை யால்நிறை கின்ற 
அந்த ணாளர்‌ அடியது போற்றும்‌ 
நங்கள்‌ கோனைகள்‌ ளாறனை அமுதை 
நாயி னேன்மறம்‌ தென்நினைக்‌ கேனே, 6 


கற்ப கத்தினைக்‌ கனகமால்‌ வுரையைக்‌ 
காம கோபனைக்‌ கண்ணுத லானைச்‌ 
சோற்ப தப்பொருள்‌ இருளறுத்‌ தருளுக்‌ 
தூய சோதியை வேண்ணேய்ரல்‌ லாரில்‌ 
அற்பு தப்பழ ஆவணங்‌ காட்டி 
அடிய னாஎன்னை ஆளது கொண்ட 
கற்ப தத்தைநள்‌ ளாறனை அமுதை 
நாயி னேன்மறக்‌ தேன்நினைக்‌ கேனே. 6 
மறவ னைஅன்று பன்றிப்பின்‌ சென்ற 
மாய னைநால்வர்க்‌ காலின்&ீழ்‌ உரைத்த 
அறவ னைஅம ரர்க்கரி யானை 
அமார்‌ சேனைக்கு நாயக னன 
குறவர்‌ மங்கைதன்‌ கேள்வனைப்‌ பெற்ற 
கோனை நான்சேய்த குற்றங்கள்‌ போறுக்கும்‌ 
நறைலி ரியும்கள்‌ ளாறனை அமுதை 
காயி னேன்மறச்‌ தென்நினைக்‌ கேனே. 7 


6. காம கோபனை - காமனைச்‌ சினந்து எரித்தவனை. 


ஆவணம்‌-அடிமையோலை. 
. 7. மறவனை-வீரம்‌ உடையவனை. மாயனை-பொய்‌ வேடம்‌ 
உடையவனை. அமரர்‌ சேனைக்கு காயகன்‌-முருகன்‌, 


திருகள்ளாறு 107 


மாதி னுக்குடம்‌ பிடங்கோடுத்‌ தானை 
மணியி 'னைப்பணி வார்வினை கெடுக்கும்‌ 
வேத னைவேத வேள்வியர்‌ வணங்கும்‌ 
விமல னைஅடி யேற்கெளி வந்த 
தூத னைத்தன்னைத்‌ தோழமை அருளித்‌ 
தோண்ட னேன்சேய்த துரிசுகள்‌ போறுக்கும்‌ 
நாத னைகள்‌ ளாறனை அமுதை 
நாயி னேன்மறந்‌ தேன்நினைக்‌ கேனே. 8 
இலங்கை வேந்தன்‌ எழில்திகழ்‌ கயிலை 
எடுப்ப ஆங்மெ வான்மகள்‌ அஞ்சத்‌ 
துலங்கு நீள்முடி ஒருபதுச்‌ தோள்கள்‌ 
இருப அச்கெரித்‌ இன்னிசை கேட்டு 
வலங்கை வாளொடு நரமமுங்‌ கொடுத்த 
வள்ள லைப்பிள்ளை மாமதிச்‌ சடைமேல்‌ 
நலங்கொள்‌ சோதிகள்‌ ளாறனை அமுதை 
நாயி னேன்மறம்‌ தென்நினைக்‌ கேனே. 9 
செறிந்த சோலைகள்‌ சூழ்ந்தரள்‌ ளாற்றெம்‌ 
சிவனை காவலூர்ச்‌ சிங்கடி தந்‌ைத 
மறந்து நான மற்று நினைப்பதே தென்று 
வனப்பகை யப்பன்‌ ஊரன்வன்‌,ரொண்டன்‌ 
சிறந்த மாலைகள்‌ அஞ்சினே டஞ்சும்‌ 
சிந்தை யுள்ளுரு கிச்செப்ப வல்லார்க்‌ 
இறக்து போக்லெலை வரவில்லை யாகி 
இன்ப வெள்ளத்துள்‌ இருப்பர்க ளினிதே. 10 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 
8, உடம்பு இடம்‌-உடம்பில்‌ இடப்பாகத்தை, துரிசுகள்‌- 
குற்றங்களை. 
9. நாமம்‌-இராவணனென்‌ பத; அழுதவன்‌ என்று பொருள்‌, 
10. இறந்து போக்கு-செத்துப்‌ போதல்‌. வரவு-பிறவி, 


108 சுந்தரா தேவாரம்‌ 


11. திருவீழிமிழலை -- பண்‌: சீகாமரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
நம்பி ஞார்க்கருள்‌ செய்யு மந்தணர்‌ நான்ம றைக்டெ மாய 
செம்பொ னேர்மட வாரணி பெற்ற திருமிழலை [வேள்வியுள்‌ 
உம்பரார்தொழுதேத்தமாமலை யாளெ ரடும்முடனே உறைவிட 
மம்பொன்‌ வீழிகொண்‌ டீர்‌அடி. யேற்கும்‌ அருளுதிரே. 1 
விடங்கொள்‌ மாமிடற்‌ நீர்வெள்‌ ளைச்‌ ருள்‌ ஒன்றிட்டு 
விட்ட காதினீர்‌ என்று 
திடங்கொள்‌ கிக்தையி னார்கலி காக்குக்‌ இருமிழலை 
மடங்கல்பூண்டவிமான மண்மிசை வந்திழிச்சியவான நாட்டையும்‌ 
அட்ங்கல்‌ வீழிகொண்‌ டர்‌ அடி. யேற்கும்‌ அருளுதிரே. 2 
ஊனை உற்றுயிர்‌ ஆயி னீர்‌ஒளி மூன்று மாய்த்தெளி நீரோ 
தேனை ஆட்டுகம்‌ தீர்சேழு மாடத்‌ திருமிழலை [டானஞ்சின்‌ 
மானை மேவிய கையி னீர்மழு ஏந்தினீர்மங்கை பாகத்‌ தீர்விண்ணி 
லான வீழிகொண்‌ டர்‌ அடி யேற்கும்‌ அருளுதிரே. 3 
பந்தம்‌ வீடிவை பண்ணி னீர்படி நீர்ம இப்பிதர்க்‌ கண்ணி 
யீரென்று 
சிந்தைசெய்‌ திருக்குஞ்‌ செங்கை யாளர்‌ திருமிழலை 


1. செம்பொன்‌ நேர்‌ மடவார்‌ - சிவந்த இருமகளை ஓத்த 
மகளிர்‌. 

2. சுருள்‌ - தோடு. கலிகாக்கும்‌ - துன்பத்தை வராமல்‌ 
பாதுகாக்கும்‌. மடங்கல்‌ - சிங்கம்‌. இழிச்சிய - இறங்கச்‌ செய்த. 
இருவீழிமிழலையில்‌ விண்ணீழி விமானம்‌ உண்டு. திருமால்‌ 
கொண்டு வந்தாரென்பது தல வரலாறு. 

8. ஊனை உற்று உடம்பை அடைந்து. ஒளி மூன்று - 
சந்திர சூரியாக்கனிகள்‌. 

4. படிறீர்‌- பட்சபாதம்‌ உடையீர்‌. மதி தலையிற்‌ சூவெ 
தாதலின்‌ அதைக்‌ கண்ணியென்றார்‌. மதிப்பிதிர்‌ - பிறை. வான 
நாடியர்‌ - வானுலகத்திலுள்ள அரம்பையர்‌, 


திருவிழிமிழலை 109 


வம்து காடகம்‌ வான நாடியர்‌ஆட மாலயன்‌ஏத்த சாடொறு 
மர்தண்‌ வீழிகொண்‌ டீர்‌௮டி. யேற்கும்‌ அருளுதிரே, 4 
புரிசை மூன்றையும்‌ பொன்றக்‌ குன்றவில்‌ ஏந்தி வேதப்‌ 
புரவித்‌ தோமிசைத்‌ 
திரிசெய்‌ நான்மறை யோர்ிறம்‌ தேர்துர்‌ திருமிழலைப்‌ 
பரிசினாலடி. போற்றும்‌ பத்தர்கள்‌ பாடி.ஆடப்‌ பரிச்‌ துகல்‌கனீ 
ரரிய வீழிகொண்‌ டீர்‌அடி யேற்கும்‌ அருளுதிரே. 1] 
எறிந்த சண்டி. இடந்த கண்ணப்பன்‌ ஏத்து* பத்தர்கட்‌ கேற்றம்‌ 
செறிந்த பூமபொழில்‌ தேன்துளி விசுக்‌ திருமிழலை [ஈல்கினீர்‌ 
நிறைந்த அந்தணர்‌ கித்தநாடொறும்‌ நேசத்தா லுமைப்‌ பூசிக்கும்‌ 
அறிந்து வீழிகொண்‌ டீரடி யேற்கும்‌ அருளுதிரே. [மிடம்‌ 
பணிந்தபார்த்தன்‌ பகீரதன்பல பத்தாசித்தர்க்குப்‌ பண்டுரல்‌ 
தணித்த மாடந்தொறுஞ்‌ செல்வம்மல்கு இருமிழலைத்‌ [இனீர்‌ 
தணிந்த அந்தணர்‌ சந்தி நாடொறும்‌ அந்திவானிடு பூச்சிறப்பவை 
௮ணிச்து வீழிகொண்‌ டீர்‌அடி யேற்கும்‌ அருளுதிரே. 7 
பரந்தபாரிடம்‌ ஊரிடைப்பலி பற்றிப்‌ பார்த்துணுஞ்‌ சுற்றமா 
தெரிச்த நான்மறை யோர்க்டெம்‌ ஆகிய திருமிழலை [யினீர்‌ 
இருந்‌ துரீர்தமிழோடி சைகேட்குமிச்சையாற்காசுகித்தல்ஈல்கனீ 
ரருந்தண்‌ வீழிகொண் டீர்‌ அடி யேற்கும்‌ அருளுதிரே. 8 


ச. பொன்ற - அழிய. பரிந்து - விரும்பி, 

6. எறிந்த சண்டி - தம்‌ தந்‌ைத காலை வெட்டிய சண்டீச 
நாயனார்‌, கண்ணை இடந்த. * :ஏற்ற' என்றும்‌ பாடம்‌. 

7. பார்த்தன்‌ - அருச்சுனன்‌, திணிந்த - வளம்‌ செறிந்த, 
தணிந்த- னம்‌ ஆறிய; சாந்த இயல்புடைய, சந்திதோறும்‌, 
காள்தோறும்‌ எனக்‌ கூட்டுக, 

8. பாரிடம்‌ - பூதம்‌, காசு நித்தல்‌ நல்கினீர்‌ ; இத்தலத்தில்‌ 
ஞான சம்பந்தருக்கும்‌ அப்பர்‌ சுவாமிகளுக்கும்‌ சிவபெருமான்‌ 
படிக்காசு அருளினார்‌, 


110 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அய நீரமு தாய வாறது சொல்லு கென்றுமைக்‌ கேட்கச்‌ 

இய ராக்குலை யாளர்‌ செழுமாடத்‌ திருமிழலை [சொல்லினீர்‌ 
மேயநீர்பலி ஏற்றதென்னென்று விண்ணப்பஞ்‌ செய்பவர்க்கு மெ 
ளாய வீழிகொண்‌் டீரஅடி. யேற்கு மருளுதிரே, [ப்ப்பொரு 


வேத வேதியர்‌ வேத நீதியர்‌ ஓது வார்விரி நீர்மிழலையுள்‌ 

ஆதி வீழிகொண்‌ டர்‌ அடி யேற்கும்‌ மருளுகென்று 

நாத தேம்வண்‌ டோ துவார்பொழில்‌ நாவலூரன்வன்‌ ரொண்டன்‌ 

பாதம்‌ ஓதவல்‌ லார்பர னோடு கூடுவரே. [கற்றமிழ்‌ 
தருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: வீழியழகர்‌; அம்பிகை: சுந்தரகுசாம்பிகையம்மை, 


_———— 


12. திருநறையூர்ச்‌ சித்தீச்சரம்‌ - பண்‌: குறிஞ்சி 

திருச்சிற்றம்பலம்‌ 

நீரும்‌ மலரும்‌ நிலவும்‌ சடைமேல்‌ 

ஊரும்‌ மரவம்‌ உடையான இடமாம்‌ 

வாரும்‌ மருவி மணிபொன கொழித்துச்‌ 

சேரும்‌ ஈழையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே, 1 

அளைப்பை அரவேர்‌ இடையாள்‌ அஞ்சத்‌ 

அளைக்கைக்‌ கரித்தோல்‌ உரித்தான்‌ இடமாம்‌ 

வளைக்கைம்‌ மடவார்‌ மடுவில்‌ தடநீர்த்‌ 


இளைக்கும்‌ நறையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே, 2 


9. தியர்‌ ஆக்கு உலையாளர்‌ - வேள்வித்‌ இயை உடைய 
அந்தணரும்‌, பிறருக்கு உணவிடும்பொருட்டு ஆக்கும்‌ உலையை 
யுடைய அறவாணரும்‌ வாமும்‌. 

10. வண்டு நாத£தத்தை ஓதும்‌ வார்பொழில்‌, 

2. அளை பை அரவு - வளையில்‌ வாழும்‌ படத்தையுடைய 
பாம்பு, மடவார்‌ நீரில்‌ திளைக்கும்‌, 


திருந்றையூர்ச்‌ சித்தீச்சரம்‌ 111 


இகழுங்‌ தகையோர்‌ எயில்மூன்‌ தெரித்த 

பகழி யொடுவில்‌ உடையோன்‌ பதிதான்‌ 
முகிழ்மென்‌* முலையார்‌ முகமே கமலம்‌ 

திகழுந்‌ நறையூர்ச்‌ சித்தீச்‌ சாமே. 3 


மறக்கொள்‌ அரக்கன்‌ வரைதோள்‌ வரையால்‌ 
இறக்கொள்‌ விரற்கோன இருக்கும்‌ இடமாம்‌. 
நறக்கொள்‌ கமலக்‌ நனிபள்‌ ளிஎழத்‌ 

திறக்குர்‌ நறையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே. 4 


முழுநீ றணிமே னியன்மொய்‌ குழலார்‌ 

எழுநீர்‌ மைகொள்வான்‌ அமரும்‌ இடமாம்‌ 

கழுநீர்‌ கமழக்‌ கயல்சேல்‌ உகளும்‌ 

செழுநீர்‌ ஈறையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே. 5 


ஊனா ருடைவெண்‌ டலைஉண்‌ பலிகொண்‌ 

டானார்‌ அடலே றமர்வான்‌ இடமாம்‌ 

வானார்‌ மதியம்‌ பதிவண்‌ பொழில்வாய்த்‌ 

தேனார்‌ நறையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே. 6 


காரூர்‌ கடலில்‌ விடம்உண்‌ டருள்செய்‌ 

நீரூர்‌ சடையன்‌ னிலவும்‌ மிடமாம்‌ 

வாரூர்‌ முலையார்‌ மருவும்‌ முகல்‌ 

தேரூர்‌ நறையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே, 7 


9, எயில்‌-மதில்‌, பகழி-அம்பு. கமலம்போலத்திகமும்‌. 
* - முகண்மென்‌ ' என்றும்‌ பாடம்‌, 
4, நற-தேன்‌, ஈனி பள்ளி எழ - உள்ளே உள்ள வண்டு 
நன்‌ முகத்‌ துயில்‌ நீங்கும்‌ படியாக, 
6. மதியம்‌ பதிந்த பொழில்‌. 
7. தேர்‌ ஊர்‌--திரத்தேர்‌ செல்கின்ற. 


112 


௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


கரியின்‌ னுரியுவ்‌ கலைமான்‌ மறியும்‌ 
எரியும்‌ மழுவும்‌ உடையான்‌ இடமாம்‌ 
புரியும்‌ மறையோர்‌ நிறைசொற்‌ பொருள்கள்‌ 
தெரியும்‌ நறையூர்ச்‌ சித்தீச்‌ சரமே, 
பேணா முனிவன்‌ பெருவேள்‌ வியெலாம்‌ 
மாணா மைசெய்தான்‌ மருவும்‌ மிடமாம்‌ 
பாணார்‌ குழலும்‌ முழவும்‌ விழவில்‌ 
சேணார்‌ நறையூர்ச்‌ சித்திச்‌ சரமே, 
கூலியில்‌ வழுவாக கொடுக்கூற்‌ ௮தைத்த 
எறியும்‌ மழுவாட்‌ படையான்‌ இடமாம்‌ 
நெறியில்‌ வழுவா நியமத்‌ தவர்கள்‌ 
செறியும்‌ நறையூர்ச்‌ சித்நிச்‌, சரமே. 
போரார்‌ புரம்‌எய்‌ புனிதன்‌ அமரும்‌ 
சீரார்‌ நறையூர்ச்‌ சத்திச்‌ சரத்தை 
ஆரூ ரன்சொல்‌ லிவைவல்‌ லவர்கள்‌ 
ஏரார்‌ இமையோர்‌ உலகெய்‌ அவரே, 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: சஇத்தநாதா்‌ 
அம்பிகை: அழகம்மை 


10 


11 


9, பேணா முனிவன்‌-தன்னைப்‌ பூசியாத தக்கன்‌. மாணாமை 
செய்தான்‌-சிறப்படையாமல்‌ அழியச்‌ செய்தான்‌. பாண்‌-பாட்டு, 
சேண்‌ ஆர்‌-நெடுந்தூரம்‌ முழங்கும்‌. 
10. குறி - இன்ன உயிரை இன்னகாலத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்‌ ற இலக்கு, கியமம்‌-விரதம்‌, 


திரு அரிசிற்கரைப்புத்தூர்‌ 118 


18. திருஅரிசிற்கரைப்புத்தூர்‌ _ பண்‌: இந்தளம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
மலைக்கு மகள்‌ அஞ்ச மதகரியை உரித்தீர்‌ 
எரித்தீர்‌ வருமுப்‌ புரங்கள்‌ 
சிஸைக்குவ்‌ கொலைச்சே வுகச்தேற்‌ நொழியீர்‌ 
சில்பலிக்‌ கில்கள்தொறுஞ்‌ செலவொழிமீர்‌ 
கலைக்கொம்‌ புங்கரி மருப்பும்‌ மிடறிக்‌ 
கலவம்‌ மயித்பீலியுங்‌ காரகிலும்‌ 
அலைக்கும்‌ புனல்சேர்‌ அரிசில்‌ தென்கரை 
அழகார்‌ திருப்புத்தூர்‌ அழகனீரே. 1 


அருமல ரோன்சிரம்‌ ஒன்றறத்‌ தீர்செறுத்‌ 
இரழற்‌ சூலத்தில்‌ அர்தகனைத்‌ 
திருமகள்‌ கோடெடு மால்பல நாள்சிறப்‌ 
பாடிய பூசனை செய்பொழுதில்‌ 
ஒருமலர்‌ ஆயிரத்‌ இற்குறை வாரீகிறை 
வாகஜர்‌ கண்மலர்‌ சூட்டலுமே 
பொருவிறல்‌ ஆழி புரிச்தளித்‌ தீர்பொழில்‌ 
ஆர்திருப்‌ புத்தூர்ப்‌ புனிதனீரே. 8 


தரிக்கும்‌ தரைநீர்‌ தழல்காற்‌ றந்தரம்‌ - 

சந்திரன்‌ சவிதா இயமானன்‌ ஆனீர்‌ 
ரிக்கும்‌ பலிக்குத்‌ தலை அங்கை ஏந்தித்‌ 

தையலார்‌ பெய்யக்கொள்‌ வதக்க தன்றால்‌ 


7, சிலைக்கும்‌ - முழங்கும்‌, சே - இடபம்‌, 

2. புரிந்து - விரும்பி. * * குறைவால்‌ " என்றும்‌ பாடம்‌, 

8, அந்தரம்‌ - ஆகாசம்‌. சவிதா - சூரியன்‌, அட்டரமூர்த்தி 
யென்றபடி. சரிக்கும்‌ - உலவும்‌. மூரிக்கும்‌ - தளிர்க்கும்‌, 


4. 


114 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முரிக்குர்‌ தளிர்ச்சர்‌, தனத்தொடு வேயும்‌ 

முழங்கும்‌ திரைக்கைக ளால்வாரி மோதி 
அரிக்கும்‌ புனல்சேர்‌ அரிசிற்‌ றென்கரை 

அழகார்‌ திருப்புத்தூர்‌ அழகனீரே. 5 
கொடியுடை மும்மதில்‌ வெந்தழி யக்குன்றம்‌ 

வில்லா நரணியிற்‌ கோல்‌ஒன்‌ நினால்‌ 
இடிபட எய்தெரித்‌ தீர்‌இமைக்‌ கும்‌அள 

வில்‌உமக்‌ கார்‌எதிர்‌ எம்பெருமான்‌ 
கடி.படு பூங்கணை யான்கருப்‌ புச்சிலைக்‌ 

காமனை வேவக்‌ கடைக்கண்ணினால்‌ 
பொடிபட ரோக்யெ தென்னை கொல்லோ 

பொழிலார்‌ திருப்புத்தூர்ப்‌ புனிதனீரே. 4 
வணங்கித்‌ தொழுவா ரவர்மால்‌ பிரமன்‌ 

மற்றும்‌ வானவர்‌ தானவர்‌ மாமுனிவர்‌ 
உணங்கல்‌ தலையிற்‌ பலிகொண்‌ டல்‌என்னே 

உலகங்கள்‌ எல்லாம்‌ உடையீர்‌ உடையீர்‌ 
இணக்கிக்‌ கயல்சேல்‌ இளவா னைபாய 

இனக்கெண்‌ டைதுள்ளக்‌ கண்டிருர்‌ தஅன்னம்‌ 
அணக்கிக்‌ குணங்கொள்‌ ளரிசிற்‌ றென்கரை 

அழகார்‌ திருப்புத்தூர்‌ அழகனீரே. 5 
அகத்தடிமை செய்யும்‌ அந்தணன்‌ ரான்‌ அரி 

சிற்புனல்‌ கோண்டூவர்‌ தாட்டுகின்றான்‌ 
மிகத்தளர்‌ வேய்திக்‌ குடத்தையும்‌ நும்முடி. 

மேல்விழுத்‌ திட்ட நடங்குதலும்‌ 


4. கோல்‌ - அம்பு, இமைக்கும்‌ அளவில்‌ எரித்‌தர்‌, 
ச. உணங்கல்‌ தலை - ஊன்‌ உலர்ந்த கபாலம்‌, கொண்டல்‌ - 


கொள்ளுதல்‌, 


திரு அரிசிற்கரைப்புத்தார்‌ 115 


வகுத்தவ னுக்கு நித்தற்‌ படியும்‌ 

வருமேன்‌ றொருகாசினை நின்றநன்றிப்‌ 
புகழ்த்துணை கைப்புகச்‌ சேய்துகர் தீர்‌ 

போழிலார்‌ திருப்புத்தூர்ப்‌ புனிதனீரே. 6 
பழிக்கும்‌ பெருந்தக்கன்‌ எச்சம்‌ மழியப்‌ 

பகலோன்‌ முதலாப்‌ பலதே வரையும்‌ 
தெழித்திட்‌ டவரங்‌ கஞ்சிதைத்‌ தருளும்‌ 

செய்கைஎன்னைகொலோமைகொள்செம்மிடற்தீர்‌ 
விழிக்கு தழைப்பீ லியொடே லம்‌உச்தி 

விளங்கும்‌ மணிமுத்‌ தொடுபொன்‌ வரன்றி 
அழிக்கும்‌ புனல்சேர்‌ அரிசிற்‌ றென்கரை 

அழகார்‌ திருப்புத்தூர்‌ அழகனீரே, 7 
பறைக்கண்‌ நெடும்பேய்க்‌ கணம்பாடல்‌ செய்யக்‌ 

குறட்பா ரிடங்கள்‌ பறைதாம்‌ முழக்கப்‌ 
பிறைக்கொள்‌ சடைதா மப்பெயர்ந்து நட்டம்‌ 

பெருங்கா டரங்காக நின்றாடல்‌ என்னே 


6. அந்தணன்‌ - புகழ்த்துணை நாயனார்‌. ஆதிசைவராகயெ 
இவர்‌ சிவபெருமானை வழிபடுபவர்‌; பஞ்சம்‌ வந்தபோது பட்டினி 
இடந்து இறைவருக்கு அபிடேகம்‌ செய்கையில்‌ தளர்ச்சியடைக்‌ து 
இருமஞ்சனக்‌ குடத்தை இறைவர்‌ முடிமேல்‌ போட்டு விழுந்தார்‌. 
இறைவர்‌ அவருக்குத்‌ தினமும்‌ ஒரு படிக்காசு அருளினார்‌. 

7, எச்சம்‌-யஞ்ஞம்‌; வேள்வி, பகலோன்‌-சூரியன்‌, தெழித்‌ 
திட்ட - முழங்கிய. இயல்பாகச்‌ சிவந்த மிடறு நீலகிறம்‌ பெற்ற 
தாதலின்‌, * மைகொள்‌ செம்மிடற்றீர்‌ ' என்றார்‌, அருள்‌ நிரம்பிய 
செம்மையை உடையசென்பதும்‌ ஆம்‌, வரன்றி - அரித்து. 

8. குறள்‌ பாரிடங்கள்‌-குட்டையான பூதங்கள்‌, கரத்திலும்‌ 
சிரத்திலும்‌ (ஆபரணமாகவும்‌), (இடையிலே) கச்சாகவும்‌ 
அரவம்‌ புனைந்தர்‌. 


116 ௬நதரர்‌ தேவாரம்‌ 


கறைக்கொள்‌ மணிக ண்டமும்திண்‌ டோள்களும்‌ 

கரங்கள்‌ சரர்தன்‌ னிலுங்கச்சு மாகப்‌ 
பொறிக்கொள்‌ ளரவம்‌ புனைக்தீர்‌ பலவும்‌ 

பொழிலார்‌ திருப்புத்தூர்ப்‌ புனிதனீரே. 8 
மழைக்கண்‌ மடவாளை ஒர்பாகம்‌ வைத்தீர்‌ 

வளர்புன்‌ சடைக்கங்‌ கையைவைத்‌ துகந்ர்‌ 
முழைக்கொள்‌ எரவோ டென்பணி கலனா 

முழுநீறு மெய்பூ சுதல்என்‌ னைகொலோ 
கழைக்கொள்‌ கரும்புங்‌ கதலிக்‌ கனியும்‌ 

கமுனை பழுக்காயுங்‌ கவர்ந்து கொண்டி.ட்‌ 
டழைக்கும்‌ புனல்சேர்‌ அரிசிற்‌ றென்கரை 

அழகார்‌ திருப்புத்தூர்‌ அழகனீரே, 9 
கடிக்கும்‌ மரவால்‌ மலையால்‌ அமரர்‌ 

கடலைக்‌ கடைய எழுகாள கூடம்‌ 
ஓடிக்கும்‌ முலகங்‌ களைஎன்‌ றதனை 

உமக்கே அமுதாக உண்டீர்‌ உமிழீர்‌ 
இடிக்கும்‌ மழைவீழ்த்‌ திழுத்திட்‌ டருவி 

இருபா லும்‌ஓடி. இரைக்கும்‌ திரைக்கை 
அடிக்கும்‌ புனல்சேர்‌ அரிசிற்‌ றென்கரை 

அழகார்‌ திருப்புத்தூர்‌ அழகனீரே, 10 
காரூர்‌ மழைபெய்‌ துபொழி அருவிக்‌ 

கழையோ டகஇிலுக்‌ திட்டிரு கரையும்‌ 
போரூர்‌ புனல்சேர்‌ அரிசிற்‌ றென்கரைப்‌ 

பொழிலார்‌ திருப்புத்தூர்ப்‌ புனிதர்‌ தம்மை 


9. புன்சடை - சிவந்த சடை. அழைக்கும்‌ - ஒலிக்கும்‌, 

10. கடிச்கும்‌ அரவால்‌, ஒடிக்கும்‌ உலகம்‌, ஒடிக்கும்‌-அழிச்‌ 
கும்‌, இரைக்கும்‌. காளகூடம்‌ - நஞ்சு, 

11, கழை - மூங்கில்‌, 


திருக்கலயநல்லூர்‌ 117 


ஆரூ ரன்‌ அருந்‌ தமிழைச்‌ இனொடைர்‌ 
தழகால்‌ உரைப்பார்‌ களுங்கேட்‌ பவரும்‌ 
சீரூர்‌ தருதே வர்கணங்‌ களொடும்‌ 
இணங்கிச்‌ சிவலோகம தெய்துவரே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: படிக்காசு வைத்த பரமா; அம்பிகை! அழகம்மை, 
வரலாறு: திருகறையூர்ச்‌ சித்தீச்சரத்தைப்‌ பணிந்து, 
தொண்டர்கள்‌ ஆர்வத்தோடு வரவேற்க, அரிசிற்கரைப்புத்‌ தூர்‌ 
வந்து இப்பதிகம்‌ பாடினார்‌ ஆளுடைய ஈ௩ம்பியார்‌ (பெரியபுராணம்‌, 
ஏயர்கோன்‌, 61-62.) 


14. திருக்கலயநல்லூர்‌ -- பண்‌: தக்கராகம்‌ 
திருசிற்றம்பலம்‌ 
குரும்பைமுலை மலர்க்குழலி கொண்டதவங்‌ கண்டு 
குறிப்பினொடுஞ்சென்‌ றவள்‌ தன்குணத்‌ தினைஈன்கறிந்‌. த 
விரும்புவரங்‌ கொடுத்தவளை வேட்டருளிச்‌ செய்த 
விண்ணவர்கோன்கண்‌ ணுதலோன்‌ மேவியவூர்வினவில்‌ 
அரும்பருகே சுரும்பருவ ௮றுபதம்பண்‌ பாட 
அணிமயில்கள்‌ ஈடமாடும்‌ ௮ணிபொழில்சூழ்‌ அயலின்‌ 
சரும்பருகே கருங்குவளை கண்வளருங்‌ கழனிக்‌ 


கமலங்கள்‌ முகமலரும்‌ கலயகல்லூர்‌ காணே. 


| 


செருமேவு சலந்தரனைப்‌ பிளர்தசுடர்‌ ஆழி 
செங்கண்மலர்‌ பங்கயமாச்‌ இறந்தானுக்‌ கருளி 
இருள்மேவும்‌ அர்தகன்மேல்‌ தீரிசூலம்‌ பாய்ச்சி 
இர்திரனைத்‌ தோள்முரித்த இறையவன்னர்‌ வினவில்‌ 


1, பரர்வதிதேவியார்‌ தவஞ்செய்து இறைவரை மணந்த 
தைக்‌ குறித்தபடி. ௮ருவ-அணைய, சுரும்பு, அறுபதம்‌-வண்டு. 
2, கண்மலர்‌ தாமரையாகத்‌ தோன்‌ றிச்சிறக்கும்‌ திருமால்‌, 


118 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பெருமேதை மறையொலியும்‌ பேரிமுழ வொலியும்‌ 
பிள்ளையின்‌ துள்ளிவிளை யாட்டொலியும்‌ பெருகக்‌ 

கருமேதி புனல்மண்டக்‌ கயல்மண்டக்‌ கமலம்‌ 
களிவண்டின்‌ கணம்‌இரியும்‌ கலயால்லூர்‌ காணே, 2 


இண்டைமலர்‌ கொண்டுமணல்‌ இலிங்கமது வியற்றி 
இனத்தாவின்‌ பாலாட்ட இடறியதா தையைத்தாள்‌ 
துண்டமிடூ சண்டியடி அண்டர்தொழு தேத்தத்‌ 
தொடர்ந்தவனைப்‌ பணிகொண்ட விடங்கனதூர்‌ வினவில்‌ 
மண்டபமும்‌ கோபுரமும்‌ மாளிகைளூ ளிகையும்‌ 
மறைஜஒலியும்‌ விழவொலியும்‌ மறுகசூநிறை வெய்திக்‌ 
கண்டவர்கண்‌ மனங்கவரும்‌ புண்டரிகப்‌ பொய்கைக்‌ 


காரிகையார்‌ குடைந்தாடுங்‌ கலயரல்லுூர்‌ காணே. ்‌] 


மலைமடந்தை விளையாடி வளையாடு காத்தான்‌ 
மகிழ்க்தவள்‌$கண்‌ புதைத்தலுமே வல்லிருளாய்‌ எல்லா 
உலகுடன்முன்‌ மூடவிருள்‌ ஓடும்வகை நெற்றி 
ஒற்றைக்கண்‌ படைத்துகந்த உத்தமனூர்‌ வினவில்‌ 
அலைஅடைந்த புனல்பெருக யானைமருப்‌ பிடறி 
அகிலொடுசம்‌ துந்திவரும்‌ அரிசிலின்தென்‌ கரைமேல்‌ 
கலையடைந்து கலிகடியச்‌ தணாஜமப்‌ புகையால்‌ 


கணமுகில்போன்‌ றணிளெருங்‌ கலயகல்லூர்காணே.4 


நிற்பானும்‌ கமலத்தில்‌ இருப்பானும்‌ முதலா 
நிறைந்தமரர்‌ குறைந்திரப்ப நினைக்தருளி யவர்க்காய்‌ 
வெற்பார்வில்‌ அரவுநாண்‌ எரிஅம்பால்‌ விரவார்‌ 
புரமூன்றும்‌ எரிவித்த விரெதனூர்‌ வினவில்‌ 


8. இலிங்கமது இயற்றி. சண்டி-சண்ட்ச நாயனார்‌, 
4. சந்து-சந்தனம்‌. கலை - சாத்திரம்‌, 1 மகிழ்ந்தவன்‌ ' 
என்றும்‌ பரடம்‌, 


.திருக்கலயநல்‌ லூர்‌ 119 


சொற்பால போருட்பால சுருதிஒரு நான்கும்‌ 

தோத்திரமும்‌ பலசொல்லித்‌ துதித்திறைதன்‌ திறத்தே 
கற்பாருங்‌ கேட்பாரு மாயெங்கும்‌ ஈன்கார்‌ 

கலைபயீல்‌அக்‌ தணர்வாழுங்‌ கலயநல்லூர்‌ காணே. 5 


பெற்றிமைஒன்‌ றறியாத தக்கனது வேள்விப்‌ 
பெருந்தேவர்‌ சிரர்தோள்பல்‌ கரங்கண்மீ டழியச்‌ 
செற்றுமதிக* கலைசிதையத்‌ திருவிரலால்‌ தேய்வித்‌ 
தருள்பெருகு சிவபெருமான்‌ சேர்‌ தரும்ஊர்‌ வினவில்‌ 
தெற்றுகொடி முல்லையொடு மல்லிகைசெண்‌ பகமும்‌ 
திரைபொருஅவருபுனல்சேர்‌ அரிசிலீன்தென்கரைமேல்‌ 
கற்றினம்ஈன்‌ கரும்பின்முளை கறிகற்கக்‌ கறவை 
கமழ்கழுகீர்‌ கவர்கழனிக்‌ கலயகல்லூர்‌ காணே. 6 
இலங்கையர்கோன்‌ சிரம்பத்தேர டிருபஐதிண்‌ தோளும்‌ 
இற்றலற ஒற்றைவிரல்‌ வெற்பதன்மேல்‌ ஊன்றி 
நிலங்களர்நீர்‌ நெருப்பொடுகாற்‌ மாகாசம்‌ ஆகி 
நிற்பனவும்‌ நடப்பனவாம்‌ நின்மலன்ஊர்‌ வினவில்‌ 
பலங்கள்பல இரைஉர்திப்‌ பருமணிபொன்‌ கொழித்துப்‌ 
பா திரிசர்‌ ததிலினொடு கேதகையும்‌ பருகிக்‌ 
கலங்குபுனல்‌ அ௮லம்பிவரும்‌ அரிசிலின்தென்‌ கரைமேல்‌ 
கயல்‌ உகளும்‌ வயல்புடைசூழ்‌ கலயநல்லூர்‌ காணே, 7 


5. நிற்பான்‌ - உலகை அளக்க நிமிர்ந்து கின்ற திருமால்‌, 
விரவார்‌- பகைவர்‌. சொற்பால சுருதி ஒருநான்கும்‌, பொருட்‌ பால 
சுருதித்‌ தோத்திரமும்‌ எனக்கூட்டிச்‌ சொல்லமைதியால்‌ சுருதி 
யான நான்கு வேதமும்‌, பொருள்‌ வகையால்‌ சுருதியோடொத்த 
தோத்திரங்களாகய திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்முதலியனவும்‌ 
எனக்கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. 

6, * - செற்றுமதி' என்றும்‌ பாடம்‌. கன்று இனம்‌-பசுவின்‌ 
கன்றுகள்‌. கறி கற்க - கறித்தலைக்கற்க. கறவை-கறக்கும்பசு, 

7. பலங்கள்‌ - பழங்கள்‌, கேதகை - தாழை. அலம்பி - 
ஒலித்து. உகளும்‌- துள்ளும்‌, 


180 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மாலயனுங்‌ காண்பரிய மால்சரியாய்‌ நிமிர்ச்தோன்‌ 
வன்னிமதி சென்னிமிசை வைத்தவன்மொய்த்தெழுந்த 
வேலைவிடம்‌ உண்டமணி கண்டன்விடை ஊரும்‌ 
விமலன்‌ உமை யவளோரடு மேவியகளர்‌ வினவில்‌ 
சோலைமலி குயில்கூவக்‌ கோலமயில்‌ ஆலச்‌ 
. சுரும்பொடுவண்டிசைமுரலப்‌ பசுங்கிளிசொல்‌ துதிக்கக்‌ 
காலையிலும்‌ மாலையிலும்‌ கடவுள்‌ அடி பணிந்து 
கசிந்தமனத்‌ தவர்பயிலுங்‌ கலயரல்லூர்‌ காணே. 8 


பொரும்பலம துடையசுரன்‌ தாரகனைப்‌ பொருது 
பொன்றுவித்தபொருளினை*முன்படைத்துகச்தபுனிதன்‌ 
, கரும்புவிலின்‌ மலர்வாளிக்‌ காமன்‌உடல்‌ வேவக்‌ 
கனல்விழித்த கண்ணுதலோன்‌ கரு தும்‌ஊர்‌ விசாவில்‌ 
இரும்புனல்வெண்‌ தரைபெருக ஏலம்‌இல வங்கம்‌ 
இருகரையும்‌ பொருதலைக்கும்‌ அரிசிலின்‌ தென்‌ கரைமேல்‌ 
கரும்புனைவெண்‌ முத்தரும்பிப்‌ பொன்மலர்ந்து பவளக்‌ 
கவின்காட்டுங்‌ கடிபொழில்சூழ்‌ கலயகல்லூர்‌ காணே. 
தண்கமலப்‌ பொய்கைபுடை சூழ்ந்தழகார்‌ தலத்தில்‌ 
தடங்கொள்பெருங்‌ கோயில்தனில்‌ தக்கவகை யாலே 
வண்கமலத்‌ தயன்முன்னாள்‌ வழிபாடு செய்ய 
மகிழ்ச்தருளி இருந்தபரன்‌ மருவியஊர்‌ வினவில்‌ 
வெண்கவரி கரும்பிலி வேங்கையொடு கோங்கின்‌ 
விரைமலரும்‌ விரவுபுனல்‌ அரிசிலின்தென்‌ கரைமேல்‌ 
கண்கமுஇன்‌ பூம்பாளை மதுவாசங்‌ கலந்த 


கமழ்தென்றல்‌ புகும்‌ தலவு கலயகல்லூர்‌ காணே, 10 


8. சுரும்பு, வண்டு-வெவ்வேறு வகை வண்டினம்‌, 

9. பொருள்‌ - பிள்ளை; இங்கே முருகன்‌. *  பொன்னினை ! 
என்றும்‌ பாடம்‌, கரும்புன்னை. முத்தென்றது அரும்பை; பொன்‌ 
என்றது பூர்தாதை; பவளம்‌ என்றது மலரின்‌ உட்பகுதியை, 


திருவாஞ்சியம்‌ 121 


தண்புனலும்‌ வெண்மதியும்‌ தாங்கயசெஞ்‌ சடையன்‌ 
தாமரையோன்‌ தலைகலனாக்‌ காமரமுன்‌ பாடி 

உண்பலிகொண்‌ டுழல்பரமன்‌ உறையும்ணா நிறைநீர்‌ 
ஒழுகுபுனல்‌ அரிசிலின்தென்‌ கலயகல்லூர்‌ அதனை 

ஈண்புடைய நன்சடையன்‌ இசைஞானி சிறுவன்‌ 
நாவலர்கோன்‌ ஆரூரன்‌ நரவின்கயச்‌ துரைசெய்‌ 

பண்பயிலும்‌ பத்தும்‌இவை பத்திசெய்து பாடர்‌ 
வல்லவர்கள்‌$ அல்லலொடு பாவம்‌இலர்‌ தாமே, 1] 

இிருச்சிற்றம்பலம்‌ 
, சுவாமி! அமிர்தகலாநாதர்‌; அம்பிகை! அமிர்தவல்லி, 


15. திருவாஞ்சியம்‌ -- பண்‌: பியந்தைக்‌ காந்தாரம்‌ 
திருச்‌சிற்றம்பலம்‌ 

பொருவ னார்புரி நூலர்‌ புணர்முலை உமையவ சோடு 
மருவ னார்மரு வார்பால்‌ வருவதும்‌ இல்லைகம்‌ அடிகள்‌ 
திருவ னார்பணிர்‌ தேத்தும்‌ தஇகழ்திரு வாஞ்சியத்‌ அறையும்‌ 
ஒருவ னார்‌ அடி யாரை ஊழ்வினை* நலியஓட்‌ டாரே. 1 
தொறுவில்‌ ஆனிள ஏறு அண்ணென இடி சூரல்‌ வெருவிச்‌ 
செறுவில்‌ வாளைகள்‌ ஓடச்‌ செங்கயல்‌ பங்கயத்‌ தொதுங்கக்‌ 
கறுவி லாமனத்‌ தார்கள்‌ காண்டகு வாஞ்சியத்‌ தடிகள்‌ 
மறுவி லாதவெண்‌ ணீறு பூசுதல்‌ மன்னுமொன்‌ றுடைத்தே. 


11. காமரம்‌-ஒரு பண்‌. சடையன்‌ இசைஞானி - சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளுடைய தந்தைதாயர்‌. 1 நித்தம்‌; $ “பாட 
- வல்லார்‌ ' என்றும்‌ பாடம்‌, 

1. பொருவனார்‌-தமக்கு உவமை தாமே ஆனவர்‌; உயர்௩ 
தாருக்கெல்லாம்‌ உவமையாக நி.ற்பவர்‌ எனலும்‌ ஆம்‌; பொரு - 
உவமை. * *உளவினை' என்றும்‌ பாடம்‌. 

2. தொறு-பசு மந்தை. செறு-வயல்‌. கறு-பகை, மன்னும்‌ 
ஓன்‌ று உடைத்தே-கிலைபெற்ற கருத்தொன்றை உடையது, 


122 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அத்தர்‌ மூவெயில்‌ எய்து ௬டுநுனைப்‌ பகழிய தொன்றால்‌ 
பார்த்த னார்திரள்‌ தோள்மேழ்‌ பன்னுனைப்‌ பகழிகள்‌ பாய்ச்சித்‌ 

தீர்த்த மாமலர்ப்‌ பொய்கைத்‌ இகழ்திரு வாஞ்சியத்‌ தடிகள்‌ 
சாத்து மாமணிக்‌ கச்சங்‌ கொருதலை பலதலை உடைத்தே, 3 


சள்ளை வெள்ளையங்‌ குருகு தானது வாம்‌எனக்‌ கருதி 
வள்ளை வெண்மலர்‌ அஞ்சி மறுகியொர்‌ வாளையின்‌ வாயில்‌ 
துள்ளு தெள்ளுநீர்ப்‌ பொய்கைத்‌ துறைமல்கு வாஞ்சியத்‌ தடிகள்‌ 
வெள்ளை நுண்பொடி.ப்‌ பூசம்‌ விகர்தம்‌ஒன்ரொழிகிலாதாமே. 
மைகொள்‌ கண்டர்‌எண்‌ தோளர்‌ மலைமக ஞடனுறை வாழ்க்கைக்‌ 
கொய்த கூவிள மாலை குலவிய சடைமுடிக்‌ குழகர்‌ 
கைதை நெய்தலங்‌ கழனி கமழ்புகழ்‌ வாஞ்சியத்‌ தடிகள்‌ 
பைதல்‌ வெண்பிறை யோடு பாம்புடன்‌ வைப்பது பரிசே. 5 


கரந்தை கூவிள மாலை கடிமலர்க்‌ கொன்றையுஞ்‌ சூடிப்‌ 
பரச்த பாரிடஞ்‌ சூழ வருவர்ஈம்‌ பரமர்தம்‌ பரிசால்‌ 

திரும்து மாடங்கள்‌ நீடு திகழ்திரு வாஞ்சியத்‌ துறையும்‌ 
மருந்த னார்‌அடி யாரை வல்வினை நலியஒட்‌ டாரே, 6 


அருவி பாய்தரு கழனி அலர்தரு குவளையங்‌ கண்ணார்‌ 
குருவி யாட்$கிளி சேப்பக்‌ குருகனம்‌ இரிதரு டெக்கில்‌ 


2. தூர்த்தர்‌ - இழிதகையோர்களுடைய. துனை - முனை, 
பகழி- அம்பு. பகைவரை அம்பு ஒன்றால்‌ எய்து, அன்புடையான்‌ 
பால்‌ பல அம்புகளை எய்தார்‌ என்றது ஒரு ஈயம்‌. 

4, சள்ளை- தனக்குத்‌ துன்பத்தைத்‌ தரும்‌. வள்ளையின்‌ 
வெண்மலரை வெண்குருகென்‌ று எண்ணி அஞ்ச, 

9. பைதல்‌-பசுமை; இங்கே இளமை. ஒன்றுக்கு ஒன்று 
பகைமையையுடைய பிறையையும்‌ பாம்பையும்‌ உடன்‌ வைப்பது 
நியாயமா? பரிசு - முறை. 6. பாரிடம்‌ - பூதம்‌. 

7. கழனியில்‌ அலர்தரு குவளை. குருவியும்‌ அழகிய கிளியும்‌ 
வந்து தங்க. 8 : பாய்‌ *; 1 : சேர்ப்பக்‌ ' என்றும்‌ பாடம்‌. இரிதரு- 
ஓடுகின்‌ ற. இருவர்‌-திருமாலும்‌ பிரமனும்‌, 


திருவாஞ்சியம்‌ 198 


பருவரால்குதிகொள்ளும்‌ பைம்பொழில்வாஞ்சியத்துறையும்‌ 
இருவ ராலறி யொண்ணா இறைவன தறைகழல்‌ சரணே. 7 


களங்கள்‌ ஆர்தரு கழனி அளிதரக்‌ களிதரு வண்டு 

உளங்க ளார்கலிப்‌ பாடல்‌ உம்பரில்‌ ஒலித்திடுங்‌ காட்சி 
குளங்க ளானிழற்‌ கீழ்கற்‌ குயில்பயில்‌ வாஞ்சியத்‌ தடிகள்‌ 
விளங்கு தாமரைப்‌ பாதம்‌ நினைப்பவர்‌ வினைகலி விலரே. 8 


வாழை யின்கனி தானும்‌ மதுவிம்மு வருக்கையின்‌ சுளையும்‌ 
கூழை வானரர்‌ தம்மிற்‌ கூறிது சிறிதெனக்‌ சூழறித்‌ 
தாழைவாழையம்‌ தண்டாற்‌ செருச்செய்து தருக்குவாஞ்‌ சியத்து 
ளேழை பாகனை அல்லால்‌ இறையெனக்‌ கருதுத லிலமே. 9 


செக்கெ லங்கலங்‌ கழனித்‌ இகழ்திரு வாஞ்யெத்‌ துறையும்‌ 
மின்ன லங்கலஞ்‌ சடைஎம்‌ இறைவன தறைகழல்‌ பரவும்‌ 
பொன்ன லங்கனல்‌ மாடப்‌ பொழிலணி காவலா சூரன்‌ 
பன்ன லங்கனல்‌ மாலை பாடுமின்‌ பத்தரு ளீரே. 10-11 
தருச்‌சிற்றம்பலம்‌ 
சுவாமி: வாஞ்சியநாதா; அம்பிகை: வாழவரந்த நாயகி, 


வடத்தை. 


8. களம்‌ - போரடிக்கும்‌ களம்‌, உம்பரில்‌ - மேலே, 

9, வருக்கை இன்‌ சுளை- பலாப்பழத்தின்‌ இனிய சுளை, 
கூறு இது சிறிது என - எனக்குத்‌ தந்த இக்கூறு சிறிது என்று. 
ஏழை - மங்கை. 

11. செந்நெல்‌ அங்கு அலங்கு கழனி; அலங்கு கழனி, அலங்‌ 
கழனி என நின்றது; அலங்குதல்‌-அசைதல்‌, மின்‌ அலங்கல்‌ ௮ம்‌ 
சடை-மின்னைப்‌ போன்ற மாலையை அணிந்த அழகிய சடை. 
பொன்‌ நலம்‌ கனல்‌ - திருமகளின்‌ அழகு ஒளி தருகின்ற. பன்னு 
அலங்கல்‌ ஈன்‌. மாலை-பாடியமாலை போன்ற நல்ல பாவின்வரிசை, 


124 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


16. திருநன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ - பண்‌: பஞ்சமம்‌ 
தருச்சிற்றம்பலம்‌ 
தண்ணியல்‌ வெம்மையினான்‌ தலையிற்கடை தோறும்பலி 
பண்ணியல்‌ மென்மொழியார்‌ இடக்‌*கொண்டுழல்‌ 
பண்டரங்கன்‌ 
புண்ணிய ஈான்மறையோர்‌ முறையால்‌ அடி போற்றிசைப்ப 
நண்ணிய நஈனனிலத் துப்‌ பெருங்கோயில்‌ நயம்தவனே. 1 


வலங்ளெர்‌ மாதவஞ்செய்‌ மலைமங்கையொர்‌ பங்கனெனாய்ச்‌ 
சலங்ளெர்‌ கங்கைதங்கச்‌ சடைஒன்‌ றிடை யேதரித்தான்‌ 
பலங்ளெர்‌ பைம்பொழில்தண்‌ பனிவெண்மதி யைத்தடவ 
ஈலங்கிளர்‌ நன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயச்தவனே. 9 


கச்சிய னின்கருப்பூர்‌ விருப்பன்கரு திக்கவொர்‌ 

உச்சியன்‌ பிச்சை உண்ணி உலகங்கள்‌ எல்‌ லாம்‌உடையான்‌ 
ரொச்சியம்‌ பச்சலையான்‌ துரை தீர்புன லால்தொழுவார்‌ 
நச்யெ ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயந்தவனே. 8 


1. தண்‌ இயல்‌ வெம்மையினான்‌ - தண்ணிய இயல்போடு 
சேர்ந்த வெம்மையை உடையவன்‌; முரண்‌ பாளெளனபோல்‌ 
தோன்றும்‌ இயல்புடையவன்‌ என்றபடி: இயல்பினால்‌ தண்‌ 
மையாக உள்ளவனேனும்‌ தோற்றத்தால்‌ வெம்மையாக உள்ள 
வன்‌ எனலும்‌ ஆம்‌. புற வெம்மையும்‌ அகத்தண்மையுமாகிய 
மறக்‌ கருணைக்கு இருப்பிடமானவன்‌ என்றபடி. கடைதோறும்‌ - 
வாயில்கோறும்‌. பலிகொண்டு உழல்‌, * இடம்‌” என்றும்‌ 
பாடம்‌. முறையால்‌-மரபின்‌ படி; ஆகம நூல்களால்‌ எனலுமாம்‌. 

2. பலம்‌-பழம்‌, 

8. கசிவார்‌-அன்‌ பினால்‌ உருது பவர்‌. கொச்சயொகய பச்சி 
லையாலும்‌ தெளிந்த புனலாலும்‌ பூசித்துத்‌ தொழுபவர்‌; நொச்சி, 
பஞ்ச வில்வங்களுள்‌ ஒன்று. 


திரு நனனிலத்துப்‌ பெருங்‌ே காயில்‌ 195 


பாடிய நான்மறையான்‌ படுபல்பிணக்‌ காடரங்கா 

ஆடிய மாநடத்தான்‌ அடிபோற்றிஎன்‌ றன்பினராய்ச்‌ 
சூடிய செங்கையினார்‌ பலந்தோத்திரம்‌ வாய்த்தசொல்லி 
நாடிய ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ நயந்தவனே. 4 


பிலஈதரு வாயினொடு பெரிதும்வலி மிக்குடைய 

சலந்தரன்‌ ஆகம்‌இரு பிளவாக்கிய சக்கரமுன்‌ 

நிலந்தரு மாமகள்கோன்‌ நெடுமாற்கருள்‌ செய்தபிரான்‌ 
நலர்தரு ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயச்தவனே. 5 


வெண்பொடி. மேனியினான்‌ கருநீல மணிமிடற்றான்‌ 
பெண்படி செஞ்சடையான்‌ பிரமன்சிரம்‌ பீடழித்தான்‌ 
பண்புடைகான்மறையோர்பயின்றேத்திப்பல்கால்‌வணங்கும்‌ 
நண்புடை நன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயர்தவனே. 6 


தொடைமலி கொன்றை அன்‌ அஞ்‌ சடையன்சுடர்‌ வெண்‌ 
மழுவாட்‌ 
படைமலி கையன்மெய்யிற்‌ பகட்டீருரிப்‌ போர்வையினான்‌ 
மடைமலி வண்‌॥ கமலம்‌ மலாமேல்மட வன்னம்மன்னி 
நடைமலி ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயர் தவனே, 7 


குளிர்தரு இங்கள்கங்கை குரவோடரச்‌ கூவிளமும்‌ 
மிளிர்தரு புன்சடைமே லுடையான்விடை யான்விரைசேர்‌ 


4,  ரூடிய-தலைமேற்‌ குவித்த, | பலர்‌' என்றும்‌ பாடம்‌, 

5, பிலந்தரு வாய்‌- குகையைப்போன்‌ ற ஆழமான வாய்‌. 
சலந்தரனை அறுத்த சக்கரத்தைத்‌ திருமாலுக்கு அருளியவன்‌. 
கிலமகளுக்கும்‌ மாமகளுக்கும்‌ கோன்‌, 

6. பெண்படி-கங்கை தங்கிய. 

7, பகட்டு ஈர்‌ உரிப்‌ போர்வையினான்‌-யானையின து ஈரமான 
தோலைப்‌ போர்வையாக உடையவன்‌. 9 *வெண்‌' என்றும்‌ 
பாடம்‌, 


126 சுற்தரர்‌ தேவாரம்‌ 


தளிர்தரு கோங்குவேங்கை தடமாதவி சண்பகமும்‌ 
நளிர்சரு ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயர்தவனே, 8 


கமர்பயில்‌ வெஞ்சுரத்துக்‌ கடுங்கேழற்பின்‌ கானவனாய்‌ 
அமர்பயில்‌ வெய்‌ திஅருச்‌ சுன னுக்கருள்‌ செய்தபிரான்‌ 
தமர்பயில்‌ தண்விழவில்‌ தகூசைவர்‌ தவத்தின்‌ மிக்க 
நமர்பயில்‌ ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ நயந்தவனே, 9 


கருவரை போல்‌ அரக்கன்‌ கயிலைம்மலைக்‌ ஒழ்க்கதற 
ஒருவிர லால்‌ அடர் த்தின்‌ னருள்செய்த உமாபதிதான்‌ 
இரைபொரு பொன்னிஈன்னீர்த்‌ துறைவன்‌ திகழ்‌ செம்பியர்‌ 
நரபதி ஈன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ நயந்தவனே. [கோன்‌ 
கோடுயர்‌ வெங்களிற்றுத்‌ இகழ்கோச்செங்க ணான்செய்கோ 
நாடிய நன்னிலத்துப்‌ பெருங்கோயில்‌ ஈயக்தவனைச்‌ [யில்‌ 
சேடியல்‌ சிங்கிதத்தை சடையன்திரு வாரூரன்‌ 
பாடிய பத்தும்வல்லார்‌ புகுவார்பர லோகத்துள்ளே, 11 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: பிரகேசுவரா்‌ 


அம்பிகை: பிரகேசுவரி 


8. அர-பாம்பு. ஈளிர்தரு-குளிர்ச்சியைத்‌ தருகின்‌ ற. 


9. கமர்‌ - வெடிப்பு, கேழல்‌ - பன்றி. கானவனாய்‌ - 
வேடுவனாகி. 
10. பொன்னி-காவிரி, செம்பியர்‌ கோன்‌ - கோச்செங்கட்‌ 
சோழன்‌. 
11. சேடு-பெருமை, சிங்‌ - சிங்கடியார்‌. 


திருப்பனையூர்‌ 197 


17. திருப்பனையூர்‌ _ பண்‌: சீகாமரம்‌ 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 
மாடமாளிகை கோபுரத்தொடு மண்டபம்வள ரூம்வளர்‌ 
பாடல்‌ வண்டறையும்‌ பழனத்‌ இருப்பனையூத்‌ [பொழில்‌ 
தோடுபெய்தொரு கா நினிற்குழை தூங்கத்தொண்டர்கள்‌ 
ராடு மாறுவல்லார்‌ அவரே அழகியரே. [துள்ளிப்பாடசின்‌: 


நாறுசெங்கழு நீர்மலர்நல்ல மல்லிகை சண்பகத்தொடு 
சேறுசெய்‌ கழனிப்‌ பழனத்‌ திருப்பனையூர்‌ 

நீறுபூசிகெய்‌ யாடி. தன்னை நினைப்பவர்தம்‌ மனத்தன்‌.ஐூகின்‌ 
௫௮ சூடவல்லார்‌ அவரே அழகியரே, 9 


செங்கண்மேதிகள்‌ சேடெறிர்‌ துதடம்படி தலிற்சேலின த்‌ 

பைங்கண்‌ வாளைகள்பாய்‌ பழனத்‌ திருப்பனையூர்த்‌ [தொடு 
திங்கள்சூடிய செல்வனார டியா தம்மேல்வினை தீர்ப்பரா ப்விடி. 
லங்கிரும்‌ துறைவார்‌ அவரே அழயெரே. 3 


வாளைபாய மலங்கிளங்கயல்‌ வரிவரால்‌உ௧ ளுங்கழனியுள்‌ 
பாளைஓண்‌ கழுகம புடைசூழ்‌ திருப்பனையூர்த்‌ 
தோளுமாகமுச்‌ தோன்றகஈட்டமிட்‌ டாடுவாரடி.த்‌ தொண்‌ 
ஆளு மாறுவல்லார்‌ அவரே அழகியரே. [டர்தங்களை 


கொங்கை யார்பலருங்குடைச்‌ தாடகீர்க்குவளை மலர்தூப்‌ 
பங்கயம்‌ மலரும்‌ பழனத்‌ திருப்பனையூர்‌ 
மங்கைபாகமும்‌ மாலொர்பாகமுச்‌ தாமுடையவர்‌ மான்‌ 


டங்கைத்‌ தீஉகப்பார்‌ அவரே அழயெரே, [மழுவினோ 


1. பழனம்‌ - வயல்‌. 
9. சேடு- சேறு. தடம்‌- குளம்‌. 
4, மலங்கு - ஒருவகை மீன்‌, உகளும்‌ - துள்ளும்‌. 


128 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


காவிரிபுடை சூழ்சோணாட்டவர்‌ தாம்பரவிய கருணேயங்‌ 


பாவிரி புலவர்‌ பயிலும்‌ திருப்பனையூர்‌ [கடலப்‌ 
மாவிரிமட சோக்‌ அஞ்ச மதகரிஉரி போர்த்துகந்தவர்‌ 
ஆவில்ஐர்‌ துகப்பார்‌ அவரே அழகியரே, ்‌ 6 


மரங்கள்மேல்மயி லாலமண்டப மாடமாளிகை கோபுரத்தின்‌ 
இரங்கல்வன்‌ முகவன்‌ புகப்பாய்‌ இருப்பனையூர்த்‌ [மேல்‌ 
அரங்கன்வாய்பிளர்‌ தானுக்‌தமலாத்‌ தோன்றலுமறி 
றரங்கில்‌ ஆடவல்லா ர வரே அழகியரே, [யாமற்றோன்‌ றிநின்‌ 
மண்ணெலாம்முழ வம்மதிர்தர மாடமாளிகை கோபுரத்தின்‌ 
பண்ணி யாழ்முரலும்‌ பழனத்‌ திருப்பனையூர்‌ [மேல்‌ 
வெண்ணிலாச்சடை மேவியவிண்‌ ணவரொடுமண்‌ ணவர்தொழ 
அண்ணல்‌ ஆகிரின்றார்‌ அவரே அழூயெரே. 8 
கூரக்னெங்குதி கொள்ளத்தேனுகக்‌ குண்டுதண்வயற்‌ 
கெண்டையாய்தரப்‌ 
பரக்குந்‌ றது பழனத்‌ திருப்பனையூர்‌ 
இரக்கமில்லவர்‌ ஐந்தொடைந்தலை தோளிருபது தாள்கெரிதர 
அரக்கனை அடர்த்தார்‌ அவரே அழதஇியரே. 0 
வஞ்சி நுண்ணிடை மங்கைபங்கினர்‌ மாதவர்வள ரும்வளர்‌ 
பஞ்சின்‌ மெல்லடியார்‌ பயிலும்‌ திருப்பனையூர்‌ [பொழில்‌ 
வஞ்சியும்வளர்‌ காவலுரன்‌ வனப்பகையவ ளப்பன்‌ வன்‌ 
செஞ்சொற்‌ கேட்டுகப்பார்‌ அவரே அழயெரே. [றொண்டன்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: செளந்தரநாதர்‌; அம்பிகை: பெரியநாய, 


6. மா வீரி - மாவடுவின்‌ தன்மை விரிந்த. 

7. 'இரங்கல்‌-சுருங்கிய தோலையுடைய, வன்முகவன்‌ - 
குரங்கு. துரங்கன்‌ - குதிரையாக கின்ற கேசி என்னும்‌ அசுரன்‌. 
வாய்பிளந்தான்‌ - இருமால்‌. 

9. உகக்குண்டு - உகக்க உண்டு, 


திருப்புகலூர்‌ 129 


வரலாறு; திருப்புகலூரைத்‌ தரீசித்‌ துக்கொண்டு செல்லும்‌ 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌, திருப்பனையூரை நோக்கி வருகையில்‌ 
ஊர்ப்புறத்தே இறைவர்‌ இருநடனக்காட்சியை அருளத்‌ தரிசித்து 
இறைஞ்சி இப்பதிகத்தைப்‌ பாடினார்‌, (பெரிய புராணம்‌, ஏயர்‌ 
கோன்‌, 02-9.) 


18. திருப்புகலூர்‌ - பண்‌: கொல்லி 
திருச்சிற்றம்பலம்‌ 
தம்மை யேபுகழ்ர்‌ இச்சை பேனும்‌ 
சராவி னுதொண்டா்‌ தருகிலாப்‌ 
பொய்ம்மை யாளரைப்‌ பாடா தேயெர்தை 
புகலூர்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 
இம்மை யேதரும்‌ சோறுங்‌ கூறையும்‌ 
ஏத்த லாம்‌இடர்‌ கெடலுமாம்‌ 
அம்மை யேசிவ லோகம்‌ ஆள்வதற்‌ 
கியாதும்‌ ஐயுற வில்லையே. 1 
மிடுக்கி லாதானை வீம னேவிறல்‌ 
விசய னேவில்லுக்‌ இவனென்று 
கொடுக்கி லாதானைப்‌ பாரி யேயென்று 
கூறி னுங்கொடுப்‌ பார இலை 
பொடிக்கொள்‌ மேனியெம்‌ புண்ணி யன்புக 
அரைப்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 
அடுக்கு மேல்‌ அமர்‌ உலகம்‌ ஆள்வதற்‌ 
இயாது மையுற வில்லையே. 2 


1. இச்சை பேசினும்‌ - அவர்‌ விருப்பத்தை உணர்ந்து 
அதற்கேற்ப இச்சகம்‌ பேசினாலும்‌. அம்மையே - மறுமையில்‌, 

2 மிடுக்கு-வலிமை, விசயன்‌-அருச்சுனன்‌, பாரி-கடை 
யெழு வள்ளல்களில்‌ ஒருவன்‌, 


180 சுந்தரர்‌ தேவர்ரம்‌ 


காணி யேற்பெரி துடைய னேகற்று 
நல்லனே சுற்றம்‌ நற்களை 
பேணி யேவிருக்‌ தோம்பு மேயென்று 
பே? னுங்கொடுப்‌ பார்‌ இலை 
பூணி பூண்டுழப்‌ புட்சி லம்புந்தண்‌ 
புகலூர்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 
ஆணியாய்‌ அமா உலகம்‌ ஆள்வதற்‌ 
இயொது மையுற வில்லையே. ட] 


நரைகள்‌ போரந்துமெய்‌ தளர்ந்து மூத்துடல்‌ 
நடுங்கி நிற்கும்‌இக்‌ கிழவனை 
வரைகள்‌ போல்திரள்‌ தோள னேயென்று 
வாழ்த்தி னுங்கொடுப்‌ பார்‌இலை 
புரைவெள்‌ ளேறுடைப்‌ புண்ணி யன்புக 
இரைப்‌ பாடுமின்‌ புலவிர்காள்‌ 
அரைய னாப்‌௮மர்‌ உலக மாள்வதற்‌ 
இயாது மையுற வில்லையே, 4 


வஞ்ச நெஞ்சனை மாச ழக்களைப்‌ 

பாவி யைவழக்‌ கில்லியைப்‌ 
பஞ்ச துட்டனைச்‌ சாது வேயென்று 

பாடி. னுங்கொடுப்‌ பார்‌ இலை 
பொன்செய்‌ செஞ்சடைப்‌ புண்ணி யன்புக 

அரைப்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 
நெஞ்சில்‌ கோயறுத்‌ அஞ்சு போவதம்‌ 

கியாது மையுற வில்லையே. 5 
8. பூணி-மாடு, ஆணீ-உரையாணியைப்‌ போன்ற சிறப்பு. 
ச்‌, புரை-உயர்வு. 


5. சழக்கன்‌ -குற்றமுள்ளவன்‌. பஞ்ச துட்டன்‌-ஐம்பெரும்‌ 
பாவங்களைச்‌ செய்யும்‌ கொடியவன்‌. 


திருப்புகலூர்‌ 181 


நலமஇ லாதானை நல்ல னேயென்று 
நரைத்த மாந்தரை இளையனே 
குலம்‌இ லாதானைக்‌ குலவ னேயென்று 
கூறி னுங்கொடுப்‌ பார்‌ இலை 
புலமெ லாம்வெறி கமழும்‌ பூம்புக 
அரைப்‌ பாடுமின்‌ புலவிர்கள்‌ 
அலம ராதமர்‌* உலகம்‌ ஆள்வதற்‌ 
கியாது மையுற வில்லையே, 6 


ரோய னைத்தடர்‌ தோள னேயென்று 
கொய்ய மாந்தரை விழுமிய 
தாயன்‌ ரோபுல வோர்க்கெ லாமென்று 
சாற்றி னுங்கொடுப்‌ பார்‌இலை 
போயு ழன்றுகண்‌ குழியா தேயெர்தை 
புசலூர்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 
ஆயம்‌ இன்றிப்போய்‌ அண்டம்‌ ஆள்வதற்‌ 
இயாது மையுற வில்லையே. ரீ 


என்வி முக்திடம பார்க்கும்‌ ஆலும்‌ 
ஈக்கும்‌ ஈகிலன்‌ ஆகிலும்‌ 
வள்ள லேயெங்கள்‌ மைந்த னேயென று 


வாழ்த்தி னுங்கொடுப்‌ பார இலை 


6. புலம்‌-வயல்‌, வெறி-நறுமணம்‌, * அலம்‌ வராதமர்‌ £ 
என்றும்‌ பாடம்‌, 

7. நொய்ய மாந்தரை - குணத்தினால்‌ இழிந்த மக்களை, 
ஆயம்‌-சுங்கம்‌; இங்கே தடையைக்‌ குறிப்பித்தது, 

8. எள்ளளவு பொருள்‌ கையிலிருந்து விழுந்தாலும்‌, 
எங்கே விழுந்ததென்று ஆராயும்‌ லோபியைக்‌ குறித்தபடி. 
1 “தடம்‌” என்றும்‌ பாடம்‌. மைந்தன்‌-வீரமுடையவன்‌, 
அள்ளல்‌-சேறு. $ அல்லல்‌ ' என்றும்‌ பாடம்‌. 


132 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


புள்ளெ லாஞ்சென்று சேரும்‌ பூம்புக 
ரைப்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 

அள்ள ற்‌$ பட்டமுர்‌ தாது போவதற்‌ 
கியாது மையுற வில்லையே. 

கற்றி லாதானைக்‌ கற்று ஈல்லனே 
காம தேவனை ஓக்குமே 


' முற்றி லாதானை முற்ற னேயென்று 


மொழியி னுங்கொடுப்‌ பார்‌ இலை 
பொத்தில்‌ ஆந்தைகள்‌ பாட்ட ருப்புக 
அரைப்‌ பாடுமின்‌ புலவிர்காள்‌ 
அத்த னாப்‌௮மர்‌ உலகம்‌ ஆள்வதற்‌ 
கியாது மையுற வில்லையே, 
தைய லாருக்கோர்‌ காம னேயென்றும்‌ 
சால நல்வழக்‌ குடையனேர்‌ 
கையு லாவிய வேல னேயென்று 
கழறி னுங்கொடுப்‌ பார்‌இலை 
பொய்கை ஆவியின்‌* மேதி பாய்புக 
அரைப்‌ பாடுமின்‌ புலவீர்காள்‌ 
ஐய னாய்‌ அமர்‌ உலகம்‌ ஆள்வதற்‌ 
கியாது மையுற வில்லையே. 
செறுவி னிற்செழுங்‌ கமலம்‌ ஒங்குதென்‌ 
புக்லூர்‌ மேவிய செல்வனை 
நறவம்‌ பூம்பொழில்‌ நாவ லூரன்‌ 
வனப்பகை யப்பன்‌ சடையன்றன்‌ 


10 


9. ்‌ முற்றிலாதான்‌-எதிலும்‌ மூடிவுபோக முயற்சி செய்‌ 
யாதவன்‌; முற்றும்‌ இல்லாதவன்‌, முற்றன்‌-பூசணமாக உடை 
யவன்‌, பொத்தில்‌-மரப்பொந் துகளில்‌, 
த 10, * : காமனே சால நலவ ழ்குடை யையனே'; * : வாவி 
யின்‌; 4 ஐய னாரமர்‌' என்றும்‌ பாடம்‌. 


திருகாகைக்காரோணம்‌ 133 


சிறுவன்‌ வன்றோண்டன்‌ ஊரன்‌ பாடிய 
பாடல்‌ பத்திவை வல்லவர்‌ 
அறவ னார்‌அடி சேன்று சேர்வதற்‌ 
கியாது மையுற வில்லையே. 11 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: அக்கினீசுவரர்‌ 
அம்பிகை: கருந்தார்க்குழலம்மை 
வரலாறு: பங்குனி உத்தரத்‌ திருநாளில்‌ பரவையார்‌ 
செய்யும்‌ தான தருமங்களுக்குப்‌ பொருள்‌ வேண்டி, யிருக்‌ 
தமையால்‌, ஆளுடைய ஈம்பிகள்‌ திருப்புக லூருக்குச்‌ சென்று 
இறைவரைத்‌ தரிசித்துக்‌ கோயிலின்‌ முற்றத்தில்‌ அங்கிருந்த 
செங்கற்களையே தலையணையாக வைத்துத்‌ துயின்றார்‌; அயி 
லெழுக்து பார்க்கத்‌ தலைக்கு உயரமாக இருந்த செங்கற்கள்‌ 
பொன்னாக யிருக்கக்‌ கண்டு, இறைவர்‌ திருவருளை கினைந்து 
வியந்து இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரியபுராணம்‌, ஏயர்‌ 
கோன்‌, 46-58] 


19. திருநாகைக்காரோணம்‌ 


பண்‌: கொல்லிக்கெளவாணம்‌ 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 


பத்தூர்புக்‌ கர்‌ துண்டு பலபதிகம்‌ பாடிப்‌ 
பாவையரைக்‌ இறிபேசிப்‌ படிறாடித்‌ இரிவீர்‌ 
செத்தார்தம்‌ எலும்பணிக்லு சேவேறித்‌ திரிவீர்‌ 
செல்வத்தை மறைத்துவைத்திர்‌ எனக்கொருகா ளிரங்ஒர்‌ 


11. செறு-வயல்‌, 


184 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முத்தாரம்‌ இலங்கிமிளிர்‌ மணிவயிரக்‌ கோவை 
அவைபூணத்‌ தந்தருளி மேய்க்கினிதா நாறுங்‌ 
கத்தூரி கமழ்சாந்து பணித்தருள வேண்டும்‌ 
... தடல்நாகைக்‌ காரோணம்‌ மேவியிருந்‌ தீரே. 1 
வேம்பினெொடு இங்கரும்பு விரவிஎனைத்‌ தீற்றி ட 
விருத்திசான்‌ உமைவேண்டத்‌ துருத்திபுக்கங்‌ இருந்தீர்‌ 
பாம்பினொடு படர்சடைகள்‌ அவைகாட்டி வெருட்டி.ப்‌ 
பகட்டநான்‌ ஓட்டுவனோ பலகாலும்‌* உழன்றேன்‌ 
சேம்பினொடு செங்கழுநீர்‌ தண்டுடங்கில்‌ இகழும்‌ 
திருவாரூர்‌ புக்‌இருந்த வண்ணர்‌ நீரே 
காம்பினோடு நேத்திரங்கள்‌ பணித்தருள வேண்டும்‌ 
கடல்நாகைக்‌ காரோணம்‌ மேலியிருக்‌ தீரே, 2 
பூண்பதோர்‌ இள ஆமை பொருவிடையொன்‌ றேறிப்‌ 
பொல்லாத வேடக்கொண் டெல்லாரும்‌ காணப்‌ 
பாண்பேசிப்‌ படுதலையிற்‌ பலிகொள்கை தவிரீர்‌ 
பாம்பினொடு படர்சடைமேல்‌ மதிவைத்த பண்மீர்‌ 
விண்பேசி மடவார்கை வெள்வளைகள்‌ கொண்டால்‌ 
.. வெற்பரையன்‌ மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர்‌ 
காண்பினிய மணிமாடம்‌ நிறைந்தநெடு வி திக்‌ 
கடல்காகைக்‌ காரோணம்‌ மேவியிருர்‌ தீரே, ட்‌] 
விட்டதோர்‌ சடைதாழ விணைவிடங்‌ காக 
விஇவிடை ஏறுவர்‌ விண்‌ அடிமைர்‌ உகந்£ர்‌ 
அட்டரா யினபேய்கள்‌ சூழரடம்‌ ஆடிச்‌ 
சந்தரராய்த்‌ அமதியஞ்‌ சூடுவது சுவண்டே 
1. இறி பேசி 


பொய்யான வார்த்தை 


பரியாசப்‌ பேச்சுக்கள்‌ பேசி, படிறு ஆடி - 

களைச்‌ சொல்லி, சே - இடபம்‌, 

2. திற்றி-இின்னச்‌ செய்து. $ தீர்த்தர்‌ ' என்றும்‌ பாடம்‌, 

ருத்தி - மானியம்‌, * : பல காலம்‌' என்‌ றும்‌ பாடம்‌, 
3. பாண்‌ பே9 - பகடி பேட, 


திருநாகைக்காரோணம்‌ 135 


வட்டவார்‌ குழல்மடவார்‌ தம்மைமயல்‌ செய்தல்‌ 
மாதவமோ மாதிமையோ வாட்டம்‌எலாச்‌ தீரக்‌ 

கட்டியெமக்‌ வேதுதான்‌ எப்போது சொல்லீர்‌ 
கடல்நாகைக்‌ காரோணம்‌ மேயியிருச்‌ தீரே. 4 


மிண்டாடித்‌ இரிதச்து வெறுப்பனவே செய்து 
வினைக்கேடு பலபே? வேண்டியவா தஇிரிவீர்‌ 
தொண்டாடித்‌ திரிவேனைத்‌ தொழும்புதலைக்‌ கேற்றும்‌ 
சுந்தரனே கந்தமுதல்‌ ஆடைஆ பரணம்‌ 
பண்டாரத்‌ தேயேனக்குப்‌ பணித்தருள வேண்டும்‌ 
பண்டுதான்‌ பிரமாணம்‌ ஒன்றுண்டே தம்மைக்‌ 
கண்டார்க்குங்‌ காண்பரிதாய்க்‌ கனலாகி நிமிர்க்தீர்‌ 
கடல்நாகைக்‌ காரோணம்‌ மேயியிருக்‌ தீரே, 5 


இலவவிதழ்‌ வாய்உமையோ டெருதேறிப்‌ பூதம்‌ 
இசைபாட இடுபிச்சைக்‌ கெச்சுச்சம்‌ போது 
பலவகம்புக்‌ குழிதர்வீர்‌ பட்டோடு சாந்தம்‌ 
பணித்தருளா இருக்கின்ற பரிசென்ன படிறோ 
உலவுதிரைக்‌ கடல்கஞ்சை அன்றமரர்‌ வேண்ட 
உண்டருளிச்‌ செய்ததுமக்‌ இருக்கொண்ணா திடவே 
கலவமயில்‌ இயலவர்கள்‌ நடமாடுஞ்‌ செல்வக்‌ 
கடல்நாகைக்‌ காரோணம்‌ மேவியிருக்‌ தீரே. 6 


4. * விண்‌ அடிமை' என்றும்‌ பாடம்‌. சுவண்டு - கபடம்‌, 
மாதிமை-அழகு. கட்டி - பொற்கட்டி; வேண்டிய பொருளை 
யெல்லாம்‌ சேர்த்துக்‌ கட்டியெனலுமாம்‌. 

5. மிண்டாடி - மிடுக்கான காரியங்களைச்‌ செய்து. பண்‌ 
டாரத்தே - திருக்கோயிற்‌ கருவூலத்‌ திலிருந்து. 

6. எச்சு உச்சம்போது - குரியன்‌ மிக்கு கிற்கும்‌ உச்சி 
வேளையில்‌. உழிதர்வீர்‌ - திரிபவரே. படிறோ - வஞ்சகமோ? 


196 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தூசுடைய அகலல்குல்‌ தாமொழியாள்‌ ஊடல்‌ 
தொலையாத காலத்தோர்‌ சொற்பாடாய்‌ வந்து 
தேசுடைய இலங்கையர்கோன்‌ வரைஎடுக்க அடர்த்துத்‌ 
இப்பிய£ தம்பாடத்‌ தேரொடுவாள்‌ கொடுத்தீர்‌ 
நேசமுடை அடியவர்கள்‌ வருந்தாமை அருந்த 
நிறைமறையோர்‌ உறைவீழி மிழலைதனில்‌ நித்தல்‌' 
காசருளிச்‌ செய்தீர்‌ இன்‌ றெனக்கருள வேண்டும்‌ 
கடல்காகைக்‌ காரோணம்‌ மேவியிரும்‌ தீரே. 7 


மாற்றமேல்‌ ஒன்அரையிர்‌ வாளாமீர்‌ இருந்தீர்‌ 

வாழ்விப்பன்‌ எனஆண்டீர்‌ வழியடி யேன்‌ உமக்கு 
ஆற்றவேற்‌ றிருவுடையீர்‌ சல்கூர்க்‌இர்‌ அல்லீர்‌ 

அணியாரர்‌ புகப்பேய்த அருநிதியம்‌! அதனில்‌ 
தோற்றமிகு மூக்கூற்றில்‌ ஒருகூறு வேண்டும்‌ 

தாரீரேல்‌ ஒருபொழுதும்‌ அடியெடுக்கல்‌ ஒட்டேன்‌ 
காற்றனைய கடும்டூரிமா ஏறுவது வேண்டும்‌ 

கடல்காகைம்‌ காரோணம்‌ மேவியிருக்‌ ஒரே, 8 


மண்ணுலகும்‌ விண்ணுலகும்‌ உம்மதே ஆட்சி 
மலையரையன்‌ பொற்பாவை சிறுவனையும்‌ தேறேன்‌ 

எண்ணிலிஉண்‌ * பெருவயிறன்‌ கணப இஒன்‌ றறியான்‌ 
எம்பெருமான்‌ இதுதகவோ இயம்பிர்யருள்‌ செய்மீர்‌ 


7. சொற்பாடாய்‌ வந்து -சொல்லி வைத்ததுபோல வந்து, 
அடியவர்கள்‌ - ஞானசம்பந்தருடனும்‌ அப்பருடனும்‌ வந்த வெ 
னடியார்கள்‌. நித்தல்‌ - தினந்தோறும்‌, 

8. மரற்றம்‌-விடை, ஆற்ற ஏல்‌ திருவுடையீர்‌-மிகுஇயாகப்‌ 
பெற்ற செல்வத்தை உடையீர்‌. 1 அருநெதியம்‌' என்றும்‌ பாடம்‌, 

9. *உன்‌?; 1 விரும்பி என்றும்‌ பாடம்‌, 


திருகநாகைக்காரோணம்‌ 


திண்ணெனனன்‌ உடல்விருத்தி தாரீரே ஆகில்‌ 
திருமேனி வருந்தவே வளைக்னெறேன்‌ காளைக்‌ 


187 


கண்ணறையன்‌ கொடும்பாடன்‌ என்றுரைக்க வேண்டா 


கடல்நாகைக்‌ காரோணம்‌ மேயியிருக்‌ தீரே, 


மறிஏறு கரதலத்திர்‌ மாஇமையேல்‌ உடையீர்‌ 
மாநகிதியர்‌$ தருவனென்று வல்லீராய்‌ ஆண்டீர்‌ 
கிறிபேடிக்‌ 8ழ்வேளூர்‌ புக்கிருக்‌ 8ர்‌ அடிகேள்‌ 
கிறியும்மாற்‌ படுவேனோ தஇருவாணை உண்டேல்‌ 
பொறிவிரவு நற்புகர்கோள்‌ போற்சுரிகை மேலோர்‌ 
பொற்பூவும்‌ பட்டிகையும்‌ புரிந்தருள வேண்டும்‌ 
கறிவிரவு நேய்சோறு முப்போதும்‌ வேண்டும்‌ 
கடல்நாகைக்‌ காரோணம்‌ மேவியிருந்‌ தீரே, 

- பண்மயத்த மொழிப்பரவை சங்கிலிக்கும்‌ எனக்கும்‌ 
பற்றாய பேருமானே மற்றாரை உடையேன்‌ 
உண்மயத்த* உமக்கடியேன்‌ குறைதர்க்க வேண்டும்‌ 

ஒளிமுத்தம்‌ பூணாரம்‌ ஒண்பட்டும்‌ பூவும்‌ 
கண்மயத்த கத்தூரி கமழ்சாக்‌ தும்‌ வேண்டும்‌ 
கடல்காகைக்‌ காரோணம்‌ மேவியிருர்‌ தீரென்‌ 
றண்மயத்தால்‌ அணிநாவ லாரூரன்‌ சொன்ன 
அருந்தமிழ்க ளிவைவல்லா ரமருலகாள்‌ பவரே, 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 
சுவாமி! காயாரோகணேசுவரா்‌ 
அம்பிகை: நீலாயதாட்சியம்மை 


9. உடல்‌ விருத்தி- பொன்னாகிய சம்மானத்தை. 


9 


10 


11 


கண்‌ 


ணறையன்‌ - தயையற்றவன்‌. கொடும்பாடன்‌ - கொடியவன்‌, 
10. மறி- மான்‌, மாதிமை - அழகு, $ “ மாநெதியம்‌ ' என்‌ 
றும்‌ பாடம்‌. சுரிகை - பிரம்பு. பட்டிகை - திருமார்பில்‌ குறுக்‌ 


கே யிவெது. 
11. * உண்மையத்த' என்றும்‌ பாடம்‌. 


188 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ திருநாகைக்‌ காரோ 
ணம்‌ சென்று இப்பதிகம்‌ பாடி மணிப்பூணும்‌ நவமணிகளும்‌ 
ஆடை, சாந்தம்‌, குதிரை, சுரிகை முதலியனவும்‌ பெற்றார்‌. 
(பெரியபுராணம்‌, சேரமான்‌ பெருமாள்‌, 08) 


20, திருவாரூர்‌ - பண்‌: இந்தளம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 

இறைகளோ டிசைந்த இன்பம்‌ இன்பத்தோ டிசைந்த வாழ்வு 
பறைகிழித்தனையபோர்வைர்பற்றியான்‌ $ரோக்கனேற்குத்‌ 
திறைகொணர்ம்‌ தீண்டித்‌ தேவா செம்பொ னும்‌ மணியும்‌ தாவி 
அறைகழல்‌ இறைஞ்சும்‌ ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே.1 
ஊன்மிசை உதிரக்‌ குப்பை ஒருபொருள்‌ இலாத மாயம்‌ 
மான்மறித்‌ தனைய கோக்கிர்‌ மடரந்தைமார்‌ மதிக்கும்‌ இர்தா[ 
மானுடப்‌ பிறவி வாழ்வு வாழ்வதோர்‌ வாழ்வு வேண்டேன்‌ 
ஆனல்வெள்‌ ளேற்ற ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே. 2 
அறுபதும்‌ பத்தும்‌ எட்டும்‌ ஆறினோ டஞ்சு நான்கும்‌ 
அறுபறித்‌ தளைய நோக்கிச்‌ சொல்லிற்றொன்றாகச்சொல்லார்‌ 
நறுமலர்ப்‌ பூவும்‌ நீரும்‌ நாடொறும்‌ வணங்கு வார்க்கு* 


அறிவினைக்‌ கொடுக்கும்‌ ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே.3 


1. இறைகளோடு இசைந்த இன்பம்‌ - சிவபெருமானோடு 
ஒன்‌. றிய பேரின்பம்‌, பறை இழித்தனைய போர்வை - பறை 
கழிந்தால்‌ அதன்‌ தோல்‌ பயன்படாதவாறு போல இறந்து 
பட்டால்‌ பயன்படாத உடம்பு, ர்‌  பார்வை'; 8 : பத்தியால்‌ ' 
என்றும்‌ பாடம்‌. 

2, ஆன்‌ கல்‌ வேள்ளேற்ற - நல்ல வெள்ளையான ஆனேற்‌ 
றையுடைய, 1 நோக்கம்‌; ஏ செல்வ ' என்றும்‌ பாடம்‌. 

8. அறுபதும்‌ பத்தும்‌ எட்டும்‌ ஆறினோடு அஞ்ச நான்கும்‌- 
தொண்ணூற்றாறு தத்துவமும்‌; எட்டும்‌ - எட்டுவதற்குரிய. 

*வாருக்கு' என்றும்‌ பாடம்‌, 


திருவாரூர்‌ 139 


சோல்லிடில்‌ எல்லை இல்லை சுவையிலாப்‌ பேதை வாழ்வு 
நல்லதோர்‌ கூரை புக்கு ஈலமிக அறிர்தே னல்லேன்‌ 
மல்லிகை மாடம்‌ நீடு மருங்கொடு நெருக்க எங்கும்‌ 
அல்லிவண்‌ டியங்கும்‌ ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே. 4 


நரம்பினோ டெலும்பு கட்டி ஈசையினோடிசைவொன்றில்லாக்‌ 
குரம்பைவாய்க்‌ குடியி ௬க்து குலத்தினால்‌ வாழ மாட்டேன்‌ 
விரும்பிய கமழும்‌ புன்னை மாதவித்‌ தொகுதி என்றும்‌ 

அரும்புவாய்‌ மலரும்‌ ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே. 5 


மணம்‌என மகிழ்வர்‌ முன்னே மக்கள்தாய்‌ தந்‌ைத சுற்றம்‌ 
பிணம்‌எனச்‌ சுடூவர்‌ பேர்த்தே பிறவியைவேண்டேன்கரயேன்‌ 
பணையிடைச்சோலைதோறும்‌ பைம்பொழில்விளாகத்தெங்க 
எணைவினைக்‌ கொடுக்கும்‌ ஆரூ ரப்பனே அஞ்சி னேனே, 6 


தாழ்வெனுர்‌ தன்மை விட்டுத்‌ தனத்தையேமனத்தில்வைத்து 
வாழ்வதே கருதித்‌ தொண்டர்‌ மறுமைக்கொன்‌ தீய கல்லார்‌ 
ஆம்குழிப்‌ பட்ட போது வலக்கணில்‌ ஒருவர்க்‌ காவர்‌ 

யாழ்முயன்‌ திருக்கும்‌ ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே. 1 


உதிரநீர்‌ இறைச்சிக்‌ குப்பை எடுத்தது மலக்கு கைம்மேல்‌ 
வருவதோர்‌ மாயக்கூரை வாழ்வதோர்‌ வாழ்வு வேண்டேன்‌ 
கரியமால்‌ அயனுக்‌ தேடிக்‌ கழலடி காண மாட்டா 
அரியனாய்‌ கின்ற ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே. 8 


பொய்த்தன்மைத்தாயமாயப்போர்‌வையைமெய்யென்றேஷ்ஃ.... 
வித்தகத்‌ தாய வாழ்வு வேண்டிநான்‌ விரும்ப கில்லேன்‌ (ணும்‌ 


4. கூரை என்றது இங்கே உடம்பை, 


5, குரம்பை-குடிசை, மா தவி க்கத்தி, 
6, பணை-௫ளை. விளாகம்‌-பரர்பு, 
7 ண்‌ 


போது அலக்கணில்‌; அலக்‌ - துன்பம, 


140 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முத்தனைத்‌ தொழுது காளும்‌ முடிகளால்‌ வணங்கு வார்க்கு 
அத்தன்‌ மத்த கூம்‌ஆரூர்‌ அப்பனே அஞ்சி னேனே. 9 


தஞ்சொலார்‌ அருள்ப யக்குக்‌ தமியனேன்‌ தடமு லைக்கண்‌ 
அஞ்சொலார்‌ பயிலும்‌ ஆரூர்‌ அப்பனை ஊரன்‌ அஞ்ச* 
செஞ்சொலால்‌ ஈயர்த பாடல்‌ சிந்தியா ஏத்த வல்லார்‌ 
நஞ்சுலாம்‌ கண்டத்‌ தெங்கள்‌ நாதனை ஈணுகு வாரே, 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


வயு, 


பண்‌: கொல்லி 
திருச்சிற்றம்பலம்‌ 
குருகுபா யக்கொழுங்‌ கரும்புகள்‌* செரிந்தசா 
ஐருகுபா யும்வயல்‌ அர்தணா ரூரரைப்‌ 
பருகுமா அம்பணிம்‌ தேத்துமா முந்நினைந்‌ 
அருகுமா அம்மிவை உணர்த்தவல்‌ லீர்களே. 1 


பறக்கும்‌எங்‌ இள்ளைகாள்‌ பாடும்‌எம்‌ பூவைகாள்‌ 
அறக்கண்‌என்‌ னத்தகும்‌ அடிகளா ரூரரை 
மறக்ககில்‌ லாமையும்‌ வளைகள்நில்‌ லாமையும்‌ 


உறக்கம்‌இல்‌ லாமையும்‌ உணர்த்தவல்‌ லீர்களே. 2 


சூழும்‌ஓ டிச்சுழன்‌ அழலும்வெண்‌ ணாரைகாள்‌ 

ஆளும்‌ அம்‌ பொற்கழல்‌ அடிகளா ரூர்க்கு 

வாழுமா அம்வனை கழலுமா அும்மெனக்‌ 

சட்ழிமா' ஹும்மிவை உணர்த்தவல்‌ லீர்களே. வ 


னை தல 
1. * “கரும்பு கண்‌ என்றும்‌ பாடம்‌. பருகுமாறும்‌ - 
அறுபவிக்கும்‌ வண்ண த்தையும்‌, 
2, பூவை - நாகண வாய்ப்புள்‌. 


8. சூழும்‌ - சுற்றிலுஜ்‌, 


திருவாரூர்‌ 


சகரவா ளத்திளம்‌ பேடைகாள்‌ சேவல்காள்‌ 
அக்ரமங்‌ கள்செய்யும்‌ அடி.களா ரூரர்க்கு 
வகீரம்‌இல்‌ லாமையும்‌ வளைகள்நில்‌ லாமையும்‌ 
உகீரம்‌இல்‌ லாமையும்‌ உணர்த்தவல்‌ லீர்களே. 


இலைகொள்சோ லைத்தலை இருக்கும்வெண்‌ ணாரைகாள்‌ 
அலைகொள்சூ லப்படை அடிகளா சூரர்க்குக்‌ 

கலைகள்‌ சோர்‌ கின்றதுங்‌ கனவளை கழன்றதும்‌ 
முலைகள்பீர்‌ கொண்டதும்‌ மொழியவல்‌ லீர்களே, 


வண்டுகாள்‌ கொண்டல்காள்‌ வார்மணற்‌ குருகுகாள்‌ 
அண்டவா ணர்தொழும்‌ அடிகளா ரூரரைக்‌ 
கண்டவா ஹங்காமத்‌ தீக்கனன்‌ நெரிந்தமெய்‌ 
உண்டவா அும்மிவை உணர்த்தவல்‌ லீர்களே. 


தேனலங்‌ கொண்டதேன்‌ வண்டுகாள்‌ கொண்டல்காள்‌ 
ஆனலங்‌ கொண்டஎம்‌ அடிகளா ரூரர்க்குப்‌ 
பானலங்‌ கொண்டஎம்‌ பணைமுலை பயம்‌ தபொன்‌ 


ஊனல்ங்‌ கொண்டதும்‌ முணர்த்தவல்‌ லிர்களே. 


௬.ற்றுமு.ற்‌ அஞ்சுழன்‌ அழலும்வெண்‌ ணாரைகாள்‌ 
அற்றமுற்‌ றப்பகர்ர்‌ தடிகளா ரூரர்க்குப்‌ 
பற்இமற்‌ தின்மையும்‌ பாடுமற்‌ றின்மையும்‌ 
உற்றுமற்‌ றின்மையும்‌ உணர்த்தவல்‌ லீர்களே,* 


குரவநா றக்குயில்‌ வண்டினம்‌ பாடகின்‌ 
றரவம்‌ஆ டும்பொழில்‌ அர்தணா ரூரரைப்‌ 


5. கலைகள்‌ - ஆடைகள்‌, பீர்‌ - பசலை, 
6. கொண்டல்‌ - மேகம்‌. 


7, தேன்வண்டு - ஒருவகை வண்டு, பயந்து - பசந்து. 


14] 


8. அற்றம்‌ - சோர்வு. * முற்றுமற்‌ றின்மையும்‌ மொழிய 


வல்லீர்களே” என்றும்‌ பாடம்‌, 


142 ௬நதரர்‌ தேவாரம்‌ 


பரவிநா டும்மதும்‌ பாடிநா டும்மதும்‌ 
உருகிரொ இம்மதும்‌ உணர்த்தவல்‌ லிர்களே. 0 


கூடும்‌அன்‌ னப்பெடை காள்குயில்‌ வண்டுகாள்‌ 

ஆடும்‌௮ம்‌ பொற்கழல்‌ அடி.களா ரூரரைப்‌ 

பாடுமா அும்பணிர்‌ தேத்துமா அங்கூடி 

ஊடுமா அும்மிவை உணர்த்தவல்‌ லீர்களே, 10 


நித்தமா கந்நினைர்‌ துள்ளம்‌ஏத்‌ இத்தொழும்‌ 
அத்தன்‌ அம்‌ பொற்கழல்‌ அடிகளா ரூரரைச்‌ 
சித்தம்வைத்‌ தபுகழ்ச்‌ சிங்கடி யப்பன்மேய்ப்‌ 
பத்தனூ ரன்சொன்ன பாடுமின்‌ பத்தரே, 11 
திருச்சிற்றம்பலம்‌ 

வரலாறு: திருவொற்றியூரிலிருந்து திருவாரூரை மோக்‌கி 
வருகையில்‌ முதலில்‌ இருகண்ணும்‌ இழந்த ஈம்பியாரூரர்‌, பின்‌ 
காஞ்‌£புரத்தில்‌ ஒரு கண்‌ பெற்றார்‌; “ ஒரு கண்ணோடு திருவாரூர்‌ 
வந்து திரு மூலட்டானத்தை அர்த்தசாம பூசையில்‌ தரிசித்து, 
அன்பர்கள்‌ எதிரணையக்‌ கண்டு, அயலார்‌ வினவுவதுபோலக்‌ 


கைக்களை யமைய இத்‌ திருப்‌ பதிகத்தைப்‌ பாடி யருளினார்‌, 
(பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 805.) 


திருத்தொண்டத்தொகை 
பண்‌: கொல்லிக்கெளவாணம்‌ 
இிருச்சிற்றம்பலம்‌ 


தில்லைவாழ்‌ அந்தணர்தம்‌ மடியார்க்கும்‌ அடியேன்‌ 
திருநீல கண்டத்துக்‌ குயவனார்க்‌ கடியேன்‌ 

இல்லையே என்னாத இயற்பகைக்கும்‌ அடியேன்‌ 
இளையானறன்‌ குடிமாறன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 


திருத்தொண்டத்தொகை 148 


வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்‌ கடியேன்‌ 
விரிபொழில்சூழ்குன்றையார்விறன்மிண்டற்கடியேன்‌ 
அல்லீமென முல்லையக்தார்‌ அமர்நீதிக்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே. 1 


இலைமலிந்த வேல்ஈம்பி எறிபத்தற்‌ கடியேன்‌ 

ஏனாதி நாதன்றன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
கலைமலிர்த சீர்ஈம்பி சண்ணப்பற்‌ கடியேன்‌ 

கடவூரிற்‌ கலயன்றன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
மலைமலீந்த தோள்வள்ளல்‌ மானஃ்கஞ்‌ சாறன்‌ 

எஞ்சாத வாட்டாயன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
அலைமலிந்த புனல்மங்கை ஆயைற்‌ கடியேன்‌ 

ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே, ட 


மும்மையால்‌ உலகாண்ட மூர்த்திக்கும்‌ அடி.யேன்‌ 
முருகனுக்கும்‌ உருத்திர பசுபதிக்கும்‌ அடியேன்‌ 
செம்மையே இருகாளைப்‌ போவாற்கும்‌ அடியேன்‌ 
திருக்குறிப்புத்‌ தொண்டர்தம்‌ மடியார்க்கு மடியேன்‌ 
மெய்ம்மையே திருமேனி வழிபடா நிற்க 
வெகுண்டெழுந்த தாதைதாள்‌* மழுவினால்‌ எ.றிந்த 
அம்மையான அடிச்சண்டிப்‌ பெருமா னுக்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே, 3 


1. வெல்லுமா மிகவல்ல-வெற்றிகாணும்‌ விதத்தில்‌ மிக்க 
வன்மை பெற்ற. * விறன்மிண்டர்க்‌ கடியேன்‌ ' என்றும்‌ பாடம்‌; 
இப்பதிகத்தில்‌ இது போல்வன பிறவும்‌ “அர்‌” விகுதி கொடுத்துக்‌ 
கூறப்பெற்றுன்ளன. 

8, மும்மையால்‌-விபூதி, ருத்திராட்சம்‌, சடை என்னும்‌ 
மூன்றும்‌ கொண்டு, * ';தாதையை " என்றும்‌ பாடம்‌, சண்டிப்‌ 
பெருமான்‌ -சண்டீச நாயனார்‌. 


144 சுந்தரா தேவாரம்‌ 


இருநின்‌ ற செம்மையே செம்மையாக்‌ கொண்ட 

இருசாவுக்‌ கரையன்றன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
பெருரம்பி குலச்சிறைதன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

பெருமிழலைக்‌ குறும்பற்கும்‌ பேயார்க்கும்‌ அடியேன்‌ 
ஒருகம்பி அப்பூதி அடியார்க்கும்‌ அடியேன்‌ : 

ஒலிபுனல்சூழ்‌ சாத்தமங்கை நீலரக்கற்‌ கடியேன்‌ 
அரும்பி ஈமிஈந்தி அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே. 4 
வம்பறா வரிவண்டு மணம்கா ற மலரும்‌ 

மதமலர்நற்‌ கொன்றையான்‌ அடியலாற்‌ பேணா 
எம்பிரான்‌ சம்பந்தன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

எஏயராகோன கலிக்காமன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
நம்பிரான்‌ திருமூலன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

நாட்டமிகு தண்டிக்கும்‌ மூர்க்கற்கும்‌ அடியேன்‌ 
அம்பரான்‌ சோமாசி மாறனுக்கும்‌ அடியேன்‌ 

ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே. 5 
வார்கொண்ட வனமுலையாள்‌ உமைபங்கன்‌ கழலே 

மறவாது கல்‌எ றிந்த சாக்யெற்கும்‌ அடியேன்‌ 
சீர்கொண்ட. புகழ்வள்ளல்‌ இறப்புலிக்கும்‌ அடியேன்‌ 

செங்காட்டங்‌ குடிமேய சிறுத்தொண்டற்‌ கடியேன்‌ 
கார்கொண்ட கொடைக்கழறிற்‌ றறிவாற்கும்‌ அடியேன்‌ 

கடற்காழிக்‌ கணநாதன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
ஆர்கொண்ட வேற்கூற்றன்‌ களந்தைக்கோன்‌ அடியேன்‌ 


ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே. - 6 


கீ, பேயார்‌ - காரைக்காலம்மையார்‌. 

5. வம்பு-வாசனை. நாட்டம்‌ மிகு - வெபிரான்‌ திருவரு 
ளால்‌ கண்ணைப்பெற்ற. 

6, கழறிற்றறிவார்‌-சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌, 


திருத்தொண்டத்தொகை 145 


பொய்யடிமை இல்லாத புலவாக்கும்‌ அடியேன்‌ 

பொழிற்சருவூர்த்‌ துஞ்சிய புகழ்ச்சோழற்‌ கடியேன்‌ 
மெய்யடியான்‌ ரரசிங்க முனையரையற்‌ கடியேன்‌ 

்‌ விரிதிரைசூழ்‌ கடல்காகை அதிபத்தற்‌ கடியேன்‌ 

கைதடிந்த வரிப்‌ லையான்‌ கலிக்கம்பன்‌ கலியன்‌ 

கழற்சத்தி வரிஞ்சையர்கோன்‌ அடியார்க்கு மடியேன்‌ 
ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே. ர 


கறைக்கண்டன்‌ கழலடியே காப்புக்கொண்‌ டி.ருச்‌.த 
கணம்புல்ல நம்பிக்கும்‌ கரரிக்கும்‌ அடியேன்‌ 
நிறைக்கொண்ட சிந்தையான்‌ நெல்வேலி வென்ற 
நின்றீர்‌ கெடுமாறன்‌ அடியார்க்கும்‌ அடி.யேன்‌ 
தறைக்கொண்ட செம்பவளம்‌ இருளகற்றுஞ்‌ சோதித்‌ 
தொன்மயிலை வாயிலான்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
அறைக்கொண்ட வேல்கம்பி முனையடுவாற்‌ கடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே. 8 


கடல்சூழ்ந்த உலகெலாங்‌ காக்கின்ற பெருமான்‌ 
காடவர்கோன்‌ கழற்சிங்கன்‌ அடியார்க்கு மடியேன்‌ 
மடல்சூழ்ர்த தார்ஈம்பி இடங்கழிக்குர்‌ தஞ்சை 
மன்னவனாஞ்‌ செருத்துணைதன்‌ அடியார்க்கு மடியேன்‌ 
புடைசூழ்ந்த புலியதள்மேல்‌ அரவாட ஆடி 
பொன்னடி.க்கேமனம்வைத்தபுகழ்‌த்துணைக்குமடியேன்‌ 
அடல்சூழ்க்த வேல்கம்பி கோட்புலிக்கும்‌ அடியேன்‌ 
ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மா னுக்‌ காளே. 9 


7. சத்தியாயெ வரிஞ்சையர்கோன்‌. 
9, ஆடி-ஆடுபவன து. காடவர்‌ கோன்‌ - பல்லவ அரசன்‌, 
10, 


146 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பத்தராய்ப்‌ பணிவார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடியேன்‌ 

பரமனையே பாடுவார்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 
சித்தத்தைச்‌ சிவன்பாலே வைத்தார்க்கும்‌ அடியேன்‌ 

திருவாரூர்ப்‌ பிறந்தார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடியேன்‌ 
முப்போ ந்‌* திருமேனி தீண்டுவார்க்‌ கடியேன்‌ 

முழுநீறு பூசிய முனிவர்க்கும்‌ அடியேன்‌ 
அப்பாலும்‌ அடிச்சார்ந்தர்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ 

ஆரூரன்‌ ஆரூரில்‌ அம்மானுக்‌ காளே, 10 
மன்னியசர்‌ மறைகாவன்‌ நின்றவூர்ப்‌ பூசல்‌ 

வரிவளையாள்‌ மானிக்கும்‌ நேசனுக்கும்‌ அடியேன்‌ 
தென்னவனாய்‌ உலகாண்ட செங்கணார்க்‌ கடியேன்‌ 

இருநீல கண்டத்துப்‌ பாணனார்க்‌ கடியேன்‌ 
என்னவனாம்‌ அரனடியே அடைர்திட்ட சடையன்‌ 

இசைஞானி காதலன்‌ திருகாவ லூர்க்கோன்‌ 
அன்னவனாம்‌ ஆரூரன்‌ அடிமைகேட்‌ டுவப்பார்‌ 

ஆரூரில்‌ அம்மானுக்‌ கன்பரா வாரே. 11 

திருச்கிற்றம்பலம்‌ 

வரலாறு: சுந்தரர்‌ இருவாரூர்த்‌ திருக்கோயி லுக்குள்‌ எழும்‌ 
தருளும்போது தேவாசிரியன்‌ என்னும்‌ மண்டபத்தில்‌ உள்ள 
தொண்டர்களைக்‌ கண்டு, “இவர்களுக்கு அடிமை செய்யும்படி 
இருவருள்‌ எப்போது வாய்க்கும்‌!" என்று எண்ணுகையில்‌ சவ 
பெருமான்‌ முதலடி எடுத்துக்‌ கொடுக்கப்‌ பாடிய திருப்பதிகம்‌ 
இது.[ெரி ராணம்‌, தடுத்தாட்‌ கொண்ட புராணம்‌, 189-202] 


10. * முப்பொழுதும்‌'; * “அடிச்சார்ந்தார்‌” என்றும்‌ பாடம்‌, 
11, மானி - மங்கையர்க்கரசியார்‌, 


திருவாரூர்‌ 147 


பண்‌: பழம்பஞ்சுரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
பத்திமையும்‌ அடிமை*யையும்‌ கைவிடுவான்‌ பாவியேன்‌ 
பொத்தினகோ யஅவிதனைப்‌ பொருள றிக்தேன்‌ போய்த்‌ 
முத்தினை மாமணிதன னைவயிர த்தைமூர்க்கனே [தொழுவேன்‌ 
னேத்தனைகாட்‌ பிர்‌ 5 இருக்கேன்‌ என்‌ஆரூர்‌ இறைவனையே. 


ஐவணமாம்‌ பகழியுடை அடக்மதனன்‌ பொடியாகச்‌ 
செவ்வணமாச்‌ திருகயனம்‌ விழிசெய்த சிவமூர்த்தி 
மையணவுங்‌ கண்டத்து வளர்சடைஎம்‌ ஆரமுதை 
எவ்வணம்நான்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே.2 


சங்கலக்குக்‌ தடங்கடல்வாய்‌ விடஞ்சுடவர்‌ தமரர்தொழ 
அங்கலக்கண்‌ தீர்த்துவிடம்‌ உண்டுகந்த அம்மானை 
இங்கலக்கும்‌ உடற்பிறச்‌ த அறிவிலியேன்‌ செறிவின்‌,ஜி 
எங்குலக்கப்‌ பிரிர்தருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே. 8 


இங்ஙனம்வர்‌ திடர்ப்பிறவிப்‌ பிறந்தயர்வேன்‌ அயராமே 
அங்ஙனம்வந்‌ தேனைஆண்ட அருமருந்தேன்‌ ஆரமுதை 
வெங்கனல்மா மேனியனை மான்மருவுங்‌ கையானை 
எங்ஙனம்நான்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ஆரூர்‌ இறைவனையே, 4 


செப்பரிய அயனொடுமால்‌ சிந்தித்தும்‌ தெரிவரிய 
அப்பெரிய திருவினையே அறியாதே அருவினையேன்‌ 


1. * 'படிமை என்றும்‌ பாடம்‌. பொத்தின- மூண்ட. 

2, ஐவணமாம்‌ பகழி உடை - ஐந்து வீதமாயெ அம்புகளை 
உடைய,  , 

8. அலக்கும்‌- ஒலிக்கும்‌. அங்கு அலக்கண்‌ தீர்த்து; அலக்‌ 
கண்‌ - துன்பம்‌. அலக்கும்‌ உடல்‌ - தன்புறுதற்‌ கேது வாகிய 
உடம்பு, உலக்க-அழிய, 


146 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஒப்பரிய குணத்தானை இணையிலியை அணைவின்றி 
எப்பரிசு பிரிச்‌ இருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே, 5 


வன்னாகம்‌| நரண்வரைவில்‌ அங்கணை அரிபகழி 

தன்‌ஆகம்‌ உறவாக்கிப்‌ புரம்‌எ ரித்த தன்மையனை 

முன்னாக நினையாத மூர்க்கனேன்‌ ஆக்கைசுமந்‌ 

தென்னாகப்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே. 6 
வன்சயமாய்‌ அடி.யான்மேல்‌ வருங்கூற்றின்‌ உரங்கழிய 
முன்சயமார்‌ பாத்த்தால்‌ முனிர்‌ அகந்த மூர்த்திதனை 
மின்செயும்வார்‌ சடையானை விடையானை அடைவின்‌ றி 
என்செயகான்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே, 


முன்னெறிவா னவர்கூடித்‌ தொழுதேத்தும்‌ முழுமுதலை 
அ௮ச்நெறியை அமரர்தொழும்‌ நாயகனை அடியார்கள்‌ 
செந்றெறியைத்‌ தேவர்குலக்கொழுக்தைமறக்‌ இங்கனம்காண்‌ 
என்னறிவான்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே.8 
கற்றுளவான்‌ கனியாய கண்ணுதலைக்‌ கருத்தார 
உற்றுளனாம்‌ ஒருவனைமுன்‌ இருவர்நினைர்‌ தினிதேத்தப்‌ 
பெற்றுளனாம்‌ பெருமையனைப்‌ பெரிதடியேன்‌ கையகன்றிட்‌ 
டெற்௮ளனாப்ப்‌ பிரிக்திருக்கேன்‌என்‌ ஆரூர்‌ இறைவனையே. 
ஏழிசையாம்‌ இசைப்பயனாய்‌ இன்னமுதாய்‌ என்னுடைய 
தோழணுமாய்‌ யான்சேய்யும்‌ துரிசுகளுக்‌ குடனாகி 


8. எப்பரிசு-எவ்வாறு, 

6. ஏ :பன்னாகம்‌' என்றும்‌ பாடம்‌, நாகம்‌ நாண்‌, வரைவில்‌, 
அங்கி கணை, அரி பகழி; ௮ங்க-அக்கனி; பகழி- அம்பு. ஆகம்‌ உற 
வாங்‌ திருமேனியிற்‌ படும்படி இழுத்து வளைத்து. 

7. அடியான்‌-மார்க்கண்டேயர்‌; “அடியார்‌” என்றும்‌ பாடம்‌, 
அடைவு இன்‌ றி-௮டைதலின்‌ றி. 

9. இருவர்‌-திருமாலும்‌ பிரமனும்‌. 


இருவாளூர்‌ 149 


மாழைஒண்கண்‌ பரவையைத்தந்‌ தாண்டானை மதியில்லா 
ஏழையேன்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ஆரூர்‌ இறைவனையே. 10 


வங்கமலி கடல்கஞ்சை வானவர்கள்‌ தாம்‌உய்ய 

அங்க அமு தவர்க்கருளி கொய்யேனைப்‌ பொருட்படுத்துச்‌ 
சங்கிலியோ டெனைப்புணர்த்த தத்துவனைச்‌ சழக்கனேன்‌ 
எங்குலக்கப்‌ பிரிந்திருக்கேன்‌ என்‌ ஆரூர்‌ இறைவனையே, 11 


பேரூரும்‌ மதகரியின்‌ உரியானைப்‌ பெரியவர்தம்‌ 
சீரூரும்‌ இருவாரூர்ச்‌ வென்‌ அடியே தஇறம்விரும்பி 
ஆரூரன்‌ அடித்தொண்டன்‌ அடியன்சொல்‌ அகலிடத்தில்‌ 
ஊரூரன்‌ இவைவல்லார்‌ உலகவர்க்கு மேலாரே, 12 
திருச்சிற்றம்பலம்‌ 

வரலாறு: சுந்தரமூர்த்தி நாயனார்‌ திருவொற்றியூரில்‌ சங்கிலி 
யாரோடு இருந்த காலத்தில்‌ இளவேனிற்‌ பருவம்‌ வரத்‌ திருவா 
ரூரில்‌ அப்போது நடைபெறும்‌ வசந்த விழாவை நினைத்துப்‌ புற்‌ 
நிடங்‌ கொண்டாரை எண்ணி இத்திநப்பதிகத்தைப்‌ பாடியரு 
ளினார்‌, [பெரிற புராணம்‌, ஏயர்‌ கோன்‌, 272-9] 


பண்‌: தக்கேசி 
இருச்சிற்றம்பலம்‌ 
பொன்னும்‌ மெய்ப்போரு ளும்தரு வானைப்‌ 
போக முந்திரு வும்புணர்ப்‌ பானைப்‌ 
பின்னை என்பிழை பைப்போறுப்‌ பானைப்‌ 
பிழையெ லாந்தவி ரப்பணிப்‌ பானை 


10. துரிசு - குற்றம்‌. மாழை - மாவடுவின்‌ பிளப்பு. 

11, வங்கம்‌ - கப்பல்‌. உப்புக்‌ கடலில்‌ அழுது கடைந்த 
தாகவும்‌ ஒரு வரலாறு உண்டு. நுங்‌க-உண்டு. அவர்க்கு - 
தேவர்களுக்கு. கொய்யேனை-புல்லியவனாகய என்னை. சழக்‌ 
கனேன்‌-வஞ்சகனாகய யான்‌, உலக்க--அழிய, 


150 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


இன்ன தன்மையன்‌ என்றறி யோண்ண$ 
எம்மா னைஎளி வந்தபி ரானை 
அன்னம்‌ வைகும்‌ வயற்பழ னத்தணி 
ஆரு ரானை மறக்கலு மாமே. 1 


கட்ட மும்பிணி யுங்களை வானைக்‌ 
காலற்‌ றிய காலுடை யானை 
விட்ட வேட்கைவெர்‌ நோய்களை வானை 
விரவி னால்விடு தற்கரி யானைப்‌ 
பட்ட வார்த்தை படர்கின்ற வார்த்தை 
வாரா மேதவி ரப்பணிப்‌ பானை 
அட்ட மூர்த்தியை மட்டவிழ்‌ சோலை 
ஆரூ ரானை மறக்கலு மாமே, 2 


கார்க்குன்‌ றமழை யாய்ப்போழி வானைக்‌ 

கலைக்கே லாம்பொரு ளாய்‌உடன்‌ கூடிப்‌ 
பார்க்கின்‌ றஉயிர்க்‌ குப்பரிக்‌ தானைப்‌ 

பகலுங்‌ கங்குலும்‌ ஆகிரின்‌ றானை 
ஒர்க்கின்‌ றசேவி யைச்சுவை தன்னை 

உணரும்‌ நாவினைக்‌ காண்கின்ற கண்ணை 
ஆர்க்கின்‌ றகட லைமலை தன்னை 

ஆரு ரானை மறக்கலு மாமே. 5 


1. மெய்ப்பொருள்‌ - உண்மையான செல்வம்‌: அருள்‌. 
8 ' என்றறி வொண்ணா ' என்றும்‌ பாடம்‌. ஆமே - வினா. 

2. விட்ட - என்னிடத்திலே தங்யெ: மனம்‌ போனபடி 
விடுத்த எனலும்‌ ஆம்‌, வீரவினால்‌ - அன்பு செய்து பயின்றால்‌. 
பட்டவார்த்தை “முன்பே பட்ட பழிச்‌ சொற்கள்‌. 1 “படா” 
என்றும்‌ பாடம்‌. 


8. கங்குல்‌ - இரவு. ஒர்க்கின்ற - உற்றுக்‌ கேட்டின்ற, 


திருவாளூர்‌ 151 


செத்த போதினில்‌ முன்னின்‌ அ ஈம்மைச்‌ 
சிலர்கள்‌ கூடிச்‌ சிரிப்பதன்‌ முன்னம்‌ 
வைத்த சிர்தைஉண்‌ டேமனம்‌ உண்டே 
மதிஉண்‌ டேவிதி யின்பயன்‌ உண்டே 
முத்தன்‌ எங்கள்‌ பிரான்‌என்று வானோ 
தொழகின்‌ றதிமில்‌ ஏறுடை யானை 
அத்தன்‌ எந்தைபி ரான்‌ எம்பி ரானை 
ஆரூ ரானை மறக்கலு மாமே, 4 
செறிவுண்‌ டேல்மனத்‌ தால்தெளி வுண்டேல்‌ 
தேற்றத்‌ தால்வருஞ்‌ சிக்கன ௮ண்டேல்‌ 
மறிவுண்‌ டேல்மனு மைப்பிறப்‌ புண்டேல்‌ 
வாணாள்‌ மேற்செல்‌ லும்‌ வஞ்சனை உண்டேல்‌ 
பொறிவண்‌ டாழ்‌|செயும்‌ பொன்மலர்க்‌ கொன்றை 
பொன்போ லுஞ்சடை மேற்புனைம்‌ தானை 
அறிவுண்‌ டேஉட லத்துயிர்‌ உண்டே 
ஆரூ ரானை மறக்கலு மாமே. 5 
பொள்ளல்‌ இவ்வுட லைப்போருள்‌ என்று 
பொருளுஷ்‌ சுற்றமும்‌ போகமும்‌ ஆகி 
மேள்ள நின்றவர்‌ செய்வன எல்லாம்‌ 
வாரா மேதவிர்க்‌ கும்விதி யானை 
வள்ளல்‌ எந்தமக்‌ கேதுணை என்று 
நாள்நா ளும்‌௮ம ரர்தொழு தேத்தும்‌ 
அள்ள லங்கழ னிப்பழ னத்தணி 
ஆரு ரானை மறக்கலு மாமே. 6 


8. செறிவு - அடக்கம்‌. தேற்றத்தால்‌ - தெளிவினால்‌, ஒக்‌ 
கனவு - மனத்திண்மை. மறிவு - இறப்பு. பொறிவண்டு ஆழ்‌ 
செயும்‌; ஆழ்‌-யாழ்‌; யா ழிசையை. | *டியாழ்‌' என்றும்‌ பாடம்‌. 

6. பொள்ளல்‌- ஓட்டைகளை உடைய. வள்ளல்‌ - தியாகேசர்‌ 
என்பதை நினைப்பித்தபடி. அள்ளல்‌ - சேறு, 


152 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


கரியா னைஉரி கொண்டகை யானைக்‌ 

கண்ணின்‌ மேல்‌ஒரு கண்ணுடை யானை 
வரியா னைவருத்‌ தங்களை வானை 

மறையா னைக்குறை மாமதி சூடற்‌ 
குரியா னைஉல கத்தயிர்க்‌ கெல்லாம்‌ 

ஒளியா னைஉகந்‌ தள்‌ நெண்‌ ணாதார்க்‌ 
கரியா னை௮டி. யேற்கெளி யானை 

ஆரூ ரானை மறக்கலு மாமே. 


வாளா நின்று தொழும்‌அடி யார்கள்‌ 
வான்‌ஆ எப்பேறும்‌ வார்த்தையைக்‌ கேட்டும்‌ 
காணா ளும்மலர்‌ இட்டூவ ணங்கார்‌ 
நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார்‌ 
கேளா நான்கிடந்‌ தேஉழைக்‌ கின்றேன்‌ 
கிளைக்கெ லாந்துணை யாம்‌எனக்‌ சருதி 
ஆளா வான்பலர்‌ முன்பழைக்‌ கின்றேன்‌ 
ஆரு ரானை மறக்கலு மாமே. 
விடக்கை யேபெருக்‌ இப்பல நாளும்‌ 
வேட்கை யாற்பட்ட வேதனை தன்னைக்‌ 
கடக்கி லேன்ரெறி காணவு மாட்டேன்‌ 


கண்கு ழிந்திரப்‌ பார்கையில்‌ ஒன்றும்‌ 


7. 


பாட்டாக இருப்பவனை, 


8. உழைக்கின்‌ றேன்‌-வருர்‌ துஇன்‌ றேன்‌, அழைக்கன்‌ றேன்‌ 


- கூவுகன்றேன்‌. 


9. விடக்கை - உடம்பை, 


எனலும்‌ ஆம்‌, 


கரி யானை - கருகிறம்‌ பெற்ற யானை, வரியானை - 


இடக்கிலேன்‌ - அளித்தேனல்‌ 
லேன்‌. பரவைத்திரைக்‌ கங்கை - பரவுதலையுடைய அலைகளை 
யுடைய கங்கை; கடலலை போன்ற அலைகளையுடைய கங்கை 


திருவாளர்‌ 158 


இடக்கி லேன்பர வைத்திரைக்‌ கங்கைச்‌ 
சனடயா னைஉமை யாளையோர்‌ பாகத்‌ 
தடக்கி னான அர்‌ தாமரைப்‌ பொய்கை 
ஆரூ ரானை மறக்கலு மாமே, 9 


ஒட்டி. ஆட்கொண்டு போய்‌ஒளித்‌ திட்ட 
உச்சிப்‌ போதனை ஈச்சர வார்த்த 
பட்டி. யைப்பக லையிருள்‌ தன்னைப்‌ 
பாவிப்‌ பார்மனத்‌ தூறுமத்‌ தேனைக்‌ 
கட்டி யைக்கரும்‌ பின்றேளி தன்னைக்‌ 
காத லாற்கடற்‌ சூர்தடிக்‌ திட்ட 
சேட்டி யப்பனைப்‌ பட்டனைச்‌ சேல்வ 
ஆரு ரானை மறக்கலு மாமே, 10 
ஒரூர்‌ என்றுல கங்களுக்‌ கெல்லாம்‌ 
உரைக்க லாம்ழபொரு ளாய்உடன்‌ கூடிக்‌ 
காரூ ருங்கமழ்‌ கொன்றைகன்‌ மாலை 
முடியன்‌ காரிகை காரண மாக 
ஆரு ரைம்மறத்‌ தற்கரி யானை 
அம்மான்‌ றன்‌ திருப்‌ பேர்கொண்ட தொண்டன்‌ 
ஆரூ ரன்னடி நாய்உரை வல்லார்‌ 
அமர லோகத்‌ இருப்பவர்‌ தாமே. 11 


இிருச்சிற்றம்பலம்‌ 


10. ஓட்டி - முன்னின்று வாதிட்டு, உச்சிப்‌ போதனை - 
பிச்சை வாங்குவதற்கு உச்சிப்‌ போதை உடையவனை, பட்டியை 
- யார்க்கும்‌ அடங்காதவனை. கட்டியை - கற்கண்டை. செட்டி, 
அப்பனை - முருகனுடைய தந்தையை. 

11. 1: உரைக்கெலாம்‌ ' என்றும்‌ பாடம்‌, கார்‌ ஊரும்‌ கமழ்‌ 
கொன்றை-கார்‌ காலத்திலே பரவி மலர்ந்து கமழும்‌ கொன்றை, 


154 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வரலாறு; கொடுங்கோளூரில்‌ சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
செய்த உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு தங்கியிருந்த சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளுக்கு ஒருநாள்‌ திருவாரூர்ப்‌ பெருமானுடைய 
நினை வுவரவே, இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரியபுராணம்‌, 
சேரமான்‌ பெருமாள்‌, 156.] 


பண்‌: காந்தாரம்‌ 

திருச்சிற்றம்பலம்‌ 
கரையுங்‌ கடலும்‌ மலையுங்‌ காலையும்‌ மாலைபும்‌ எல்லாம்‌ 
உரையில்‌ விரவி வருவான்‌ ஒருவன்‌ உருத்திர லோகன்‌ 
வரையின்‌ மடமகள்‌ கேள்வன்‌ வானவர்தானவர்க்கெல்லாம்‌ 
அரையனிருப்பதும்‌ ஆரூரவர்‌ எம்மையும்‌ஆள்வரோகேளீர்‌.1, 


தனியன்‌என்றெள்கி அறியேன்‌ தம்மைப்‌ பெரிதுமுகப்பன்‌ 
முனிபவர்‌ தம்மை முனிவன்‌ முகம்பல பேக மொழியேன்‌ 
கனிகள்‌ பலவுடைச்‌ சோலைக்‌ காய்க்குலை ஈ எற கமுகின்‌ 
இனியனிருப்ப தும்‌ஆரூரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோகேளீர்‌. 2 


சொல்லிற்‌ குலாவன்றிச்‌ சொல்லேன்‌ தொடர்ந்தவர்‌ 
குந்‌ கணை அல்லேன்‌ 
! கல்லில்‌ வலிய மனத்தேன்‌ கற்ற. பெரும்புல வாணர்‌ 
அல்லல்‌ பெரிதும்‌ அறுப்பான்‌ அருமறை ஆறங்கம்‌ ஓதும்‌ 
எல்லை இருப்பதும்‌ ஆரூரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோகேளீர்‌. 8 


1. இடவகைகளிலும்‌ காலவகைகளிலும்‌ கலந்திருப்பவன்‌, 
, 8... எள்கி-இகழ்ந்து. முகம்‌ - முகமன்‌, 
8, குலா-கலந்த அன்பான வார்த்தைகள்‌. அரிய மறையும்‌ 
ஆறு அங்கமும்‌ ஓதுகன்‌ ற அப்பொருளுக்‌ கெல்லாம்‌ முடிவிட 
மாக நிற்பவன்‌; எல்லை-முடிவிடம்‌, 


திருவாரூர்‌ 1565 


ரெறியும்‌ அறிவும்‌ செறிவும்‌ நீதியும்‌ சான்மிகப்‌ பொல்லேன்‌ 
மிறையுக்‌ தறி.பும்‌ உகப்பன்‌ வேண்டிற்றுச்‌ செய்து திரிவன்‌ 
பிறையும்‌ அரவும்‌ புனலும்‌ பிறங்கிய செஞ்சடை வைத்த 
இறைவனிருப்பதும்‌ ஆரூரவர்‌ எம்மையும்‌ஆள்வரோகேளீர்‌. 
நீதியில்‌ஒன்‌ றும்வழுவேன்‌ நிட்கண்டகஞ்‌$செய்்‌ துவாழ்வேன்‌ 
வேதியர்‌ தம்மை வெகுளேன்‌ வெகுண்டவர்க்‌ குக்துணை ஆகேன்‌ 
சோதியிற்‌ சோதிஎம்‌ மானைச்சுண்ணவெண்‌ ணிறணிர்திட்ட 
ஆதி இருப்ப தம்‌ ஆரூரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோ கேளீர்‌, 5 


அருத்தம்‌ பெரிதும்‌ உகப்பன்‌ அலவலை[யேன்‌ அலம்‌ தார்கள்‌ 

ஒருத்தர்க்குதவியேனல்லேன்‌ உற்றவர்க்குந்‌ அணை அல்லேன்‌ 

பொருத்தமேல்‌ ஒன்று மிலாதேன்‌ புற்றெடுத்‌ இட்டிடங்‌ 
கொண்ட 


அருத்தனிருப்பதும்‌ ஆரூரவர்‌எம்மையும்‌ ஆள்வரோகேளீர்‌,0 


சந்தம்‌ பலஅறுக்‌ இல்லேன்‌ சார்ந்தவர்‌ தம்‌அடிச்‌ சாரேன்‌ 
முந்திப்‌ பொருவிடை ஏற! மூவுல குக்திரி வானே 
கந்தங்கமழ்கொன்றைமாலைக்‌ கண்ணியன்விண்ணவரேத்தும்‌ 
எந்தையிருப்பதும ஆரூரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோகேளீர்‌.1 


4, நெறி முதலியன இல்லாத பொல்லாதவன்‌, செறிவு- 
அடக்கம்‌, மிறையும்‌ தறியும்‌-மிடுக்கும்‌ பிறரைப்‌ பிரித்தலும்‌. 

5, நீதியில்‌ ஒன்றும்‌ வழுவேன்‌ - நீதிநெறியிலே பொரும்‌ 
திய வழுவை உடையவன்‌; நீதி வழுவினவன்‌. கிட்கண்டகம்‌ - 
வன்கண்மை. 8 : மிர்க்கண்டகம்‌ ' என்றும்‌ பாடம்‌, 

6. அருத்தம்‌-பொருளை. அலவலையேன்‌ - மனக்கவலையை 
உடையேன்‌; | * அல்லலையேன்‌ ' என்‌ றும்‌ பாடம்‌, அலந்தார்க்கு- 
வருக்இனவர்க்கு. உற்றவர்க்கு - அன்‌ பம்‌ அடைந்தவர்க்கு. புற்‌ 
றெடுத்திட்ட இடத்தைத்‌ தாம்‌ கொண்ட அருத்தன்‌; புற்றிடங்‌ 
கொண்ட நாயகர்‌; அருத்தன்‌ - செல்வன்‌. 

7. சந்தம்‌ பல - ஒருமைப்பாடின்‌ றி அமைந்த பல திற 
இயல்புகள்‌, 


156 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


செண்டி.க்கொண்டேயுங்கிலாய்ப்பனிச்சயமேஇ.து திண்ணம்‌ 
மிண்டர்க்கு மிண்டலாற்‌ பேசேன்‌ மெய்ப்பொரு என்றி 
உணரேன்‌ 
பண்டங்‌ கிலங்கையர்‌ கோனைப்‌ பருவரைக்‌ கீழடாத்‌ திட்ட 
அண்டனிருப்ப தும்‌ ஆரூரவர்‌எம்மையும்‌ஆள்‌ வரோகேளீர்‌. 8 


நமர்பிறா்‌ என்ப தறியேன்‌ நான்கண்ட தேகண்டுவாழ்வேன்‌ 
தமரம்‌ பெரிதும்‌ உகப்பன்‌ தக்கவா ரென்றும்‌ இலாதேன்‌ 
குமரன்‌ திருமால்‌ பிரமன்‌ கூடிய தேவர்‌ வணங்கும்‌ 
அமரனிருப்பதும்‌ ஆரூரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோ கேளீர்‌.9 


ஆசை பலஅ௮றுச்‌ இல்லேன்‌ ஆரையும்‌ அன்றி உரைப்பேன்‌ 
பே௫ற்சழக்கலாற்பேசேன்பிழைப்புடையேன்மனக்தன்னா 
லோசை பெரிதும்‌ உகப்பேன்‌* ஓலிகடல்‌ நர்்சமு துண்ட 
ஈச னிருப்பதும்‌ ஆரூரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோகேளீர்‌. 10 
எந்தை இருப்பதும்‌ ஆரூ ரவர்‌ எம்மையும்‌ ஆள்வரோ என்று 
சிந்தை செயுர்‌இறம்‌ வல்லான்‌ திருமரு வுக்திள்‌ தோளன்‌ 
மந்த முழவம்‌ இயம்பும்‌ வளவயல்‌ நாவ்லா ரூரன்‌ 

சந்த மிசையொடும்‌ வல்லார்‌ தாம்புகழ்‌ எய்‌ ரவர்‌ தாமே, 11 


திருச்சிற்றம்பலம்‌ 


8. நெண்டிக்‌ கொண்டேயும்‌ இலொய்ப்பன்‌-மேலும்‌ மேலும்‌ 
முயற்சி செய்து கொண்டிருந்தும்‌ வருந்துவேன்‌ ; நெண்டுதல்‌ - 
உரதுதல்‌, : கலாய்ப்பன்‌ ? என்றும்‌ பாடம்‌. மிண்டர்‌ - மிழுக்‌ 
குடையவர்‌, மெய்ப்பொருள்‌ அன்றி உணரேன்‌ - உண்மைப்‌ 


பொருளை வீரோதித்து உணராமல்‌ இருப்பேன்‌; அன்றுதல்‌ - 
பகைத்தல்‌. . 


9. நம்மவர்‌ பிறர்‌ என்னும்‌ வேறுபாட்டை அறியேன்‌, 
கீமரம-வெறும்‌ ஆரவாரம்‌. 


த ட. அன்றி-பகைத்து, சழக்கு-வஞ்சகம்‌, பிழைப்பு-தவ.று. 
உ௫ப்பான்‌ ' என்றும்‌ பாடம்‌, 


திருவாரூ£ 157 


வரலாறு: பல தலங்களைத்‌ தரிசனம்‌ செய்த சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள்‌ திருத்தில்லையில்‌ வந்து பணிந்த தும்‌, “ஆரூருக்கு வா"! 
என்று எம்பெருமான்‌ அசரீரியாகப்‌ பணிக்க, அவ்வாறே அத்‌ 
தலத்தை அணுகினார்‌, சுவாமிகள்‌ வருவதை அங்குள்ள தொண்‌ 
டர்களுக்கு எம்பெருமான்‌ தெரிவிக்க, அவர்கள்‌ சுவாமிகளை 
எதிர்கொண்டு வணங்கினர்‌. அப்போது பாடியருளிய திருப்‌ 
பதிகம்‌ இது [பெரிய புராணம்‌, தடுத்தாட்கொண்ட புராணம்‌, 
722-128..] 


பண்‌: புறநீர்மை 
திருச்சிற்றம்பலம்‌ 
அந்தியும்‌ ஈண்பகலும்‌* அஞ்சுப தஞ்சோல்லி 
முந்தி எழும்பழைய வல்வினை மூடாமுன்‌ 
சிந்தை பராமரியாத்‌ தேன்திரு வாரூர்புக்‌ 
கெந்தை பிரானாரை என்றுகொல்‌ எய்துவதே. 1 


நின்ற வினைக்கொடுமை நீங்க இருபொழு தம்‌ 

தன்‌ அ மலர்‌ இட்டுச்‌ சூழும்‌ வலஞ்செய்து 

தென்றல்‌ மணங்கமழும்‌ தென்‌ திரு வாரூர்புக்‌ 

கென்றன்‌ மனங்குளிர என்றுகொல்‌ எய்துவதே, 9 


முன்னை முதற்பிறவி மூதறி யாமையினால்‌ 

பின்னை நினைந்தனவும்‌ பேதுற வும்மொழியச்‌ 

செக்கெல்‌] வயற்கழனித்‌ தென்திரு வாரூர்புக்‌ 
கென்னுயிர்க்‌ னெனமுதை என்றுகொல்‌ எய்துவதே, 8 


1. ஈ.நன்பகலும்‌' என்றும்‌ பாடம்‌, அஞ்சுபதம்‌ - பஞ்சாட்‌ 
சரம்‌; ஓவ்வோரெழுத்துக்கும்‌ தனித்தனியே பொருள்‌ உண்மை 
யின்‌ ஒவ்வொன்றும்‌ பதம்‌ ஆயிற்று. பராமரியா - பாதுகாத்து. 

3. மூத.றியாமையினால்‌ - பலகாளாக அடிப்பட்டு வந்த 
பழைய அஞ்ஞானத்தால்‌. பேதுறவு - டயங்குதல்‌. 1 'சென்னல்‌' 
என்றும்‌ பாடம்‌, 


158 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


நல்ல நினைப்பொழிய நாள்களில்‌ ஆருயிரைக்‌ 

கொல்ல நினைப்பனவுங்‌ குற்றமும்‌ அற்றொழியச்‌ 

செல்வ வயற்கழனித்‌ தென்‌ திரு வாரூர்புக்‌ 

கெல்லை மிதித்தடியேன்‌ என்றுகொல்‌ எய்துவதே. 4 


கடுவரி மாக்கடலுட்‌ காய்ந்தவன்‌ தாதையைமுன்‌ 
௬ுடுபொடி மெய்க்கணிக்த சோதியை வன்றலைவாய்‌ 
அடுபுலி ஆடையனை ஆதியை ஆரூர்புக்‌ 

இடுபலி கொள்ளியைநகான்‌ என்றுகொல்‌ எய்துவதே. ட்‌ 


சூழ்‌தளி நீர்கிலக்தீத்‌ தாழ்‌ர வளி ஆகாசம்‌ 

வானுயர்‌ வெங்கதிரோன்‌ வண்டமிழ்‌ வல்லவர்கள்‌ 

ஏழிசை ஏழ்ஈரம்பின்‌ ஓசையை ஆரூர்புக்‌ 

கேழுல காளியைகான்‌ என்றுகொல்‌ எய்துவதே. 6 


கொம்பன நுண்ணிடையாள்‌ கூறனை நீறணிந்த 
வம்ப்னை எவ்வுயிர்க்கும்‌ வைப்பினை ஒப்பமராச$ 
செம்பொனை ஈன்மணியைத்‌ தென்‌ திரு ஆரூர்புக்‌ 
கென்பொனை என்மணியை என்றுகொல்‌ எய்துவதே. 7 


ஆறணி நீள்முடிமேல்‌ ஆடர வஞ்சூடிப்‌ 

பாறணி வெண்டலையிற்‌ பிச்சைகொள்‌ ஈச்சரவன்‌ 

சேறணி ,தண்கழனித்‌ தென திரு வாரூர்புக்‌ 

கேறணி எம்மிறையை என்றுகொல்‌ எய்துவதே. 8 


5. கடுவரி மா கடலுள்‌ காய்ந்தவன்‌ தாதையை - கடிய 
கோடுகளையுடைய மாமரத்தைக்‌ கடலிலே கோபித்து அழித்த 
முருகவேளுடைய தந்தையை. புலி ஆடையனை - புலித்தோலை 
ஆடையாக அணிந்தவனை, கொள்ளியை - கொள்பவனை. 

6. தாள்‌” என்றும்‌ பாடம்‌. 

7. வம்பனை-மணம்‌ உடையவனை, ஒப்பு அமரா - உவமை 
யில்‌ பொருந்தாத. $ 'வைப்பனை ஒப்பமரர்‌” என்றும்‌ பாடம்‌. 

8. பாறு பருந்து, நஞ்சு அரவன்‌. 


திருவாரூர்‌ 159 


மண்ணினை உண்டுமிழ்ச்த மாயனும்‌ மாமலாமேல்‌ 
அண்ணலும்‌ ஈண்ணரிய ஆதியை மா தினொடும்‌ 

திண்ணிய மாமதில்சூழ்‌ தென திரு வாரூரபுக்‌ 

கெண்ணிய கண்குளிர என்றுகொல்‌ எய்‌ தவதே. 9 


மின்னெடுஞ்‌ செஞ்சடையான்‌ மேவிய ஆளுரை 
நன்னெடுங்‌ காதன்மையால்‌ நாவலர்‌ கோன்‌ ஊரன்‌ 
பன்னெடுஞ்‌ சொல்மலாகொண்‌ டிட்டன பத்தும்வல்லார்‌ 
பொன்னுடை விண்ணுலகம்‌ நண்ணுவர்‌ புண்ணியரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 

வரலாறு: இருகண்களையும்‌ இழந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
காஞ்சீபுரம்‌ வந்து திருவேகம்பரைப்‌ பணிந்து ஒரு கண்‌ பெற்றார்‌; 
அப்பால்‌ திருவாரூரை நினைத்‌ து இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. 
(பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 290-291.) 


_—————— 


பண்‌: செந்துருத்தி 
இருச்சிற்றம்பலம்‌ 
மீளா அடிமை உமக்கே ஆளாய்ப்‌ பிறரை வேண்டாதே 
மூளாத்‌ தீப்போல்‌ உள்ளே கனன்று முகத்தால்‌ மிகவாடி 
ஆளாய்‌ இருக்கும்‌ அடியார்‌ தங்கள்‌ அல்லல்‌ சொன்னக்கால்‌ 
வாளாவ்‌ இருப்பீர்‌ திருவா ரூரீர்‌ வாழ்ந்து போதீரே. 1 


விற்றுக்‌ கொள்வீர்‌* ஒற்றி அல்லேன்‌ விரும்பி ஆட்பட்டேன்‌ 

குற்றம்‌ ஒன்றுஞ்‌ சேய்த தில்லை கொத்தை ஆக்கினீர்‌ 

எற்றுக்‌ கடிகேள்‌ என்கண்‌ கொண்டீர்‌ நீரே பழிப்பட்டீர்‌ 

மற்றைக்‌ கண்தான்‌ தாரா தொழிந்தால்‌ வாழ்ந்து போதீரே. 2 
7, மீளா-பிறரிடம்‌ மீண்டு செல்லாத. வாளாங்கு- சும்மா, 
2, *.கொள்ளிர்‌' என்றும்‌ பாடம்‌. கொத்தை-குருடு. ஒரு 

கண்‌ பெற்று மற்றொரு கண்ணைப்பெறுவதற்குப்‌ பாடினமையின்‌ 

“மற்றைக்கண்‌' என்‌ ரூர்‌. 


160 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அன்றில்‌ முட்டா தடையுஞ்‌ சோலை ஆரூர்‌ ௮ கத்தீரே 
கன்று முட்டி உண்ணச்‌ சுரந்த காலி யவைபோல 
என்றும்‌ முட்டாப்‌ பாடும்‌ அடியார்‌ தங்கண்‌ காணாது 


குன்றில்‌ முட்டிக்‌ குழியில்‌ விழுந்தால்‌* வாழ்ர்து போதீரே. 


அருத்திறைவிர்பழனம்பதியாச்‌ சோற்றுத்துறை ஆள்வீர்‌ 
இருக்கை திருவா ரூரே உடையீர்‌ மனமே எனவேண்டா 

அருத்தி உடைய அடியார்‌ தங்கள்‌ அல்லல்‌ சொன்னக்கால்‌ 
வருத்தி வைத்து மறுமை பணித்தால்‌ வாழ்ந்து போதீரே, 4 


செந்தண்‌ பவளக்‌ திகழுஞ்‌ சோலை இதுவோ திருவாரூர்‌ 
எந்தம்‌ மடிகேள்‌ இதுவே ஆமாஅமக்காட்‌ பட்டோர்க்குச்‌ 
சந்தம்‌ பலவும்‌ பாடும்‌ மடியார்‌ தங்கண்‌ காணாது 

வந்தெம்‌ பெருமான்முறையோஎன்றால்‌ வாழ்க்‌ துபோதீரே.5 


இனைத்தாள்‌ அன்ன செங்கால்‌ நாரை சேரும்‌ திருவாரூர்ப்‌ 
புனைத்தார்ரகொள்றைப்‌ பொன்போல்‌ மாலைப்புரிபுன்‌ சடையீரே 
தனத்தா லின்றித்‌ தாந்தாம்‌ மெலிர்‌து தங்கண்‌ காணாத 
மனத்தால்‌ வாடி. அடியார்‌ இருந்தால்‌ வாழ்ச்து போதீரே, 6 


ஆயம்‌ பேடை அடையுஞ்‌ சோலை ஆரூர்‌ அகத்தீரே 
ஏயெம்‌ பெருமான்‌ இதுவே ஆமா றுமக்காட்‌ பட்டோர்க்கு 


ஜ்‌ 
8. காலி-பசு. தம்‌ கண்‌ காணாது-தம்முடைய கண்‌ பார்க்‌ 


கும்‌ தொழிலைச்‌ செய்யாமல்‌, * “வீழ்ந்தால்‌ ' என்றும்‌ பாடம்‌. 
4. அருத்திஅன்பு. வருத்தி வைத்து மறுமை பணிததால்‌- 
இம்மையில்‌ வருத்தத்தை உண்டுபண்ணி வைத்து மறுமை 
யின்பம்‌ கிடைக்கும்படி. கட்டளையிட்டால்‌. 
6, தனைத்தாள்‌-இனைப்பயிரின்‌ அடி. புனை தார்கொனள்றை- 
புனைதலையுடைய கொன்றை மாலை. * புனத்தார்‌” என்றும்‌ 
பாடம்‌. தனத்தால்‌ இன்‌ றி-செல்வக்குறைபாட்டால்‌ இன்றி. 


திருவாரூர்‌ 161 


மாயங்‌ காட்டிப்‌ பிறவி காட்டி மறவா மனங்காட்டிக்‌ 
காயங்‌ காட்டிக்‌ கண்ணீர்‌ கொண்டால்‌ வாழ்ந்து போதீரே. 7 


கழியாய்க்‌ கடலாய்க்‌ கலனாய்‌ நிலனாப்க்‌ கலந்த! சொல்லாதி 
இழியாக்‌ குலத்திற்‌ பிறந்தோ மும்மை இகழா தேத்துவோம்‌ 
பழிதான்‌ ஆவ தறிமீர்‌ அடிகேள்‌ பாடும்‌ பத்தரோம்‌ 

வழிதான்‌ காணா தலம்‌] இருக்தால்‌ வாழ்ந்து போதீரே. 8 


பேயோ டேனும்‌ பிறிவோன்‌* நின்னா தேன்பர்‌ பிறரெல்லாம்‌ 
காய்தான்‌ வேண்டில்கனிதா னன்றேகருதிக்கொண்டக்கால்‌ 
நாய்தான்‌ போல நடுவே திரிந்தும்‌ உமக்காட்‌ பட்டோர்க்கு 


வாய்தான்‌ திறவீர்‌ திருவா ரூரிர்‌ வாழ்க்து போதீரே. 9 


செருந்தி செம்பொன்‌ மலருஞ்‌ சோலை இதுவோ திருவாளூர்‌ 
பொருந்தித்‌ இருமூ லட்டா னம்மே இடமாக்‌ கொண்டீரே$ 
இருக்தும்‌ நின்அங்‌ இடச்‌ ஐம்‌ உம்மை இகழா தேத்துவோம்‌ 
வருந்தி வற்‌தம்‌ உமக்கொன்‌ அரைத்தால்‌ வாழ்க்து போதீரே, 


காரூர்‌ கண்டத்‌ தெண்டோள்‌ முக்கண்‌ கலைகள்‌ பலவாகி 

ஆரூர்த்‌ திருமூ லட்டா னத்தே அடிப்பே ராரூரன்‌ 

பாரூர்‌ அறிய என்கண்‌ கொண்டீர்‌ நீரே பழிப்பட்டீர்‌ 

வாரூர்‌ முலையாள்‌ பாகங்‌ கொண்டீர்‌ வாழ்ர்த போதீரே. 11 
இிருச்சிற்றம்பலம்‌ 


7. ஆயம்‌ பேடை அடையும்‌ - ஆண்‌ பறவைக்‌ கூட்டம்‌ 
பெண்‌ பறவைகளை வந்து அடையும்‌. காயம்‌-உடம்பு. i 
8. கலன்‌-கப்பல்‌, 1 “கழிந்த' ; 1 “தலம்வ௩்‌ என்‌ றும்பாடம்‌, 
அலமக்து-மனம்‌ சுழன்று, ்‌ த 
9, பேயோடு நட்புச்‌ செய்து பிரிந்தாலும்‌ அப்பிரிவு துன்‌ 
பத்தை உண்டாக்கும்‌ என்பர்‌, * 'பிரிவோன்‌' என்றும்‌ பாடம்‌, 
10, திருமூலட்டானம்‌ - புற்றிடங்கொண்ட நாயகர்‌ எழும்‌, 
தருளியுள்ள மூலஸ்தானம்‌. $ 'கொண்டீசை' என்றும்‌ பாடம்‌, 


41, 


162 சுந்தரா தேவாரம்‌ 


சுவாமி: வன்மீகநாதர்‌ . 
அம்பிகை: அல்லீயங்கோதையம்மை 

வரலாறு: திருவொற்றியூரிலிரும்‌து கண்‌ இரண்டும்‌ இன்‌ 
'நிப்‌ புறப்பட்ட சுந்தரர்‌ திருவேகம்பத்தில்‌ ஒற்றைக்கண்‌ 
பெற்றுப்‌, பல தலங்களைத்‌ தரிசித்துக்கொண்டு திருவாரூரை 
அடைந்தார்‌: திருக்கோயிலிற்‌ புக்குத்‌ திருமூலட்டான த்தை 
இறைஞ்சி இப்பதிகம்‌ பாடி மற்றைக்‌ கண்ணும்‌ அருளும்படி 
வேண்ட, இறைவர்‌ அவ்வாறே கொடுத்தருளினார்‌, [பெரிய 
புராணம்‌, ஏயர்கோன்‌, 808-310.] 


_—— 


21. திருவாரூர்ப்‌ பரவையுண்மண்டளி 
பண்‌: பஞ்சமம்‌ 
திருச்‌சிற்றம்பலம்‌ 

தூவாயா தொண்டுசெய்‌ வார்படு துக்கங்கள்‌ 
காவாயே* கண்டுகொண்‌ டார்ஜவர்‌ காக்கிலும்‌ 
நாவாயால்‌ உன்னையே நல்லன சொல்லுவேற்‌ 


காவாஎன்‌ பரவையுண்‌ மண்டளி அம்மானே. 1 


பொன்னானே புலவர்க்கு நின்புகழ்‌ போற்றலாம்‌ 
தன்னானே தன்னைப்‌ புகழ்க்‌ இடுச்‌ தற்சோதி 
மின்னானே செக்கர்‌ வானத்‌ திளஞாயி 

ந்ன்னானே பரவையுண்‌ மண்டளி அம்மானே. 2 


ச ம்மா தன்னையே நல்லன சொல்லுவார்‌ 
போமாறென்‌ புண்ணியா புண்ணியம்‌ ஆனானே 


1. தூவாயா: துர்வாச முனிவர்‌ பூத்த மூர்த்‌இியா தலின்‌ 
தாவாயர்‌ என்ற திருநாமம்‌ அமைந்தது. * *காவாயா' என்றும்‌ 
பாடம்‌, ஐவர்‌ - ஐம்பொறிகள்‌, காக்கலும்‌ - நின்பால்‌ செல்லா 
மல்‌ தடுத்தாலும்‌. ஆவா என்‌ - அந்தோ என்று இரங்குவாயாக, 

2. புலவர்க்குப்‌ பொன்னாக இருப்பவன்‌, 


திருவாரூர்ப்‌ பரவையுண்மண்டளி 163 


பேய்மாறாப்‌ பிணமிடு காடுகர்‌ தாடுவாய்க்‌ 
காமாறென்‌ பரவையுண்‌ மண்டளி அம்மானே. 3 


ரோக்குவேன்‌ உன்னையே நல்லன நோக்காமைக்‌ 
காக்கின்றாய்‌ கண்டுகொண்‌ டார்ஐவர்‌ காக்கிலும்‌ 
வாக்கென்னும்‌ மாலைகொண டுனனை என்மன த்‌. 
தார்க்ன்றேன்‌ பரவையுண்‌ மண்டளி அம்மானே, 4 


பஞ்சேரும்‌ மெல்லடி யாளையோர்‌ பாகமாய்‌ 
நஞ்சேரும்‌ ஈன்மணி கண்டம்‌ உடையானே 
நெஞ்சேர நின்னையே உள்கி நினைவாரை 
அஞ்சேலென்‌ பரவையுண்‌ மண்டளி அம்மானே. 8 


அம்மானே ஆகம £லர்க்‌ கருள்ஈல்கும்‌ 

பெம்மானே பேரரு ளாளன்‌ பிடவூர்‌ 

தம்மானே தண்டமிழ்‌ நூற்புல வாணர்க்கோர்‌ 
அம்மானே பரவையுண்‌ மண்டளி யம்மானே, 6 
விண்டானே மேலையார்‌ மேலையார்‌ மேலாய 
எண்டானே எழுத்தொடூ சோற்போருள்‌ எல்லாமுன்‌ 
கண்டானே கண்டனைக்‌ கொண்டிட்டூக்‌ காட்டாயே 
அண்டானே பரவையுண்‌ மண்டளி அம்மானே. 7 


காற்றானே கார்முகில்‌ போல்வதோர்‌ கண்டத்தெம்‌ 
கூற்றானே கோல்வளை யாளைஓர்‌ பாகமாய்‌ 


4. £ காக்கின்றார்‌ என்றும்‌ பாட ம்‌. வாக்‌ கென்னும்‌ மாலை- 
சொல்மாலை. ஆர்க்கின்றேன்‌ - கட்டுகின்றேன்‌. 

2... வீண்டானே - எதன்கண்ணும்‌ சாராமல்‌ நீங்கியிருப்ப 
வனே, மேலானவர்களுக்குள்ளே மேலானவர்களின்‌ மேலான 
கருத்தாய்‌ இருப்பவனே, எண்‌ - எண்ணம்‌. எழுத்துச்‌ சொல்‌ 
பொருள்‌ என்னும்‌ மூன்றும்‌ உன்‌ மூன்று கண்களாக உள்ளன. 


164. சுந்தரா தேவாரம்‌ 


நீற்றுனே நீள்சடை மேல்நிறை வுள்ளதோர்‌] 
ஆற்றானே பரவையுண்‌ மண்டளி யம்மானே. 8 


செடியேன்நான்‌ செய்வினை நல்லன செய்யாத 
கடியேன்நான்‌ கண்டதே கண்டதே காழமுறும்‌ 
கொடியேன்நான்‌ கூறுமா$ அன்பணி கூறாத 
அடியேன்நான்‌ பரவையுண்‌ மண்டளி யம்மானே. 9 


கரந்தையும்‌ வன்னியும்‌ மத்தமுங்‌ கூவிளம்‌ 

பரந்தசீர்ப்‌ பரவையுண்‌ மண்டளி அம்மானை 

நிரம்பிய ஊரன்‌ உரைத்தன பத்திவை 

விரும்புவார்‌ மேலையார்‌ மேலையார்‌ மேலாரே. 10 

இிருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி; மண்டலேசுரர்‌ 
அம்பிகை: பஞ்சின்மெல்லடியாள்‌ 

வரலாறு: திருவேகம்பத்தில்‌ ஒற்றைக்‌ கண்‌ பெற்று வரும்‌ 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ திருவாரூரை அடைந்து, முதலில்‌ 


பரவையுண்‌ மண்டளியைத்‌ தரிசித்து இப்பதிகத்தைப்‌ பாடினார்‌ 
[பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 901-803.] 


8. எம்‌ கூற்றானே - எம்‌ பங்கில்‌ இருப்பவனே; கால 
காலனே எனலும்‌ ஆம்‌. 1“யுள்ளதோர்‌' என்றும்‌ பாடம்‌. 

9. செடியேன்‌ - தீயவனாகிய நான்‌, 8 *கூடுமா' என்‌. றும்‌ 
பாடம்‌, 

10. மத்தம்‌; ஊமத்தமலர்‌. கூவிளம்‌ - வில்வம்‌. மேலையா 
ருக்கும்‌ மேலையாருக்கும்‌ மேலானவர்‌, 


திருகாட்டியத்தான்குடி. 165 


22. திருநாட்டியத்தான்குடி -- பண்‌: தக்கராகம்‌ 
இருச்‌சிற்றம்பலம்‌ 


பூணை ஆவதோர்‌: அரவங்கண்‌ டஞ்சேன்‌ 
புறங்காட்‌ டாடல்கண்‌ டி.கழேன்‌ 
பேணி ராதிலும்‌ பெருமையை உணர்வேன்‌ 
பிறவே னாகிலும்‌ மறவேன்‌ 
காணி ராகிலுங்‌ காண்பனென்‌ மனத்தால்‌ 
கருத ராகிலுங்‌ கருதி 
நானே லும்மடி. பாடுதல்‌ ஒழியேன்‌ 
நாட்டியத்‌ தான்குடி. நம்பீ. 1 


கச்சேர்‌ பாம்பொன மர்‌ கட்டிரின்‌ நிடுகாட்‌ 
டெல்லியில்‌ ஆடலைக்‌ கவர்வன்‌ 

அச்சேன்‌*% என்மனம்‌ புகுந்திருக்‌ கின்றமை 
சொல்லாய்‌ திப்பிய மூர்த்தி 

வைச்சே இடர்களைக்‌ கனைம்‌திட வல்ல 
மணியே மாணிக்க வண்ணா 

நச்சேன்‌ ஒருவரை நான்உமை அல்லால்‌ 
நாட்டியத்‌ தான்குடி ஈம்பீ, 


அஞ்சா தேஉமக்‌ காட்சேய வல்லேன்‌ 
யாதினுக்‌ காசைப்‌ படுகேன்‌ 

பஞ்சேர்‌ மெல்லடி. மாமலை மங்கை 
பங்கா எம்பர மேட்டி 


1. பூணும்‌ நாணும்‌ ஆவது ஓர்‌ அரவம்‌. 
2. 1 -அரவொன்று ; *  துச்சே என்றும்‌ பாடம்‌, எல்வி 
டயில்‌-இரவில்‌. துச்சேன்‌ - இழிந்தவனாகிய “எனது. இடர்களை 
வைத்துப்‌ பின்‌ களைந்திட வல்லவன்‌, 


166 


சுந்தரா தேவாரம்‌ 


மஞ்சேர்‌ வெண்மதி செஞ்சடை வைத்த 
மணியே மாணிக்க வண்ணா 
ஈஞ்சேர்‌ கண்டா வெண்டலை ஏந்த 
நாட்டியத்‌ தான்குடி நம்பி. 8 
கல்லே னல்லேன்‌ நின்புகழ்‌ அடிமை 
கல்லா தேபல கற்றேன்‌ 
நில்லே னல்லேன்‌ நின்வழி நின்றார்‌ 
தம்முடை நீதியை நினைய 
வல்லே னல்லேன்‌ பொன்னடி. பரவ 
மாட்டேன்‌ மறுமையை நினைய 
நல்லே னல்லேன்‌ நானுமக்‌ கல்லால்‌ 
நாட்டியத்‌ தான்குடி நம்பீ, 4 


மட்டார்‌ பூங்குழல்‌ மலைமகள்‌ கணவனைக்‌ 
கருதா தார்தமைக்‌ கருதேன்‌ 

ஓட்டீ ராலும்‌ ஒட்டுவன்‌ அடியே 
னும்மடி அடைந்தவர்க்‌ கடிமைப்‌ 

பட்டே னாகிலும்‌ பாடுதல்‌ ஒழியேன்‌ 
பாடியும்‌ நாடியும்‌ அறிய 

நட்டேன்‌ ஆதலால்‌ நான்மறக்‌ கில்லேன்‌ 
நாட்டியத்‌ தானகுடி ஈம்பீ. 6 

படப்பாற்‌ றன்மையில்‌ நான்பட்ட தெல்லாம்‌ 
படுத்தாய்‌ என்றல்லல்‌ பறையேன்‌ - 

குடப்பாச்‌ சில்‌ லுறை கோக்குளிர்‌ வானே 
கோனே கூற்றுதைத்‌ தானே 


என்னை அகன்று போவீரானாலும்‌, 


5. மட்டு- நறுமணம்‌, ஈட்டேன்‌ - தோழமை பூண்டேன்‌. 


8. பறையேன்‌ - பேசமாட்டேன்‌. கஈடப்பீர்‌ ஆடலும்‌ - 


திருநாட்டியத்தான்குடி. 167 


மடப்பாற்‌ றயிரொடு ரெய்மகிழ்ச்‌ தாடும்‌ 
மறையோ இ மங்கை. பங்கா 

ஈடப்பீ ராகுலும்‌ நடப்பன்உம்‌ அடிக்கே 
நாட்டியத்‌ தான்குடி. நம்பி. 6 


ஜவாய்‌ அரவினை மதியுடன்‌ வைத்த 
அழகா அமரர்கள்‌ தலைவா 
எய்வான்‌ வைத்ததோர்‌ இலக்கினை அணேைதர 
நினைந்தேன்‌ உள்ளமுள்‌ எளவும்‌ 
உய்வான்‌ எண்ணிவம்‌ அம்மடி அடைந்தேன்‌ 
உகவீ ராகிலும்‌ உகப்பன்‌ 
நைவா னன்றுமக்‌ காட்பட்ட தடியேன்‌ 
நாட்டியத்‌ தான்குடி. கம்பி. 7 


கலியேன்‌ மானுட வாழ்க்கைஒன்‌ முகக்‌ 
கருதிடிற்‌ கண்கணீர்‌ பில்கும்‌* 

பலிதேர்ச்‌ துண்பதோர்‌ பண்புகண்‌ டிகழேன்‌ 
பசுவே ஏறிலும்‌ பழியேன்‌ 

வலியே யாகிலும்‌ வணங்குதல்‌ ஒழியேன்‌ 
மாட்டேன்‌ மறுமையை நினையேன்‌ 

நலியேன்‌ ஒருவரை கானுமை அல்லால்‌ 
நாட்டியத்‌ தான்குடி நம்பீ, 6 

குண்டா டிச்சமண்‌ சாக்யெப்‌ பேய்கள்‌ 
கொண்டா ராகிலுவ்‌ கொள்ளக்‌ 

கண்டா ஓங்கறு தேன்‌எரு தேறும்‌ 
கண்ணா நின்னல தறியேன்‌ 


8, கலியேன்‌ - ஆரவாரத்தைச்‌ செய்யேன்‌. * : மல்கும்‌” 


என்றும்‌ பாடம்‌. 


9. குண்டு ஆடி - கீழ்மை பேசி, 


‘168 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தொண்டா டித்தொழு வார்தொழக்‌ கண்டு 
தொழுதேன்‌ என்வினை போக 
நண்டா டும்வயல்‌ தண்டலை வேலி 
நாட்டியத்‌ தான்குடி ம்பி, 9 
கூடா மன்னரைக்‌ கூட்டத்து வென்ற 
கொடிறன்‌ கோட்புலி சென்னி 
நாடார்‌ தொல்புகழ்‌ ஈாட்டியத்‌ தான்குடி. 
கம்பியை நாளும்‌ மறவாச்‌ 
சேடார்‌ பூங்குழற்‌ சிங்கடி யப்பன்‌ 
திருவா ரூரன்‌ உரைத்த 
பாடீ ராகிலும்‌ பாடுமின்‌ தொண்டீர்‌ 
பாடதநும்‌ பாவம்பற்‌ றறுமே, 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: இரத்தினகரிகாதா்‌; அம்பிகை: மலர்மங்கைநாய௫. 
வரலாறு: சுந்தரமூர்த்தி நாயனார்‌ பல தலங்களையும்‌ தரி 
சித்துவரும்‌ முறையில்‌ காட்டியத்தான்குடி. ஈண்ணினார்‌; சோழ 
மன்னனுடைய உரிமைச்‌ சேனாதிபதியாக இருந்தவரும்‌ அவ்‌ 
வூரினருமாகிய கோட்புலி நாயனார்‌, சுந்தரரை வரவேற்று உப 
சாரம்‌ செய்து வழிபட்டுத்‌ தம்‌ புதல்விமாராயெ . சிங்கடியார்‌, 
வனப்பகையார்‌ என்னும்‌ இருவரையும்‌ வணங்கச்‌ செய்தார்‌; 
பிறகு, அடியேன்‌ பெற்ற மக்கள்‌ இவர்‌; இவர்களை அடிமை 
யாகக்‌ கொண்டருளவேண்டும்‌ '” என்று பணிய, நம்பியாரூரர்‌, 
“ இவர்‌ எனக்குத்‌ தூய மக்கள்‌ ' என்று ஏற்றுக்கொண்டார்‌; 
பிறகு இறைவரைத்‌ தரிசித்து இந்தப்‌ பதிகம்‌ பாடிக்‌ கோட்‌ 
புலியாரைச்‌ சிறப்பித்ததோடு தம்மைச்‌ சிங்கடியப்பனென்று 


ஒரு பாட்டில்‌ வைத்தருளினார்‌. [பெரியபுராணம்‌ ஏயர்கோன்‌, 
99-42] 


10. கூடாமன்னர்‌ - பகையரசர்‌, கொடிறன்‌ - இண்ணியன்‌. 


சிங்கடி-கோட்புலி நாயனார்‌ திருமகளார்‌; இவரைத்‌ தம்‌ மகளாக 
ஏற்றுக்கொண்டார்‌ சுந்தரர்‌, 


திருவலிவலம்‌ 169 


29. திருவலிவலம்‌ - பண்‌: தக்கேசி 
திருச்சிற்றம்பலம்‌ 
ஊனங்‌ கத்து$யிர்ப்‌ பாய்உல கெல்லாம்‌* 
ஓங்கா ரத்துரு ஆகிநின்‌ முனை 
வானங்‌ கத்$தவர்க்‌ கும்மளப்‌ பரிய 
வள்ள லைஅடி. யார்கள்தம்‌ உள்ளத்‌ 
தேனங்‌ கத்த$மூ தரகிஉள்‌ றும்‌ 
தேச னைத்திளைத்‌ தற்கினி யானை 
மானங்‌ கைத்தலத்‌ தேந்தவல்‌ லானை 
வலிவ லந்தனில்‌ வந்துகண்‌ டேனே. 1 


பல்லடி. யார்பணிக்‌ குப்‌$பரி வானைப்‌ 

பாடி ஆ டும்பத்தாக்‌ கன்புடை யானைச்‌ 
செல்லடி. யேரெருக்‌ கித்திறம்‌ பாது 

சேர்ந்தவர்க்‌ கேத்தி முத்திசெய்‌ வானை 
நல்லடி. யார்மனத்‌ தெய்ப்பினில்‌ வைப்பை 

நானுறு குறைஅறிந்‌ தருள்புரி வானை 
வல்லடி. யார்மனத்‌ இச்சையு ளானை 

வலிவ லர்தனில்‌ வர்துகண்‌ டேனே. 2 


1. 8 “ஊனங்கைத்‌ '; “வானங்கைத்‌ '; * தேனங்கைத்‌ !; 
உயிர்க்கெல்லாம்‌' என்றும்‌ பாடம்‌, ஊன்‌ அங்கத்து உயிர்ப்‌ 
பாய்‌-ஊனையுடைய உடலிலே மூச்சுக்‌ காற்றாகி. வான்‌ அங்கத்‌ 
தவர்க்கும்‌-வானத்தில்‌ வாழும்‌ திருமேனியையுடைய தேவர்களுக்‌ 
கும்‌, தேன்‌ அங்கத்து அமுது ஆகி. தே சளை-ஒளிபடைத் தவளை, 
அங்கைத்‌ தலத்து மான்‌ ஏந்த வல்லானை. 
2. 1 பரிக்கும்‌' என்றும்‌ பாடம்‌, செல்‌ அடியே நெருக்கி 
'அன்பர்பாமற்‌ செல்கன்‌ற திருவடியினை அணுகி. எய்ப்பினில்‌ 
வைப்பை - இளைத்த காலத்தில்‌ பயன்‌ படும்‌ மீதியை, . 


170 ௬ந்தரார்‌ தேவாரம்‌ 


ஆழிய னாய்‌ அகன்‌ றேஉயர்ர்‌ தானை 

ஆதி௮அம்‌ தம்பணி வார்ர்க்கணி யானைக்‌ 
கூழைய ராகப்பொய்‌ யேசூடி ஓம்‌ 

சூழைக்து மெய்யடி யார்குழுப்‌ பெய்யும்‌ 
வாழியர்க்‌ கேவழு வாநெறி காட்டி 

மறுபிறப்‌ பென்னை மாசறுத்‌ தானை 
மாழையொண்‌ கண்ணுமை யைமகழ்ந்‌ தானை 

வலிவ லந்தனில்‌ வந்துகண்‌ டேனே. 3 


நாத்தான்‌ உன்திற மேதிறம்‌ பாது 

'ஈண்ணிஅ௮ண்‌ ணித்தமு தம்பொதிக்‌ தூறும்‌ 
ஆத்தா னைஅடி யேன்றனக்‌ கென்றும்‌ 

அளவிற்‌ தபல தேவர்கள்‌? போற்றும்‌ 
சோத்தா னைச்சுடர்‌ மூன்றிலும்‌ ஒன்றித்‌ 

துருவி மால்பிர மன்னறி யாத 
மாத்தா னைமாத்‌ தெனக்குவைத்‌ தானை 

வலிவ லந்தனில்‌ வச்துகண்‌ டேனே. 4 


8. * “பணியார்‌' என்றும்‌ பாடம்‌; பணி செய்பவர்‌ என்பது 
பொருள்‌. ஆழம்‌, அகலம்‌, உயரம்‌ என்னும்‌ மூன்றும்‌ உடைய 
வன்‌. ஆழியனாய்‌-ஆழத்தையுடையவனாய்‌. கூழையர்‌ ஆக 
வணக்கத்தை உடையவராய்‌. பொய்யே குடி ஓம்பி-பொய்யாகக்‌ 
குடும்பத்தைக்‌ காத்து. குழுப்பெய்யும்‌-கூட்டத்திலே சேரும்‌. 
மாழை யொண்‌ கண்ணுமை: தலத்து அம்பிகை. 

4. அண்ணித்து - தித்தித்த, ஆத்தானை - ஆப்தனை, 
ர “பஃ றேவர்கள்‌' என்றும்‌ பாடம்‌, சோத்தானை - தோத்தி 
சத்தைப்‌ பெற்றவனை, சுடர்‌ மூன்று - குரிய சந்திராக்கினிகள்‌, 
மாத்தானை - பெருமையை உடையவனை; மகத்து என்பது 
மாத்து என வந்தது. மாத்து-பெருமை, 


இருவலிவலம்‌ 171 


நல்லிசை ஞானசம்‌ பக்தனும்‌ நாவினுக்‌* 
கரசரும்‌ பாடிய நற்றமிழ்‌ மாலை 
சோல்லிய வேசோல்லி எத்துகப்‌ பானைத்‌ 
தோண்ட னேன்‌அறி யாமை அறிந்து 
கல்லி யல்மனத்‌ தைக்கசி வித்துக்‌ 
கழலடி காட்டிஎன்‌ களைகளை அறுக்கும்‌ 
வல்லியல்‌ வானவர்‌ வணங்கநின்‌ றானை 
வலிவ லந்தனில்‌ வந்துகண்‌ டேனே. 6 


பாடுமா பாடிப்‌ பணியுமா றறியேன்‌ 

பனுவுமா பனுவிப்‌ பரவுமா றறியேன்‌ 
தேடுமா தேடித்‌ இருத்துமா றறியேன்‌ 

செல்லுமா செல்லச்‌ செலுத்துமா றறியேன்‌ 
கூடுமா றெங்கன மோளன்ற கூறக்‌ 

குறித்துக்‌ காட்டிக்‌ கொணர்ந்தெனை ஆண்டு 
வாடிரீ வாளா வருர்தல்‌என்‌ பானை 

வலிவ லந்தனில்‌ வக்‌ துகண்‌ டேனே. 6 


பந்தித்த வல்வினைப்‌4| பற்றறப்‌ பிறவிப்‌ 
படுக டற்பரப்‌ புத்தவிர்ப்‌ பானைச்‌ 

சந்தித்‌ ததிற.லாற்[பணி பூட்டித்‌ 
தவத்தை ஈட்டிய தம்மடி. யார்க்குச்‌ 


த, * நாவுக்‌' என்றும்‌ பாடம்‌. கல்‌ இயல்‌ மனத்தை - கல்‌ 
லின்‌ இயல்புகொண்ட திண்ணீய மனத்தை. களைகள்‌-குற்றங்கள்‌. 

6. பனுவுமா பனுவி-செய்யுள்‌ செய்யுமாறு செய்து, 

7. ஏ பந்தித்‌ தவ்வினை': 1 “திறலார்‌' என்றும்‌ பாடம்‌, 
பணிபூட்டி - தொண்டை மேற்கொண்டு. திருப்பாதமாகிய சிவ 
லோகம்‌; திருவடியே மோட்சமாதலின்‌ இங்கனம்‌ கூறினார்‌. 
வந்திப்பாம்‌- வணங்குபவம்‌ 


172 


சும்தரர்‌ தேவாரம்‌ 


சிந்தித்‌ தற்கெளி தாய்த்திருப்‌ பாதஞ்‌ 

வெலோ கந்திறர்‌ தேற்றவல்‌ லானை 
வந்திப்‌ பார்தம்‌ மனத்தினுள்‌ ளானை 

வலிவ லந்தனில்‌ வந்துகண்‌ டேனே. 7 
எவ்வவர்‌ தேவர்‌ இருடிகள்‌ மன்னர்‌ 

எண்ணிறம்‌ தார்கள்மற்‌ ஹெங்கும்கின்‌ றேத்த 
அவ்வவர்‌ வேண்டிய தேஅருள்‌ செய்து 

அ௮டைந்தவர்க்‌ கேஇட மாகிநின்‌ முனை 
இவ்வவர்‌ கருணேஎம்‌ கற்பகக்‌ கடலை 

எம்பெரு மான்‌அரா ளாய்‌என்ற பின்னை 
வவ்விஎன்‌ ஆவி மனங்கலக்‌ தானை 

வலிவ லந்தனில்‌ வர்துகண்‌ டேனே. 8 
திரியும்‌ முப்புரஞ்‌ செற்ற அங்‌ குற்றத்‌ 

. திறல்‌ ரக்கனைச்‌ செறுத்ததும்‌ மற்றைப்‌ 

பெரிய ஈஞ்சமு துண்டதும்‌ முற்றும்‌* 

பின்னையாய்‌ முன்ன மேமுளைத்‌ தானை 
அரிய நான்மறை அந்தணர்‌ ஓவா 

தடிப ணிந்தறி தற்கரி யானை 
வரையின்‌ பாவை மணாளன்எம்‌ மானை 

வலிவ லந்தனில்‌ வர்‌ தகண்‌ டேனே, 9 


ஏன்ற அர்தணன்‌ தலையினை அறுத்து 
நிறைக்க மாலுதி ரத்தினை ஏற்றுத்‌ 

தோன்று தோள்மிசைக்‌ களேபரம்‌ தன்னைச்‌ 
சுமந்த மாவிர தத்தகவ்‌ காளன்‌ 


8. எவ்வவர்‌-எவ்வெவர்‌ - யார்‌ யாரோ. என்‌ ஆவியும்‌ மன 


மும்‌ னல்‌ 


9. * “மற்றும்‌' என்றும்‌ பாடம்‌. அரக்கனை- -இராவணனை, 


செ அத்த தும்‌-தண்டித்த தும்‌. வரையின்‌ பாவை- பார்வதி, 


திருக்‌ே காளிலி 173 


சான்று காட்டுதற்‌ கரியவன்‌ எளியவன்‌ 
தன்னைத்‌ தன்னி லாமனத்‌ தார்க்கு 
மான்று சென்றணை யாதவன்‌ றன்னை 
வலிவ லந்தனில்‌ வர்துகண்‌ டேனே. 10 
கலிவ லங்கெட ஆரழல்‌ ஓம்பும்‌ 
கற்ற நான்மறை முற்றனல்‌ ஓம்பும்‌ 
வலிவ லந்தனில்‌ வக்‌ துகண்‌ டடியேன்‌ 
மன்னும்‌ நாவலா ரூரன்வன்‌ ரொண்டன்‌ 
ஒலிகொள்‌ இன்னிசைச்‌ செந்தமிழ்‌ பத்தும்‌ 
உள்ளத்‌ தால்‌உகற்‌ தேத்தவல்‌ லார்போய்‌ 
மெலிவில்‌ வானுல கத்தவர்‌ ஏத்த 
விரும்பி விண்ணுல கெய்துவர்‌ தாமே, 1] 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: மனத்துணை காதர்‌ 
அம்பிகை: மாழையங்கண்ணி அம்மை 
24. திருக்கோளிலி _ பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்ற்ம்பலம்‌ 
நீள நினைந்தடியேன்‌ உமை நித்தலும்‌ கைதொழுவேன 
வாளன கண்மடவாள்‌ அவள்‌ வாடி. வருக்காமே 
கோளிலி எம்பெருமான்குண்டை யூர்ச்சில நேல்லுப்பேற்றேன்‌ 
ஆளிலை எம்பேருமான்‌ அவை அட்டித்‌ தரப்பணியே. 1 


10, அந்தணன்‌-பிரமன து, களேபரம்‌-உயிர்போன உடல்‌, 
சான்று-சாட்டி, மான்று-மயங்கி, கங்காளன்‌ - முழு எலும்பை 


வர தன்‌ என்றும்‌ பாடம்‌. கலியினது வெற்றி கெடும்‌ 
படியாக, ள்‌ , 

1. அவள்‌ என்றது பரவையாரை, அட்டித்தர -கொண்டு 
வந்து சேர்க்க. 


114 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வண்டம ருங்குழலாள்‌ உமை நங்கையோர்‌ பங்குடையாய்‌ 
விண்டவர்‌ தம்புரமூன்‌ ஜெரி செய்தஎம்‌ வேதியனே , 

தெண்‌ திரை நீர்வயல்சூழ்‌ திருக்‌ கோளிலி எம்பெருமான்‌ 
அண்டம தாயவனே அவை அட்டித்‌ தரப்பணி£ய. 2 


பாதியோர்‌ பெண்ணை வைத்தாய்‌ பட ருஞ்சடைக்‌ கங்கை 
மாதர்ஈல்‌ லார$வருத்தம்‌ ௮௮ நீயும்‌ அறிதியன்றே[வைத்தாய்‌ 
கோதில்பொழில்புடைசூழ்‌ குண்டையூர்ச்சிலகெல்லுப்பெற்றேன்‌ 
ஆதியே அற்புதனே அவை அட்டித்‌ தரப்பணியே. 8 
சொல்‌ லுவதென்னுனைகான்‌ தொண்டைவாயுமைகங்கையைகநீ 
புல்‌. இடத்தில்‌ வைத்தாய்க்‌ கொரு பூசல்செய்‌ தார்உளரோ 
கொல்லைவளம்புறவிற்குண்டை.யூர்ச்லெறெல்‌ லுப்பெற்றேன்‌ 
அல்லல்‌ களைந்தடியேற்‌ கவை அட்டித்‌ தரப்பணியே. 4 
முல்லை மூறுவல்‌உமை ஒரு பங்குடை முக்கணனே 

பல்லயர்‌ வெண்டலையிற்‌ பலி கொண்டுழல்‌ பாசுபதா 
கொல்லை வளம்புறவில்‌ திருக்‌ கோளிலி எம்பெருமான்‌ 
அல்லல்‌ களைந்தடியேற்‌ கவை அட்டித்‌ தரப்பணியே. 1] 
குரவம்‌ ருங்குழலாள்‌ உமை நங்கைதர்‌ வ்‌ 
பரவை பசிவருத்தம்‌ அத நீயும்‌ அறிதியன்றே 

குரவம ரும்பொழில்சூழ்‌ குண்டை யூர்ச்சல நெல்லுப்பெற்றேன்‌ 
அரவம்‌ அசைத்தவனே அவை அட்டித்‌ தரப்பணியே. 6 
எம்பெரு மானுனையே நினைக்‌ தேத்துவன்‌ எப்பொழுதும்‌ 
வம்பம ருங்குழலாள்‌ ஒரு பாகம்‌ அமர்ந்தவனே 
செம்பொனின்‌ மாளிகைசூழ்‌ திருக்‌ கோளிலி எம்பெருமான்‌ 
அன்பது வாயடியேற்‌ கவை அட்டித்‌ தரப்பணியே. ப 


8. $ *கல்லாள்‌' என்றும்‌ பாடம்‌. 
5. | அல்லல்‌ களைந்தடியேன்‌ அவை' என்றும்‌ பாடம்‌, 
6. குரவு - ஒரு மலர்‌, வாசனை, 7, வம்பு- நறுமணம்‌, 


திருக்‌ே காளிலி 175 


அரக்கன்‌ முடி.கரங்கள்‌ அடர்த்‌ இட்டஎம்‌ ஆதிப்பிரான்‌ 
பரக்கும்‌ அரவல்குலாள்‌ பர வையவள்‌ வாடுகின்றாள்‌ 
குரக்கினங்கள்‌ குதிகொள்‌ குண்டையூர்ச்சில நெல்லுப்பெற்றேன்‌ 
இரக்கம தாயடியேற்‌ கவை அட்டித்‌ தரப்பணியே. 8 


பண்டைய மால்பிரமன்‌ பறச்‌ தம்மிடம்‌ தும்மயாக்தும்‌ 
கண்டில ராயவர்கள்‌ கழல்‌ காண்பரி தாயபிரான்‌ 

தெண்‌ இரை நீர்வயல்சூழ்‌ இருக்‌ கோளிலி எம்பெருமான்‌ 
அண்டம தாயவனே! அவை அட்டித்‌ தரப்பணியே, 9 


கொல்லை வளம்புறவில்‌ இருக்‌ கோளிலி மேயவனை 
நல்லவர்‌ தாம்பரவும்‌ திரு நாவல வூரனவன 
நெல்லிட ஆட்கள்வேண்டி நினைந்‌ தேத்திய பத்தும்வல்லார்‌ 
அல்லல்‌ களைந்‌ அலகின்‌ அண்டர்‌* வானுல காள்பவரே, 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: கோளிலிநாதர்‌ 
அம்பிகை: வண்டமர்பூங்குழலி 

வரலாறு: குண்டையூரிலிருந்த வேளாண்‌ செல்வராகிய 
குண்டையூர்‌ கிழார்‌ ஆளுடைய நம்பியாரிடம்‌ அளவற்ற அன்‌ 
புடையாராய்‌ அவருக்கு வேண்டிய செந்நெல்‌ பருப்பு முதலிய 
வற்றை அனுப்பி வந்தார்‌. மழையின்றி வளம்‌ பொய்த்துப்‌ 
பஞ்சம்‌ வரவே, அவ்வாறு செய்ய முடியாமல்‌ அவர்‌ வருந்தச்‌ சிவ 
பெருமான்‌ குவியல்‌ குவியலாக அவர்பால்‌ நெல்‌ கிரம்பும்படி. 
அருள்‌ செய்தார்‌. குண்டையூர்‌ கிழார்‌. பெருமானது திருவருளை 
வியந்து தொழுது சுந்தரருக்குச்‌ செய்தியைக்‌ கூறி, ௮க்கெல்லை 
எடுத்துச்‌ செல்லப்‌ பலபல ஆட்கள்‌ வேண்டுமே என்றார்‌. 


9. மால்‌ இடந்தும்‌ பிரமன்‌ பறந்தும்‌ என எதிர்கிரல்‌ 
திறையாகக்‌ கூட்டுக. 1 தாய பிரான்‌' என்றும்‌ பாடம்‌. 

10. கொல்லை வளம்புறவில்‌ - முல்லை கிலமாகிய வளப்ப 
முடைய காட்டையுடைய. * “அண்ட என்றும்‌ பாடம்‌. 


176 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


உடனே நம்பியாரூரர்‌ திருக்கோளிலிக்கு வந்து இத்திருப்பதிகத்‌ 
தைப்‌ பாடவே, சிவபெருமான்‌ ஓர்‌ இரவில்‌ தம்‌ பூத கணங்களைல்‌ 
கொண்டு அத்தனை நெல்லையும்‌ பரவையார்‌ இருமாளிகையில்‌ 
சேர்க்கச்‌ செய்தருளினார்‌. [பெரியபுராணம்‌, ஏயர்கோன்‌, 10-22] 


20. திருமறைக்காடு - பண்‌: காந்தாரம்‌ 
இிருச்சிற்றம்பலம்‌ 
யாழைப்பழித்‌ தன்னமொழி மங்கைஒரு பங்கன்‌ 
பேழைச்சடை முடிமேற்பிறை வைத்தான்‌ இடம்‌ பேணில்‌ 
தாழைப்பொழி லூடேசென்று பூழைத்தலை நுழைந்து 
வாழைக்கனி கூழைக்குரங்‌ குண்ணும்மறைக்‌ காடே. 1 


சிகரத்திைடை இள வெண்பிறை வைத்தான்‌இடம்‌ தெரியில்‌ 
முகரத்திடை முத்தின்னொளி பவளத்திரள்‌ ஓதத்‌ 

தகரத்திடை தாழைத்திரள்‌ ஞாழற்றிரள்‌ சீழல்‌ 

மகரத்தொடு சு றவங்கொணாம்‌ தெற்றும்மறைக்‌ காடே, இ 
அங்கங்களும்‌ மறைகான்குடன்‌ விரித்தானிடம்‌ அறிந்தோம்‌ 
தெங்கங்களும்கெடும்பெண்ணையும்பழம்வீழ்மணற்படப்பைச்‌ 
சங்கங்களும்‌ இலவ்இப்பியும்‌ வலம்புரிகளும்‌ இடறி 
வங்கங்களும்‌ உயர்கூம்பொடு வணங்கும்மறைக்‌ காடே, 3 
நரைவிரவிய மயிர்தன்னொடு பஞ்சவ்வடி மார்பன்‌ 
உரைவிரவிய உத்தமனிடம்‌ உணாரல்லு௮ மனமே 


1. பேழை-பல பொருளை வைத்திருத்தலால்‌ பெட்டியைப்‌ 
போன்ற. பூழைத்தலை - இடைவெளி மிடையே. 

2, சிகரம்‌-தலை, முகரம்‌-சங்கு. தீகரம்‌-ஒருவகைவாசனை 
மரம்‌. ஞாழல்‌-புலிககக்‌ கொன்றை, 

9 தெங்கங்கள்‌ - தென்னை மரங்கள்‌. பெண்ணை _ பனை. 
படப்பை-தோட்டம்‌, இப்பி - சிப்பி, வங்கங்கள்‌ - கப்பல்கள்‌. 


திருமறைக்காடு 177 


குரைவிரவிய குலை$சேகரக்‌ கொண்டற்றலை விண்ட 
வரைபுரைவன திரைபொருதிழிக்‌ தெற்றும்மறைக்‌ காடே, 4 


சங்கைப்பட நினையாதெழு நெஞ்சேதொழு தேத்தக்‌ 
கங்கைக்சடை முடி உடையவர்க்‌ இடமாவது பரவை 
அங்கைக்ரகடல்‌ அருமாமணி உரந்திக்கரைக்‌ கேற்ற 
வங்கத்தொடு சுறவங்கொணாரம்‌ தெற்றும்மறைக்‌ காடே. 8 


அடல்விடையினன்‌ மழுவானின னலராலணி[ கொன்றைப்‌ 
படருஞ்சடை முடியுடையவாக்‌ இடமாவது பரவைக்‌ 
கடலிடையிடை கழியருகினிற்‌ கடி ரா௮ுதண்‌ கைதை 
மடலிடையிடை வெண்குருகெழு மணிநீர்மறைக்‌ காடே. 6 


முளைவளரிள ம்ீதிடடையவன்‌ முன்செய்தவல்‌ வினைகள்‌ 
களைகளைக்தெனை ஆளல்லு௮ கண்டன்னிடஞ்‌ செந்றெல்‌ 
வளைவிளைவயற்‌ கயல்பாய்தரு குணவார்மணற்‌ கடல்வாய்‌ 
வளைவளை யொடு சலஞ்சலங்கொணர்ந்‌ தெற்றும்மறைக்‌ காடே. 7 


ஈலம்பெரியன சுரும்பார்ந்தன ஈங்கோன்‌ இடம்‌ அறிந்தோம்‌ 
கலம்பெரியன சாருங்கடற்‌ கரைபொருதிழி கங்கைச்‌ 

சலம்புரிசடை முடி உடையவர்க்‌ இடமாவது பரவை 
வலம்புரியொடு சலஞ்சலங்கொண்ர்ம்‌ தெற்றும்மறைக்‌ காடே. 8 


4, குரை-ஒலி, குலை-கரை. $ “குல்‌ என்றும்‌ பாடம்‌, 

5, சங்கை-சந்தேகம்‌. 1 'அங்கக்‌' என்றும்‌ பாடம்‌. 

6. வாள்‌-ஆயுதம்‌, கைதை-தாழை. 4 'னல்லாரணி' என்‌. 
றும்‌ பாடம்‌. 

7. எனை ஆளும்‌ அல்உறு கண்டன்‌; அல்‌ - கருமை. குண 
வார்மணழ்‌ கடல்வாய்‌-வார்ந்த மணலையுடையகுண கடலிடத்தே 
குணகடல்‌-&ழ்கடல்‌, வளை வளை-வளைந்த சங்கு. சலஞ்சலம்‌- 
ஒருவகைச்‌ சங்கு. 

8. கலம்‌-கப்பல்‌. சலம்‌-கங்கை நீர்‌, 


‘12, 


178 சர்தரர்‌ தேவாரம்‌ 


குண்டாடியுஞ்‌ சமணாடியுவ்‌ சூற்றுடுக்கையர்‌ தாமும்‌ 
கண்டார்கண்ட காரணம்மவை கருதா துகை தொழுமின்‌ 
எண்டோளினன்‌ முக்கண்ணினன்‌ ஏழிசையினன்‌ அறுகால்‌ 
வண்டாடுதண்‌ பொழில்சூழ்ந்தெழு மணிநீர்மறைக்‌ காடே.9: 
பாரூர்பல புடைசூழ்வள| வயல்நரவலர்‌ வேந்தன்‌ 
வாரூர்வன முலையாள்‌ உமை பங்கன்மறைக்‌ காட்டை 
ஆரூரன தமிழ்மாலைகள்‌ பாடும்மடி தீ தொண்டர்‌ 
நீரூர்தரு நிலனோடுயர்‌ புகழாகுவர்‌ தாமே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி! மறைக்காட்டீசுவரர்‌ 
அம்பிகை: யாழைப்‌ பழித்த நாயகி 


26. .திருக்கோடிக்குழகர்‌ -- பண்‌: கொல்லி 
இருச்‌சிற்றம்பலம்‌ 
கடி.தாய்க்‌ கடற்காற்று வந்தெற்றக்‌ கரைமேல்‌ 
குடிதான்‌ அயலே இருந்தாத்‌ குற்றமாமோ 
கொடியேன்‌ கண்கள்‌ கண்‌ டனகோடிக்‌ குழகர்‌ 
அடிகேள்‌ உமக்கார்‌ துணையாக இருந்தீரே. 1 
முன்றான்‌ கடற்கஞ்சம்‌ உண்ட அதனாலோ 
பின்றான்‌ பரவைக்‌ குபகாரம்‌ செய்தாயோ 
குன்றாப்‌ பொழில்சூழ்‌ தருகோடிக்‌ குழகா 
என்றான்‌ தனியே இருந்தாய்‌ எம்பிரானே. 9 


9. குண்டு ஆடியும்‌-ஜ்மையான வார்த்தைகளைப்‌ பேசியும்‌, 
10. | -சூழ்வன' என்றும்‌ பாடம்‌. 
1. கடிதாய்‌ - வேகமாக, கோடி - கோடிக்கரை. 


இருக்கோடி. க்குழகா 


மத்தம்‌ மலிசூழ்‌ மறைக்கா டதன்தென்பால்‌ 
பத்தர்‌ பலர்பாட இருர்த பரமா 

கொத்தார்‌ பொழில்சூழ்‌ தருகோடிக்‌ குழகா 
எத்தால்‌ தனியே இருந்தாய்‌ எம்பிரானே. 
காடேல்‌ மிகவா லிதுகா ரிகைஅஞ்சக்‌ 

கூடிப்‌ பொந்தில்‌ *ஆந்தைகள்‌ கூகைகுழற 
வேடித்தொண்டர்‌ சாலவும்‌ தீயர்‌ சழக்கர்‌ 
கோடிக்‌ குழகா இடங்கோயில்‌ கொண்டாயே. 


மையார்‌ தடங்கண்ணி பங்கா கங்கையாளும்‌ 
மெய்யாகத்‌ திருக்தனள்‌ வேறிடம்‌ இல்லை 
கையார்‌ வளைக்காடு காளோடும்‌ உடனாய்க்‌ 
கொய்யார்‌ பொழிற்கோடி யேகோயில்‌ கொண்டாயே. 
அரவேர்‌ அல்குலாளை ஓர்பாகம்‌ அமர்ந்து 
மரவங்‌ கமழ்மா மறைக்கா டதன்தென்பால்‌ 
குரவப்‌ பொழில்‌*சூழ்‌ தருகோடிக்‌ குழகா 
இரவே துணையாய்‌ இருர்தாய்‌ எம்பிரானே, 
பறையுங்‌ குழலும்‌ மொலிபாடல்‌ இயம்ப 

.. அறையுங்‌ கழலார்க்க நின்றாடும்‌ அமுதே 
குறையாப்‌ பொழில்சூழ்‌ தருகோடிக்‌ குழகா 
இறைவா தனியே இருர்தாய்‌ எம்பிரானே. 
ஒற்றிய்‌ ரென்றஊ ஸனத்தினா லதுதானோ 
அற்றப்‌ பட ஆ ரூரதென்‌ றகன்றாுயோ 


4. காடேல்‌ மிக வாலிது - நீ உறையும்‌ மயானம்‌ இதை 
விடச்‌ சிறந்தது. * பொத்தில்‌' என்றும்‌ பாடம்‌. கூகை- 


கோட்டான்‌. 6. ர்‌ குரவம்‌ பொழில்‌' என்றும்‌ பாடம்‌. 


8. அற்றப்பட - ஐயம்‌ உண்டாக. 


180 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முற்றா மதிசூடிய கோடிக்‌ குழகா 
எற்றால்‌ தனியே இருந்தாய்‌ எம்பிரானே. 
நெடியானொடு நான்முக னும்மறி வொண்ணாப்‌ 
படியான்பலி கொள்ளும்‌ இடங்குடி. இல்லை 
கொடியார்பலா வேடர்கள்‌ வாழுங்‌ கரைமேல்‌ 
அடிகேள்‌ அன்ப$தா யிடங்கோயில்‌ கொண்டாயே, 
பாரூர்மலி சூழ்மறைக்‌ காடதன்‌ தென்பால்‌ 
ஏரார்‌ பொழில்‌ சூழ்தரு கோடிக்‌ குழகை 
ஆரூரன்‌ உரைத்தன பத்திவை வல்லார்‌ 
சீரூர்சிவ லோகத்‌ இருப்பவர்‌ தாமே. 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி; அமுதகடகாதர்‌ 


அம்பிகை: மையார்கடங்கண்ணி 


10 


வரலாறு: சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரோடு பல தலங்‌ 
களைத்‌ தரிசனம்‌ செய்துகொண்டு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ 
மறைக்காட்டுக்குச்‌ சென்று சிலநாள்‌ தங்‌இ,அப்பால்‌ அகத்தியான்‌ 
பள்ளியைத்‌ தரிசித்துப்‌ பிறகு கோடிக்குழகர்‌ என்னும்‌ கோடிக்‌ 
கரைக்கு வந்தார்‌, அங்கே கோயிலுக்கு அயலில்‌ யாரும்‌ குடி. 
யிராமையைக்‌ கண்டு உள்ளம்‌ வாடி, இறைவரைத்‌ தரிசித்து 
இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரியபுராணம்‌, சேரமான்‌ 


பெருமாள்‌, 88-89] 


வம்‌ 


9. $ இன்ப? என்றும்‌ பாடம்‌, 


திருக்கேதீச்சரம்‌ 181 
(3) ஈழ நாட்டிலுள்ள தலம்‌ 
1. திருக்கேதீச்சரம்‌ _ பண்‌: நட்டபாடை 
திருச்சிற்றம்பலம்‌ 
ஈத்தார்புடை* ஞானன்பசு ஏ.றிர்சனை கவிழ்வாய்‌ 
மத்தம்மத யானைஉரி போர்த்த மழு ரவாளன்‌ 


பத்தாகிய தொண்டர்தொழு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
செத்தார்‌ எலும்‌ பணிவான்‌ திருக்‌ கேதிச்சரத்‌ தானே, 1 


சுடுவார்பொடி. நீறுந்சல[ துண்டப்பிறைக்‌ களும்‌ 
கடமார்களி யானைஉரி அணிர்தகறைக்‌ கண்டன்‌ 
படவேரிடை மடவாளொடு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
திடமாஉறை இன்றான்‌ திருக்‌ கேதீச்சாத்‌ தானே. 2 


அங்கம்மொழி அன்னாவர்‌ அமரர்தொழு தேத்த 
வங்கம்மலி இன்றகடல்‌ மாதோட்டஈன்‌ னகரில்‌ 
பங்கஞ்செய்த பிறைசூடினன்‌ பாலாவியின்‌ கரைமேல்‌ 
செங்கண்ணர$ வசைத்தான்‌ திருக்‌ கேதீச்சரத்‌ தானே. 2 


1. கத்து ஆர்‌ புடை - சங்குகள்‌ முழங்கும்‌ பக்கத்தை 
உடைய. **படை'; 1 மண” என்றும்‌ பாடம்‌. நனை கவிழ்வாய்‌- 
நனைந்த கவிழ்ந்த வாயையுடைய. பத்து-பக்தி. பாலாவி: ஓர்‌ஆறு. 


2. 1 நீறு£ல்ல ' என்றும்‌ பாடம்‌, பட ஏரிடை - துகிலை 
அணிந்த அழகிய இடை; படம்‌ - ஆடை; படம்‌ என்பதை நாகத்‌ 
துக்கு ஆகுபெயராக்ப்‌ பாம்பு போன்‌ ற இடை எனலும்‌ ஆம்‌. 


8. அங்கம்‌ மொழி அன்னாரவர்‌ - சாத்திரங்களை விரித்து 
ரை க்கும்‌ அத்தன்மையை யுடையோர்‌. வங்கம்‌ - கப்பல்‌, 
மாதோட்டம்‌ என்பது ஊர்ப்பெயர்‌; கேதிச்சரம்‌ என்பது திருக்‌ 
கோயிலின்‌. பெயர்‌, $* திங்கண்ணர' என்றும்‌ பாடம்‌; “தீங்கு 
அண்‌ அர எனப்பிரிக்க; இங்கு, திங்கு எனக்‌ குறுக்கல்‌."' 


182 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


கரியகறைக்‌ கண்டனல்ல| கண்மேல்‌ஒரு கண்ணான்‌ 
வரியசிறை வண்டியாழ்செயும்‌ மாதோட்டஈன்‌ னகருள்‌ 
பரியதிரை எறியாவரு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
தெரியும்மறை வல்லான்‌4[இருக்‌ கேதிச்சரத்‌ தானே. 


அங்கத்துறு நோய்கள்ளடி. யார்மேல்‌தழித்‌ தருளி 
வங்கம்மலி ன்றகடல்‌ மாதோட்டகஈன்‌ னகரில்‌ 
பங்கஞ்செய்த மடவாளொடு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
'தெங்கம்பொழில்‌ சூழ்ந்ததிருக்‌ கேதீச்சரத்‌ தானே. 
வெய்யவினை யாய அடி* யார்மேல்‌ஒழித்‌ தருளி 
வையம்மலி இன்றகடல்‌ மாதோட்டான்‌ னகரில்‌ 
பையேர்‌இடை மடவாளொடு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
செய்யசடை முடியான்‌ திருக்‌ கே$ச்சரத்‌ தானே. 
ஊனத்துறு நோய்கள்ளடி யார்மேல்‌ஓழித்‌ தருளி 
வானத்துறு மலியுங்கடல்‌ மாதோட்ட ன்‌ னகரில்‌ 
பானத்துறும்‌ மொழியாளொடு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
எனெத்தெயி ணிக்தான்‌ திருக்‌ கேதீச்சரத்‌ தானே. 


அட்டன்னழ காகவ்வரை தன்மேல்‌ அர வார்த்து 
' மட்டுண்டுவண்‌ டாலும்பொழில்‌ மாதோட்டஈன்‌ னகரில்‌ 
ஷீ; -பரிய - பருத்த. | “கண்டன்னல'; ஏ “வல்லார்‌' என்றும்‌ 
பாடம்‌, 
5. அங்கம்‌-உடல்‌. பங்கம்‌. செய்த மடவாள்‌ - தம்முடைய 
திருமேனியில்‌ ஒருபாகத்தைப்‌ பகுத்‌ துக்கொண்ட உமாதேவியார்‌. 
6, * 'யாயவ்வடி' என்றும்‌ பாடம்‌. 
7. ஊனம்‌ - உடல்‌; ஊன்‌ என்பது அம்முச்சாரியை 
பெற்றது. வால்‌ ஈத்து உறு - வெள்ளிய சங்குகள்‌ இருக்கும்‌. 
பால்‌ ஈத்‌ அறு மொழியாள்‌ - இனிமையின்‌ பொருட்டுப்‌ பாலும்‌ 
வீரும்பும்‌ மொழியையுடைய ' அம்பிகை. 


திருக்கே£ச்சரம்‌ 188 


பட்டவ்வரி நுதலாளொடு பாலாவியின்‌ கரைமேல்‌ 
*சிட்டன்ஈமை ஆள்வான்‌ ருக்‌ கேதிச்சரத்‌ தானே. 8 


மூவரென இருவரென முக்கண்ணுடை மூர்த்தி 
மாவின்கனி அங்கும்பொழில்‌ மாதோட்டசஈன்‌ னகரில்‌ 
பாவம்வினை ௮றுப்பார்பயில்‌ பாலாவியின்‌ கரைமேல்‌ 
தேவன்னெனை ஆள்வான்‌ திருக்‌ கேதீச்சரத்‌ தானே. 9 


கறையார்கடல்‌ சூழ்க்தகழி மாதோட்டஈன்‌ னகருள்‌ 
சிறையார்பொழில்‌ வண்டியாழ்செயுங்‌ கே$ச்சாத்‌ தானை 
மறையார்புகழ்‌ ஊரன்னடி.த்‌ தொண்டன்னுரை செய்த 
குறையாத்தமிழ்‌ பத்‌ துஞ்சொலக்‌ கூடாகொடு வினையே, 10 
தருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: கேதீசுவரர்‌ 
அம்பிகை: கெளரியம்மை 


வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இராமேச்வரத்துக்குச்‌ 
சென்‌ று தரிசித்தபின்‌, அங்கிருந்தபடியே ஈழகாட்டிலுள்ள தல 
மாகிய திருக்கேதீச்சரத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரிய புராணம்‌, 
சேரமான்பெருமாள்‌, 109] 


8. அட்டன்‌ - அட்டமூர்த்தி. அட்டன்‌ அழகாக அரை. 
மட்டு - தேன்‌. பட்டத்தையும்‌ வரியையும்‌ உடைய துதலாள்‌. 


10, கறை - நீலநிறம்‌. : 


184 ௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


(4) பாண்டி நாட்டிலுள்ள தலங்கள்‌ 
திருப்பரங்குன்றம்‌ - பண்‌: இந்தளம்‌ 
(திருக்கோத்திட்டையும்‌ திருக்கோவலூரும்‌) 
இருச்சிற்றம்பலம்‌ 
கோத்திட்டையும்‌ கோவலும்‌ கோயில்கொண்‌ டர்உமைக்‌ 
கொண்டுழல்‌ நின்றதோர்‌ கொல்லைச்‌ சில்லைச்‌ 
சேத்திட்டுக்‌ குத்தித்‌ தெருவே இரியும்‌ 
சில்பூத மும்நீ ரும்தசை இசையன 
சோத்திட்டு விண்ணோர்‌ பலரும்‌ தொழநும்‌ 
அரைக்கோ வணத்தோ டொருதோல்‌ புடைசூழ்ர்‌ 
தார்த்திட்‌ டதும்பாம்பு கைக்கொண்ட அம்பரம்‌ 
படி.கேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ சுதுமே, 1 


முண்டம்‌ தரித்தீர்‌ முதுகா டுறைவிர்‌ 
முழுநீ அமெய்பூசு இர்மூக்கப்‌ பாம்பைக்‌ 
கண்டத்தி லும்தோளி லும்கட்டி வைத்தீர்‌ 
கடலைக்‌ கடைர்திட்ட தோர்ஈஞ்சை உண்டீர்‌ 
பிண்டம்‌ சுமந்தும்‌ மொடும்கூட மாட்டோம்‌ 
பேரியா ரோடூ௩ட்‌ பினிதேன்‌ நிருந்தும்‌* 
அண்டம்‌ கடந்தப்‌ புறத்தும்‌ இருந்தீர்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ சுறுமே, 2 


1. கோவல்‌ - திருக்கோவலூர்‌. கொல்லை - முல்லைகிலம்‌, 
சல்‌ ஐ சே-சிறிய அழகிய இடபமானது, இட்டுக்குத்தி - மண்‌ 
மேட்டைக்‌ குத்த; இது இடபத்துக்கு இயல்பு. சோத்த - 
தோத்திரம்‌, ஆர்த்திட்டதும்‌ பாம்பு, கைக்கொண்டதும்‌ பாம்பு 
என்க, அடிகேள்‌-சுவாமி; விளி. 

2, முண்டம்‌ - திரிபுண்டரம்‌. 


மூக்கம்‌- மூர்க்கம்‌, * “நிருத்‌ 
தும்‌' என்றும்‌ பாடம்‌, 


திருப்பரங்குன்றம்‌ 185 


மூடாய முயலகன்‌ மூக்கப்‌ பாம்பு 
முடைநா றியவெண்‌ டலைமொய்த்த பல்பேய்‌ 
பாடா வருபூதங்‌ கள்பாய்‌ புலித்தோல்‌ 
பரிசொன்‌ றறியா தனபா ரிடங்கள்‌ 
தோடார்‌ மலர்க்கொன்‌ றையும்துன்‌ னெருக்கும்‌ 
அணைமா மணிகா கம்‌அரைக்‌ கசைத்தொன்‌ 
ருடா தனர்‌ வேசெய்‌ தீர்‌எம்‌ பெருமான்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ ச அமே. 8 
மஞ்சுண்ட மாலை மதிசூடு சென்னி 
மலையான்‌ மடந்தை மணவாள நம்பி 
பஞ்சுண்ட அல்குற்‌ பணைமென்‌ முலையா 
ளொடுநீரும்‌ ஒன்றாய்‌ இருத்தல்‌ ஒழியீர்‌ 
நஞ்சுண்டு தேவர்க்‌ கமுதம்‌ கொடுத்த 
நலம்‌ஒன்‌ றறியோம்‌ உங்கைநா கமதற்‌ 
கஞ்சுண்‌ டுபடம்‌ அதபோ கவிடீர்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ ௬ அமே. 4 
பொல்லாப்‌ புறங்காட்‌ டகத்தாட்‌ டொழியீர்‌ 
புலால்வா யனபே யொடுபூச்‌ சொழியீர்‌ 
எல்லாம்‌ அறிவீர்‌ இதுவே அறியீர்‌ 
என்றிரங்‌ குவேன்எல்‌ லியும்சண்‌ பகலும்‌ 
கல்லால்‌ நிழற்கீழ்‌ ஒருகாட்‌ கண்டதும்‌ 
கடம்பூர்க்‌ கரக்கோ யிலின்முன்‌ கண்டதும்‌ 
அல்லால்‌ விரகொன்‌ றிலம்‌எம்‌ பெருமான்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ ௬ துமே, 6 


8. மூடு-மூடன்‌. முடை - புலால்‌ நாற்றம்‌. , பாரிடம்‌ - 
பூதம்‌. அசைத்து - கட்டி. * ருடாதென' என்றும்‌ பாடம்‌. 

4, படம்‌ அஞ்சு உண்டு. ஏ அடியோம்‌' என்றும்‌ பாடம்‌. : 

5. புறங்காடு-மயானம்‌. எல்லீ- இரவு. _விரகு-தந்திரம்‌, 
8 “என்‌ றிரங்‌ குவனெல்‌ லியுஈன்‌ பகலும்‌' என்றும்‌ பாடம்‌. 


186 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தென்னை தெனாத்தெத்‌ தெனாஎன் அ பாடிச்‌ 
சில்பூ தமும்நீ ரும்திசை திசையன 
பன்னான்‌ மறைபா டுதிர்பா சூர்உளீர்‌ 
படம்பக்‌ கம்கொட்டுக்‌ திருவொற்றி யூரிர்‌ 
பண்ணார்‌ மொழியா ளையொர்பங்‌ குடையீர்‌ 
படுகரட்‌ டகத்தென்‌ அமோர்பற்‌ றொழியீர்‌ 
அண்ணா மலையேன்‌ என்றீர்‌ஆ ரூருளீர்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ சுதுமே, 


சிங்கத்‌ துரிமூ டுதாதே வர்கணம்‌ 
தொழிற்‌ நீர்பெற்றம்‌ உகந்தே நிடுதிர்‌ 
பங்கம்‌ பலபே சிடப்பா டூம்தோண்டர்‌ 
தமைப்பற்றிக்‌ கோண்டாண்டு விடவுங்‌ கில்லீர்‌ 
கங்கைச்‌ சடையீர்‌ உம்கருத்‌ தறியோம்‌ 
கண்ணுமூன்‌ அடையீர்‌ கண்ணேயாய்‌* இருந்தால்‌ 
அங்கத்‌ அறுநோய்‌ களைந்தா ள௫ல்லீர்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செயஅஞ்‌ ச தமே. 7 
பிணிவண்‌ ணத்தவல்‌ வினைதீர்த்‌ தருளீர்‌ 
பெருங்காட்‌ டகத்திற்‌ பெரும்பே யும்நீரும்‌ 
அணிவண்‌ ணத்தின்மே லுமொர்‌ர்‌ தோல்‌ உடுத்துச்‌ 
கூற்றும்டா கத்தராய்ச்‌ சுண்ணநீ அபூசி 
மணிவண்‌ ணத்தினமே லுமொ வண்‌ ணத்தராய்‌ 
மற்றுமற்‌ றும்பல்‌ பலவண்‌ ணத்தராய்‌ 
அணிவண்‌ ணத்தராய்‌ நிற்தீர்‌எம்‌ பெருமான்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செய அஞ்‌ ௬. அமே. 8 


6. படம்பக்கம்‌-ஒரு வகைப்‌ பறை. 

7. பெற்றம்‌-இடபம்‌, * கருத்தாய்‌" என்றும்‌ பாடம்‌. இல்‌ 
லீர்‌-மாட்டீர்‌, 

8, * துணிவண்‌ ணத்துநீ ருமொர்‌' என்றும்‌ பாடம்‌. 


திருப்பரங்குன்றம்‌ 


கோளா ளியகுஞ்‌ சரங்கோள்‌ இழைத்தீர்‌ 
மலையின்‌ றலைஅல்‌ லதுகோ யில்கொள்ளீர்‌ 
வேளா ளியகா மனைவெர்‌ தழிய 
விழித்திர்‌ அவன்‌ றியும்வேய்‌ புரையும்‌ 
தோளாள்‌ உமைகவ்‌ கையொர்பங்‌ குடையீர்‌ 
உடுகூ றையும்சோ அம்தந்தா ளகில்லீர்‌ 
ஆளா ளியவே இற்தீர்‌$எம்‌ பெருமான்‌ 
அடிகேள்‌ உமக்காட்‌ செய அஞ்‌ சு துமே, 


பாரோ டூவிண்ணும்‌ பகலும்‌ ஆகிப்‌ 
பனிமால்‌ வரைஆ கிப்பரவை ஆகி 
நீரோ டூதீயும்‌ நேடூங்காற்‌ றும்‌ஆகி 
நெடுவேள்‌ ளிடையாகி நிலனு மாகித்‌ 
தேர்ஓ டவரை எடுத்த அரக்கன்‌ 
சிரம்பத்‌ இறுத்திர்‌ உமசெய்‌ கைஎல்லாம்‌ 
ஆரோ டுங்கூடா அடிகேள்‌ இதுவென்‌ 
அடியோம்‌* உமக்காட்‌ செய௮ஞ்‌ சஅமே, 


அடிகேள்‌ உமக்காட்‌ செய அஞ்‌ சுதும்‌என்‌ 
றமரர்‌ பெருமானை ஆரூரன்‌ அஞ்சி 

முடியால்‌ உலகாண்ட மூவேந்தர்‌ முன்னே 
மொழிர்தாறு மோர்நான்கு மோரொன்‌ தினையும்‌ 


187 


10 


9. கோள்‌-கொலை, வேய்‌-கூங்கில்‌. கூறை-ஆடை. ஆள்‌ 
ஆளியவே கிற்றீர்‌- ஆளாக ஆளுவதே வல்லீர்‌. $ 'கற்றீர்‌' என்‌ 


றும்‌ பாடம்‌. 


70. வெள்ளிடை - பரந்த வெளி; ஆகாசம்‌, 4 'கநெடுவெள்‌ 


ளடையாக கிழலு மாகித்‌! * “அடிகேள்‌' என்றும்‌ பாடம்‌. 


11, மூவேந்தர்‌-சேர சோழ பாண்டியர்‌, ஆறும்‌ ஓர்கான்கும்‌ 


ஓர்‌ ஜன்‌ றினையும்‌-பதினொரு பாடல்களையும்‌. 


188 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


படியா இவைகற்று வல்ல அடியார்‌ 

பரங்குன்றம்‌ மேய பரமன்‌ அடிக்கே 
குடியாக வாஜோர்க்கும்‌ ஐர்கோவும்‌ ஆகிக்‌ 

குலவேந்த ராய்விண்‌ முழுதாள்‌ பவரே, 

இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: பரங்கிரிராதா; அம்பிகை: ஆவுடைகாயக. 

வரலாறு: சுந்தரமூர்த்தி நாயனார்‌ சேரமான்‌ பெருமாளோ 

டும்‌ பாண்டிய சோழ மன்னர்களோடும்‌ திருப்பரங்குன்‌ றம்‌ 


சென்று தரிசித்துப்‌ பாடிய பதிகம்‌ இது, [பெரிய புராணம்‌, 
சேரமான்‌ பெருமாள்‌. 102-108.]. 


2. திருப்புனவாயில்‌ _— பண்‌: பழம்பஞ்சுரம்‌ 
இருசசிற்றம்பலம்‌ 
சித்தம்‌ நீரினை என்னொடு சூளறும்‌ வைகலும்‌ 
மத்த யானையின்‌ ஈருரி போர்த்த மண।ாளனூர்‌ 
பத்தர்‌ தாம்பலர்‌ பாடிநின றாடும்‌ பழம்பதி 
பொத்தில்‌ ஆந்தைகள்‌ பாட்ட முப்புன வாயிலே. 1 


கருது* நீமனம்‌ என்னொடு சூள அம்‌ வைகலும்‌ 

௭௬௮ மேற்கொளும்‌ எம்பெரு மாற்டெம்‌ ஆவது 

மருத வானவர்‌ வைகும்‌ இடம்மற வேடுவர்‌ 

பொருது சாத்தொடு| பூசல்‌ அறாப்புன வாயிலே. 2 


1. சத்தம்‌: விளி. என்னொடு நீ நினை, சூள்‌ அறும்‌-பொய்‌ 
யாக மேற்கண்ட உறுதிமொழிகள்‌ எல்லாம்‌ அற்றுவிடும்‌. வைக. 
லும்‌ - நாள்தோறும்‌. பொத்தில்‌ - மரப்பொந்துகளில்‌, 

2. * கருதி; | “பொரு சரத்தொடு' என்றும்‌ பாடம்‌. மருத 
வானவர்‌ - மருத கிலத்தில்‌ உள்ள பெருமையுடையோர்‌. சாத்‌ 
தொடு - வியாபாரிகளின்‌ கூட்டத்தொடு செய்யும்‌, பூசல்‌ - 
சண்டை. 


திருப்புனவாயில்‌ 180 


-தொக்காயச்‌ மனம்‌ என்னொடு சூளறும்‌ வைகலும்‌ 

நக்கான்‌ ஈமை யாளுடை யான்றவி லும்மிடம்‌ 

அக்கோ டரவார்த்த பிரான்‌ அடிக்‌ கன்பராய்ப்‌ 

புக்கார்‌ அவர்‌ போற்றொழி யாப்புன வாயிலே. 3 


வற்கென்‌ றிருத்திகண்‌ டாய்மனம்‌ என்னொடு குளறும்வைகலும்‌ 
பொற்குன்றஞ்சேர்க்த தோர்காக்கைபொன்னா மதுவேபுகல்‌ 
கற்குன்றும்‌ தூறும்‌ கடுவெளி யுங்கடற்‌ கானல்வாய்ப்‌ 

புற்கென் அ தோன்றிடும்‌ எம்பெரு மானபுன வாயிலே, 4 


நில்லாய்‌ மனம்‌ என்னொடு சூள அம்‌ வைகலும்‌ 

நல்லான்‌ ஈமை யாளுடை யான்கவி லும்மிடம்‌ 

வில்லாய்க்‌ கணை வேட்டுவர்‌ ஆட்ட வெருண்டுபோய்ப்‌ 
புல்வாய்க்‌ கணம்‌ புக்கொளிக்‌ கும்புன வாயிலே, 5 
மறவல்‌ நீமனம்‌ என்னொடு சூள அம்‌ வைகலும்‌ 

உறவும்‌ ஊழியும்‌ ஆயபெம்‌ மாற்டெைம்‌ ஆவத 

பிறவு கள்ளியின்‌ நீள்கவட்‌ டேறித்தன்‌ பேடையைப்‌ 
புறவங்‌ கூப்பிடப்‌ பொன்புனஞ்‌ சூழ்புன வாயிலே. 6 


ஏசற்று நீரினை என்னொடு சூளஅம்‌ வைகலும்‌ 
பாசற்றவர்‌ பாடிநின மாடும்‌ பழம்பதி 


8. என்னொடு தொக்கு ஆய-என்‌ னோடு சேர்ந்து இறைவன்‌ 
புகழை ஆராய்ச்சி செய்ய. * 'தொக்காய்‌' என்றும்‌ பாடம்‌, 
அக்கு-ருத்திராட்சம்‌; எலும்புமாம்‌. 

தீ. வற்கென்று - எதற்கும்‌ அஞ்சாமல்‌. தைரியத்தோடு. 
தூறு - புதர்‌. புற்கென்று - பொலிவழிந்து 

தீ. ஆட்ட - அலைக்க, புல்வாய்க்‌ கணம்‌ - மான்கூட்டம்‌. 

6. பிறவுகள்ளி - அந்த நிலத்தில்‌ முளைக்கும்‌ உரிமையை 
யுடைய கள்ளி. கவடு - ளை. 

7, ஏசற்று-வருத்தமின்‌ றி. பாசு-பாசம்‌. ஏ “பாச மற்றவர்‌ 
என்றும்‌ பாடம்‌, பூசல்‌ தடி - ஆரவாரத்தை உடையஉடுக்கை, 


190 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தேசத்‌ தடியவர்‌ வந்திரு போதும்‌ வண௩்டப்‌. 

பூசற்‌ அடி. பூசல்‌ அறாப்புன வாயிலே, 7 

கொள்ளி வாயின கூரெயிற்‌ ஹேனம்‌ கிழிக்கவே 

தெள்ளி மாமணி தீவிழிக்‌ கும்மிடஞ்‌ செந்தறை 

கள்ளி வற்றிப்புல்‌ தீச்‌ வெல்‌ கானங்‌ கழிக்கவே 

புள்ளி மானினம்‌ புக்கொளிக்‌ கும்புன வாயிலே. 8 

எற்றே நினை என்னொடு சூள அம்‌ வைகலும்‌ 

மற்றேதும்‌ வேண்டா வல்வினை ஆயின மாய்ந்தறக்‌ 

கற்று கார்க்‌ காட்டிடை மேய்ர்தகார்க்‌ கோழிபோய்ப்‌ 

புற்றேறிக்‌ கூகூ என அழைக்‌ கும்புன வாயிலே. 9 

பொடியாடு மேனியன்‌ பொன்புனஞ்‌ சூழ்புன வாயிலை 

அடியார்‌ அடியன்‌ காவல வூரன்‌ உரைத்தன 

மடியாது கற்றிவை எத்தவல்‌ லார்வினை மாய்ர்துபோய்க்‌ 

சூடியாகப்‌$பாடிரின்‌ முடவல்‌ லார்க்கில்லை குற்றமே.10-11 
திருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி! பழம்பதிசாயகர்‌ அம்பிகை! பரங்கருணைநாயட, 


8. திருக்கானப்பேர்‌ -- பண்‌: புறநீர்மை 
திருச்சிற்றம்பலம்‌ 
தொண்டர்‌ அடி த்தோழலும்‌ சோதி இளம்பிறையும்‌ 
சூதன மேன்முலையாள்‌ பாகமும்‌ ஆகிவரும்‌* 
புண்ட ரிகப்பரிசாம்‌ மேனியும்‌ வானவர்கள்‌ 
பூச லிடக்‌ கடல்்‌ஈஞ்‌ சுண்ட கருத்தமரும்‌ 


9, கல்தாறு-கல்லிடையே முளைத்த புதர்‌. கார்க்கோழி - 
கரிய காட்டுக்‌ கோழி, 


11. மடியாது-சோம்பாமல்‌. $ "குடியாடப்‌' என்றும்‌ பாடம்‌, 


திருக்கானப்போ 191 


கோண்டல்‌ எனத்திகழுங்‌ கண்டமும்‌ எண்‌ தோளும்‌ 
கோல ஈநறுஞ்சடைமேல்‌ வண்ணமும்‌ கண்குளிரக்‌ 
கண்டு தொழப்பெறுவ தேன்றுகோ லோஅடியேன்‌ 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே. 1 


கூதல்‌ இடுஞ்சடையுவ்‌ கோளர வும்விரவும்‌ 
கொக்றெ குங்குளிர்மா மத்தமும்‌ ஒத்தனதாள்‌ 
ஓதல்‌ உணர்ந்தடியார்‌ உன்பெரு மைக்குநினைர்‌ 
துள்ளுரு காவிரசும்‌ ஓசையைப்‌ பாடலும்நீ 
ஆதல்‌ உணர்ந்தவரோ டன்பு பெருத்தடி யேன்‌ 
அங்கையின்‌ மாமலர்கொண்‌் டென்கண தல்லல்கெடக்‌ 
காத லுறத்தொழுவ தென்றுகொ லோ அடியேன்‌ 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே. 2 


நானுடை மாடெனவே நன்மை தரும்பரனை 

நற்பதம்‌ என்அணர்வார்‌ சொற்பதம்‌ ஆர்சிவனை தீ 
தேனிடை இன்னமுதை மற்றத னில்தெளியைத்‌ 

்‌ தேவர்கள்‌ காயகனைப்‌ பூவுயர்‌ சென்னியனை 

வானிடை மாமதியை மாசறு சோதியனை 

மாருத மும்மன லும்‌ மண்டலு மும்மாய 
கானிடை மாநடனென ழெய்தவ தென்றுகொலோ 

கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே, 3 


1. சூது-சூ துவிளையாட்டில்வைத்தாடும்‌ காய்‌. * “ஆகவரும்‌' 
என்றும்‌ பாடம்‌. பூசல்‌ இட-ஆரவாரம்‌ செய்ய, 

2. கூதல்‌ இடும்‌- நீர்த்துளி வீசி வாடைக்காலத்தை உண்‌ 
டாக்கும்‌. வீரசும்‌-கலக்கும்‌. 

8. மாடேசெல்வம்‌. ஈற்பதம்‌-ஈல்லகிலை. சொற்பதம்‌ ஆர்‌ 
வனை - சொல்லின்‌ பக்குவத்திலே அமைந்த சிவபெருமானை, 
* மும்‌ புனலும்‌' என்றும்‌ பாடம்‌, கானிடை மா நடன்‌-மயானத்‌ 
இல்‌ மகா நடனம்‌ செய்தருளுபவன்‌, 


192 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


செற்றவர்‌ முப்புமம்‌அன்‌ றட்ட சிலைத்தொழிலார்‌ 
சேவகம்‌ முந்நினைவார்‌ பரவக முச்நெறியும்‌ 
கு.ற்றமில்‌ தன்‌ அடியார்‌ கூறும்‌ இசைப்பரிசும்‌ 
கோசிக மும்மரையிற்‌ கோவண மும்மதளும்‌ 
மற்றிகழ்‌ திண்புயமும்‌ மார்பிடை நீறுதுதை 
மாமலை மங்கைஉமை சேர்சுவ'டும்புகழச்‌ 
கற்றன வும்பரவிக்‌ கைதொழல்‌ என்றுகொலோ 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே. 4 
கொல்லை விடைக்கழகுங்‌ கோல நறுஞ்சடையிற்‌] 
கொத்தல ரும்மிதழித்‌ தொத்தும்‌ அதனருகே 
முல்லை படைத்தரகை மெல்லிய லாள்‌ஒருபால்‌ 
மோகம்‌ மிசூத்‌ இலங்கும்‌ கூறுசெய்‌ எப்பரிசும்‌ 
தில்லை நகர்ப்‌ பொதுவுற்‌ முடிய €ரஈடமும்‌ 
திண்மழு வுங்கைமிசைக்‌ கூர்‌எரி பும்மடி.யார்‌ 
கல்ல வடப்பரிசுங்‌ காணுவ தென்றுகொலோ ' 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே, i} 
பண்ணுத லைப்பயனார்‌ பாடலும்‌ நீடுதலும்‌ 
பங்கய மாதனையார்‌ பத்தியும்‌ முத்திஅளித்‌ 
தெண்ணுத லைப்பெருமான்‌ என்றெழு வார்‌ அவா தம்‌ 
ஏ௪ற வும்மிறையாம்‌ எர்தையை யும்விரவி 
நண்ணுத லைப்படுமா ஹெங்கனம்‌ என்றயலே 
மைெ என்னைமதித்‌ அய்யும்வ ணம்மருளும்‌ 
கண்ணுத லைக்கனியைக்‌ காண்பதும்‌ என்றுகொலோ 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே. 6 


4, சேவகம்‌--வீரம்‌, பாவகம்‌ - குறிப்பு, 
டாடை, அதள்‌-தோல்‌. , சுவடு-அடையாளம்‌, 

5, 1 'கறுஞ்சடை மேல்‌” என்றும்‌ பாடம்‌ தொத்து - பூந்‌ 

௯ ப ட்‌ - ல்‌ அ ப்ங 
கொத்து முல்லை படைத்த - முல்லையின்‌ உருவைப்படை தீத. 
பொது-அம்பலம்‌, கல்லவடம்‌-ஒருவகைப்‌ பறை, 


கோசிகம்‌ - பட்‌. 


திருக்கானப்பேர்‌ 193 


மாவை உரித்ததள்கொண்‌ டங்கம்‌ அணிர்தவனை 
வஞ்சர்‌ மனத்திறையும்‌ நெஞ்சணு காதவனை 
மூவர்‌.உருத்தனதாம்‌ மூல முதற்கருவை 
மூடு மால்விடையின்‌ பாகனை ஆகம்‌உறப்‌ 
பாவகம்‌ இன்றிமெய்யே பற்று மவர்க்கமூதைப்‌ 
பாக்ஈறு நெய்தயிரைந்‌ தாடு பரம்பரனைக்‌ 
காவல்‌ எனக்கிறைஎன்‌ றெய்துவ தென்றுகொலோ 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே, 7 


தொண்டர்‌ தமக்கெளிய சோதியை வேதியனைதீ 
அய மறைப்பொருளாம்‌ நீதியை வார்கடல்கஞ்‌ 
சுண்ட தனுக்கிறவா தென்றும்‌ இருந்தவனை 
ஊழி படைத்தவனோ டொள்ளரி யும்நுணரா 
அண்டனை அண்டர்தமக்‌ காகம நூல்மொழியும்‌ 
ஆதியை மேதகுசீர்‌ ஓதியை வானவர்தம்‌ 
கண்டனை அன்பொடுசென்‌ றெய்துவ தென்றுகொலேச 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேரூறை கரளையையே, 8 


நாதனை நாதமிகுத்‌ தோசைய தானவனை 
ஞான விளக்கொளியாம்‌ ஊன்உமி ரைப்பயிரை 
மாதனை மேதகுதன்‌ பத்தர்‌ மனத்திறையும்‌ 
்‌ பற்று விடாதவனைக்‌ குற்றமில்‌ கொள்கையனைத்‌ 


?. மாவை-யானையை, அங்கம்‌- எலும்பு. பல்ஸ்‌ 
ளவும்‌, திரிமூர்த்திகளும்‌ தன்னுடைய உருவாக அவற்றிற்கு 
லியாக ட ஆதிப்பொருளை. பாவகம்‌ இன்றி - போலியாக 
வேடங்‌ காட்டலில்லாமல்‌. பால்‌ நெய்‌ தயிர்‌ முதலிய ஆனைக்‌ 
தின்‌ அபிடேகத்தைக்‌ கொள்ளும்‌. 

8. நஞ்சு உண்டதனுக்கு இறவாது என்றும்‌ இருந்தவனை- 
நஞ்சை உண்ட செயலுக்குப்‌ பயனாக இறப்பை அடையாமல்‌ 
என்றும்‌ வாழ்வானை; “வானோர்‌ அமுதுண்டுஞ்‌ சாவ ஒருவரும்‌, 
உண்ணாத கஞ்சுண்டிருந்தருள்‌ செய்குவாய்‌ (சிலப்பதிகாரம்‌) 

18, 


194 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தூதனை என்றனையாள்‌ தோழனை காயகனைத்‌ 
தாழ்மக ரக்குழையுக்‌ தோடும்‌ அணிந்ததிருக்‌ 

காதனை நாயடி யேன்‌ எய்துவ தேன்றுகோலோ 
கார்வயல்‌ சூழ்கானப்‌ பேருறை காளையையே. இ 


கன்னலை இன்னமுதைக்‌ கார்வயல்‌ சூழ்கானப்‌ 

பேருறை காளையைதண்‌ ஒீருறை தண்டமிழால்‌ 
உன்னி மனத்தயரா உள்ளுரு கிப்பரவும்‌ 

ஒண்பொழில்‌ நாவலர்கோன்‌ ஆகிய ஆரூரன்‌ 
பன்னும்‌ இசைக்ளெவி பத்திவை பாடவல்லார்‌ 

பத்தர்‌ குணத்தினராய்‌ எத்திசை யும்புகழ 
மன்னி இருப்பவர்கள்‌ வானின்‌ இழிர்திடினும்‌ 

மண்டல நாயகராய்‌ வாழ்வது நிச்சயமே, 10 

திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: காளையப்பா; அம்பிகை: மகமாயி. 

வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ சேரமான்பெருமாள்‌ 
காயனாருடன்‌ சென்று திருச்சுழியலைத்‌ தரிசித்துவிட்டு இரவில்‌ 
அத்தலத்தில்‌ தங்கினார்‌. அந்த இரவிலே அவர்‌ கனவில்‌ சிவ 
பெருமான்‌ காளைத்‌ இருவடிவத்தோடு எழுந்தருளி, “யாம்‌ இருப்‌ 
பது காளைப்பேர்‌' என்று சொல்லி மறைந்தார்‌. சுவாமிகள்‌ 
உடனே துயிலுணர்ந்து அதிசயித்து இறை றவர்‌ திருவருளை 
நினைத்துத்‌ திருக்கானப்பேருக்குப்‌ புறப்படுவாராகி, இத்திருப்பதி 
கத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரிய புராணம்‌, சேரமான்‌, 112-119.] 


வழிப்‌ தவன யுகத்தைப்‌ படைத்த பிரமதேவன்‌. அண்‌ 
டனை-தேவனை. வானவர்தம்‌ கண்‌ தன்னை. 
9. நாதம்‌-காததத்‌.துவம்‌, 


10, கன்னலை - கரும்பை, மண்டல நாயகராய்‌ - காட்டுக்கு 
அரசராக. 


திருப்பூவணம்‌ 195 


4. திருப்பூவணம்‌ -- பண்‌: இந்தளம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
திருவுடை யார்‌ திரு மால்‌அய னாலும்‌ 
உருவுடை யாரஉமை யாளைஓஒர்‌ பாகம்‌ 
பரிவுடை யார்‌அடை. வார்வினை* தீர்க்கும்‌ 
புரிவுடை யார்உறை பூவணம்‌ ஈதோ. 1 
எண்ணி இருந்து கிடந்து நடந்தும்‌ 
அண்ண லெனாகினை வார்வினை தீர்ப்பார்‌ 
பண்ணிசை யார்மொழி யார்பலர்‌ பாடப்‌ 
புண்ணிய னார்‌உறை பூவணம்‌ ஈதோ. 2 
தெள்ளிய பேய்பல பூதம வற்றொடு 
நள்ளிருள்‌ நட்டம தாடல்ஈ வின்றோர்‌ 
புள்ளுவ ராகும்‌ அவர்க்கவர்‌ தாமும்‌ 
புள்ளுவ னார்‌உஹை பூவணம்‌ ஈதோ, 3 
நிலனுடை மான்மறி கையது தெய்வக்‌ 
கனலுடை மாமழு ஏந்தியோர்‌ கையில்‌ 
அனலுடை யார்‌௮ற கார்தரு சென்னிப்‌ 
புனலுடை யார்உறை பூவணம்‌ ஈதோ, க 
நடையுடை நல்லெரு தேறுவர்‌ கல்லார்‌ 
கடைகடை தோறிடு மின்பலி என்பார்‌ 
துடியிடை ஈன்மட வாளொடு மார்பில்‌ 
பொடியணி வார்உறை பூவணம்‌ ஈதோ. ட] 
மின்னனை யாள்‌ திரு மேனிவி எங்கவொர்‌ 


தன்னமர்‌ பாகம தாகிய சங்கரன்‌ 


1, புரிவு- விருப்பம்‌. * 'அடையாவினை' என்றும்‌ பாடம்‌. 
8. புள்ளுவர்‌ - பொய்யர்‌. 5. சடை- வாயில்‌. 
6. மின்னனையாள்‌; தலத்து அம்பிகை, 


19% சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முன்நினை யாரர்புரம்‌ மூன்றெரி ஊட்டிய 
பொன்னனை யான்‌உறை பூவணம்‌ ஈதோ, 6 


மிக்கிறை யேயவன்‌ துன்மதி யாலிட 

நக்கிறை யேவிர லால்‌ இற ஊன்றி 

ரெக்கிறை யேநினை வார்தனி நெஞ்சம்‌ 

புக்குறை வான்‌ உறை பூவணம்‌ ஈதோ. 1-9 


சீரின்‌ மிகப்பொலி யுக திருப்‌ பூவணம்‌ 

ஆரவி ருப்பிட மாஉறை வான்றனை 

ஊரன்‌ உரைத்தசொல்‌ மாலைகள்‌ பத்திவை 

பாரில்‌ உரைப்பவர்‌ பாவம்‌ அறுப்பரே. 10 

திருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: பூவணமாதர்‌; அம்பிகை: மின்னம்மை, 

வரலாறு: மதுரையில்‌ சேரமான்‌ பெருமாளோடு தங்கி 
யிருந்த சுந்தரர்‌, சேர சோழ பாண்டியரோடு திருப்பூவணத்‌ 
தைத்‌ தரிசிக்கச்‌ செல்கையில்‌, தொண்டர்கள்‌ அத்தலத்தைச்‌ 
சுட்டிக்காட்ட, அப்போது பாடியது இப்பதிகம்‌, [ பெரியபுராணம்‌, 
சேரமான்‌ பெருமாள்‌, 98.] 


5. திருச்சுழியல்‌ _ பண்‌: நட்டராகம்‌* 
திருச்சிற்றம்பலம்‌ 
ஊனாய்‌உயிர்‌ புகலாய்‌ ௮௧ லிடமாய்முகில்‌ பொழியும்‌ 
வானாய்‌ அதன்‌ மதியாய்விதி வருவான்‌ இடம்‌ பொழிலின்‌ 
தேனாதரித்‌ இசைவண்டினம்‌ மிழற்றுந்திருச்‌ சுழியல்‌ 
நானாவிதம்‌ நினைவார்‌ தமை ஈலியார்கமன்‌ தமரே. 1 


6. 1 -மூன்னினைவார்‌' என்றும்‌ பாடம்‌. 

7. மிக்கு - வரம்பு கடந்து. இறை ஏயவன்‌ - அரக்கருக்கு 
இறைமை பொருந்திய இராவணன்‌. இறையே - சிறிதளவு 
எனினுமாம்‌. ஊன்றி - ஊன்றினவன்‌. 


* நட்டபாடை” * 'வானாய்வரு' என்றும்‌ பாடம்‌. 


திருச்சுழியல்‌ 197 


தண்டேமழுப்‌ படையான்மழ விடையான்‌ எழு கடல்கஞ்‌ 
சுண்டேபாம்‌ எரியச்சிலை வளைத்தான்‌ இமை யவர்க்காத்‌ 

இண்டேர்மிசை நின்றானவன்‌ உறையுந்திருச்‌ கூழியல்‌ 

தொண்டேசெய வல்லார்‌ அவர்‌ ஈல்லார்துயர்‌ இலரே. 2 


கவ்வைக்கடல்‌ கதறிக்கொணர்‌ முத்தங்கரைக்‌ கேற்றக்‌ 
கொவ்வைத் தவர்‌ வரயார்குடைம்‌ தாடுந்திருச்‌ சுழியல்‌ 
தெய்வத்தினை வழிபாடுசெய்‌ தெழுவார்‌ அடி. தொழுவார்‌ 
அவ்வத்திசைக்‌ கரசாகுவர்‌ அலராள்பிரி யாளே. 3 


மலையான்மகள்‌ மடமாதிட மாகத்தவள்‌ மற்றுக்‌ 
கொலையானையின்‌ உரிபோர்த்தஎம்‌ பெருமான்‌ திருச்‌ சுழியல்‌ 
அலையார்சடை உடையான்‌ அடி. தொழுவார்பழு துள்ளம்‌ 


நிலையார்‌ இகழ்‌ புகழால்நெடு வானத்துயர்‌ வாரே. 4 


உற்றான்௩மக்‌ குயரும்மதிச்‌ சடையான்புலன்‌ ஐந்தும்‌ 
செற்றார்‌ திரு மேனிப்பெரு மானூர்‌ திருச்‌ சுழியல்‌ 

பெற்றான்‌ இனி துறையத்திறம்‌ பாமைத்திரு நாமம்‌ 
கற்றாரவர்‌ கதியுட்செல்வர்‌ எத்‌தும்மது கடனே. 5 


மலந்தாங்கிய பாசப்பிறப்‌ பறுப்பீர்‌ துறைக்‌ கங்கைச்‌ 
சலக்தாங்கிய முடியான்‌ அமர்ந்‌ இடமாந்திருச்‌ சுழியல்‌ 


2, தேவர்களுக்காகத்‌ திரிபுர சங்காரம்‌ செய்யக்‌ கருதித்‌ 
தேரில்‌ ஏறி கின்‌. றவன்‌. 

9, கவ்வை - முழக்கத்தை உடைய. கொவ்வைத்‌ துவர்‌ 
வாயார்‌ - கோவைக்‌ கனியைப்‌ போன்ற சிவந்த வாயையுடைய 
பெண்கள்‌. அலராள்‌ - திருமகள்‌. 

8, பழுது உள்ளம்‌ நிலையார்‌ - குற்றத்தையுடைய உள்ளத்‌ 
தில்‌ உள்ள குற்றம்‌ நீங்கப்‌ பெறுவர்‌ என்றபடி. 

5. திருமேனிப்‌ பெருமான்‌; தலத்துமூர்த்தி. உற்றான்‌-இடை 
யூறு வருங்கால்‌ துணையாக வருபவன்‌. திறம்பரமை - மாறாமல்‌, 


196 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


நிலக்தாங்கிய மலராற்கொழும்‌ புகையால்கினைச்‌ தேத்தும்‌ 
தலந்தரங்கிய புகழாம்மிகு* தவமாஞ்சது ராமே. 


சைவத்தசெவ்‌ வுருவன்‌ திரு 8ீற்றன்னுரு மேற்றன்‌ ்‌ 
கைவைத்தொரு சிலையால்‌ அரண்‌ மூன்றும்மெரி செய்தான்‌ 
தெய்வத்தவர்‌ தொழுதேத்திய குழகன்‌ திருச்‌ கூழியல்‌ 
மெய்வைத்தடி சினைவார்வினை தீர்தல்லெளி தன்றே. 7 
பூவேச்திய பீடத்தவன்‌ மானும்மடல்‌ அரியும்‌ 

.கோலேர்‌ திய வினயத்தொடு குறுகப்புகல்‌ அறியார்‌ 
சேவேம்‌இிய கொடியானவின்‌ உறையும்‌ இருச்‌ சழியல்‌ 
மாவேர்திய கரத்தான்‌எம சரத்தான்‌றன தடியே. 8 


கொண்டாடுதல்‌ புரியாவரு தக்கன்பெரு வேள்வி 
செண்டாடுதல்‌ புரிர்தான்‌இிருச்‌ சுழியற்பெரு மானைக்‌ 
குண்டாடிய சமண்‌ ஆதர்கள்‌ குடைச்சாக்கியர்‌ அறியா 
மிண்டாடிய அதுசெய்தது வானால்வரு விதியே, 9 
நீரூர்தரு நிமலன்‌ இரு மலையார்க்கயல்‌ அருகே 

தேரூர்தரும்‌ அரக்கன்சிரம்‌ ரெரித்தான்‌ இருச்‌ சுழியல்‌ 
பேசூரென உறைவான்‌ அடி பெயர்நாவலர்‌ கோமான்‌ 


ஆரூரன தமிழ்மாலைபத்‌ தறிவார்‌துயர்‌ இலரே. 10 
திருசிற்றம்பலம்‌ 
சுவாமி: இருமேனிகாதர்‌; அம்பிகை: தணைமாலைகாயட, 
[சி 


சதுர்‌-அறிவுத்திறம்‌. * புகழான்மிகு' என்‌ அம்‌ பாடம்‌. 
7. உகும்‌ ஏற்றன்‌ - இடியைப்போல முழங்கும்‌ இடபவாக 
னத்தை உடையவன்‌. தெய்வத்தவர்‌ - தேவர்‌. மெய்வைத்‌ து - 
உண்மையை மேற்கொண்டு; அடியிலே உடம்பை வைத்து 
வணங்கி யெனலும்‌ ஆம்‌, 

8. பூவைத்‌ தன்னை ஏந்திய 
தேவன்‌. கோ ஏம்திய- தலைமை பெற்ற. வீனயம்‌ - பணிவு. 
சே - இடபம்‌, மா- மான்‌. அடி குறுகப்புகுதலை அறியார்‌, 

9. செண்டாடுதல்‌-பந்துபோல்‌ தூக்கி எறிக்துவிளையாடுதல்‌. 
ஆதர்கள்‌ - ககைப்புக்கு இடமானவர்கள்‌. சாக்யெர்‌ - பெளத்தர்‌, 

10. தஇிகுமலையார்க்கு - கைலாயமலையில்‌ உள்ணாருக்கு. 


பீடமாகக்கொண்ட பிரம 


திருஅஞ்சைக்களம்‌ 199 


(3) மலைநாட்டிலுள்ள தலம்‌ 
திருஅஞ்சைக்களம்‌ -- பண்‌: இந்தளம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 

தலைக்குச்‌ தலைமாலை அணிந்த தென்னே 

சடைமேற்‌ கங்கைவெள்ளம்‌ தரித்த தென்னே 
அலைக்கும்‌ புலித்தோல்கொண் டசைத்த தென்னே 

அதனமேற்‌ கதநாகக்கச்‌ சார்த்த தென்னே 
மலைக்கும்‌ நிகர்ஒப்‌ பனவன்‌ திரைகள்‌ 

வலித்தெற்‌ றிமுழங்‌ இவலம்‌ புரிகொண் 
டலைக்குங்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 

அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே, 1 
பிடித்தாட்டி ஒர்சாகத்‌ தைப்பூண்ட தென்னே 

பிறங்குஞ்‌ சடைமேற்‌ பிறைசூடிற்‌ றென்னே 
பொடித்தான்‌ கொண்டுமெய்ம்‌ முற்றும்பூசிற்றென்னே 

புகரே அகந்தேறல்‌ புரிந்த தென்னே 
மடித்தோட்‌ டந்துவன்‌ றிரைஎற்‌ றியிட 

வளர்சல்‌ கம்௮ல்காக்‌ து மு.த்தஞ்‌ சொரிய 
அடித்தார்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 

அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே, 8 
சிந்தித்‌ தெழுவார்க்கு நெல்லிக்‌ கனியே 

சிறியார்‌ பெரியார்‌ மனத்தேறல்‌ உற்றால்‌ 
முந்தித்‌ தொழுவார்‌ இறவார்‌ பிறவார்‌ 

முனிகள்‌ முனியே அமரர்க்‌ கமரா 


1. மகோதை-கொடுங்கோளூர்‌. அஞ்சைக்‌ களம்‌-மகோதை 
யிலுள்ள திருக்கோயில்‌. 

2, பொடி - இருநீறு, மடித்து ஒட்டந்து - திரும்பிஓடி, 
எற்றியிட- மோத. அடித்து ஆர்‌-மோதி ஓலிக்கின்‌ ற. த்‌ 

8. மனத்தேறல்‌ உற்றால்‌ சிறியார்‌ பெரியார-உன்‌ னைத்‌ தம்‌ 
மனத்தின்‌ கண்ணே தெளிவடைதலைப்‌ பெற்றால்‌ சிறியவர்‌ 


800 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


சந்தித்‌ தடமால்‌ வரைபோல்‌ திரைகள்‌ 
தணியா திடறுங்‌ கடலங்‌ கரைமேல்‌ 
௮சர்தித்‌ தலைச்செக்கர்‌ வானே ஓத்தியால்‌ 
அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே. 8 


இழைக்கு மேழுத்துக்‌ குயிரேஒத்‌ தியால்‌ 
இலையே ஒத்தியால்‌ உனையே ஒத்தியால்‌ 
குழைக்கும்‌ பயிர்க்கோர்‌ புயலே ஒத்தியால்‌ 
அடியார்‌ தமக்கோர்‌ குடியே ஒத்தியால்‌ 
மழைக்கும்‌ நிகாஒப்‌ பனவன்‌ திரைகள்‌ 
வலித்தெற்‌ நிமுழங்‌ இவலம்‌ புரிகொண்‌ 
டழைக்குங்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 
அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே. & 
வீடின்‌ பயனென்‌ பிறப்பின்‌ பயனென்‌ 
விடையே அவதென்‌ மதயா ஊைநிற்கக்‌ 
கூடும்‌ மலைமங்‌ கைஒருத்‌ இயுடன்‌ 
சடைமேற்‌ கங்கையாளை நீசூடிற்‌ றென்னே 
பாடும்‌ புலவர்க்‌ கருளும்‌ பொருளென்‌ 
நிதியம்‌ பலசெய்‌ தகலசீ செலவில்‌ 
ஆடிங்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 


அணியார்‌ பொழில்‌ ௮ஞ்‌ சைக்கள த்‌ தப்பனே, 5 


பெரியவராவர்‌. முந்தி-மூற்பட்டு, தொழுபவர்கள்‌ இறப்பையும்‌ 
பிறப்பையும்‌ கடந்து முத்தியடைவர்‌. 

4, இழைக்கும்‌-எழுதும்‌, எழுத்‌ துக்கு-மெய்யெழுத்‌ துக்கு, 
உயிரே - அதனை இயக்கும்‌ உயிர்‌எழுத்தை, இலை - இல்லை - 
வீட்டை, குழைக்கும்‌-தழைக்கும்‌. வலித்து - பலம்‌ பெற்று. 
அழைக்கும்‌-முழங்கும்‌. 

அ யானை நிற்க விடை ஏறுவது என்‌? நிதியம்‌ பல செய்த 
கலச செலவில்‌ ஆடும்‌-பலவிதப்‌ பொருள்களை ஈட்டித்‌ தொகுத்து 
வரும்‌ கப்பல்களின்‌ போக்குவரவினால்‌ அசையும்‌, 

6. உரவம்‌-வலிமை, 


திருஅஞ்சைக்களம்‌ 201 


இரவத்‌ திடுகாட்‌ டெரியாடிற்‌ றென்னே 
இறந்தார்‌ தலையிற்‌ பலிகோடல்‌ என்னே 

பரவித்‌ தொழுவார்‌ பெறுபண்டம்‌ என்னே 
பரமா பரமேட்‌ டி.பணித்‌ தருளாய்‌' 

உரவத்‌ தொடுசங்க மொடிப்பி முத்தம்‌ 
கொணர்ந்தெற்‌ றிமுழங்‌ கிவலம்‌ புரிகொண்‌ 

டரவக்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 


அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே. 6 


ஆக்கும்‌ மழிவும்‌ ஐய*நீ என்பன்கான்‌ 

சோல்லுவார்‌ சொற்போரு ளவைரீ என்பன்நான்‌ 
நாக்கும்‌ செவியுங்‌ கண்ணும்நீ என்பன்கான்‌ 

நலனே இனிநான்‌ உனை£ன்‌ குணர்ந்தேன்‌ 
நோக்கும்‌ நிதியம்‌ பலஎத்‌ தனையும்‌ 

கலத்திற்‌ புகப்பெப்து கொண்டேற நுந்தி 
ஆர்க்குங்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 

அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனே. 7 


வெறுத்தேன்‌ மனைவாழ்க்‌ கையைவிட்‌ டொழிந்தேன்‌ 
விளங்குங்‌ குழைக்கா அடைவே தியனே 
இறுத்தாய்‌ இலங்கைக்‌ இறையா யவனைத்‌ 
தலைபத்‌ தொடுதோள்‌ பலஇற்‌ அவிழக்‌ 
கறுத்தாய்‌ கடல்கஞ்‌ சமு.துண்‌ டுகண்டம்‌ 
கடுகப்‌ பிரமன்‌ தலையைச்‌ திலும்‌ஒன்‌ 
றறுத்தாய்‌ கடலவ்‌ கரைமேல்‌ மகோதை 
அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்கள தீ தப்பனே. 8 


7. அக்கும்‌ - ஆக்குதலும்‌. * 'அமைவு' என்றும்‌ பாடம்‌. 
சொல்லும்‌ பொருளும்‌ ஆகிய அவை. கலம்‌ - கப்பல்‌, நுக்தி- 
செலுத்தி. 8, இறுத்தாய்‌- இறும்படி செய்தாய்‌. 


202 சுந்தரா தேவாரம்‌ 


பிடிக்குக்‌ களிறே ஒத்தியால்‌ எம்பிரான்‌ 

பிரமற்‌ கும்பிரான்‌ மற்றைமாற்‌ கும்பிரான்‌ 
கொடிக்கும்‌ மளவிற்‌ புரம்மூன்‌ றெரியச்‌ 

சிலைதொட்‌ டவனே உனைகான்‌ மறவேன்‌ 
வடிக்கின்‌ றனபோற்‌ சிலவன்‌ திரைகள்‌ 

வலித்தெற்‌ றிமுழங்‌ வெலம்‌ புரிகொண் 
டடிக்குங்‌ கடலங்‌ க்ரைமேல்‌ மகோதை 

அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்கள்‌ த்‌ தப்பனே. 9 


எந்தம்‌ மடிகள்‌ இமையோர்‌ பெருமான்‌ 
எனக்கென்‌ அம்‌அளிக்‌ கும்மணி மிடற்றன்‌ 
அந்தண்‌ கடலங்‌ கரைமேல்‌ மகோதை 
அணியார்‌ பொழில்‌ அஞ்‌ சைக்களத்‌ தப்பனை 
மந்தம்‌ முழவுங்‌ குழலும்‌ மியம்பும்‌ 
வளர்காவ லர்கோன்‌ ஈம்பியூ ரன்‌ சொன்ன 
சந்தம்‌ மிகுதண்‌ டமிழ்மா லைகள்கொண் 
டடிவி ழவல்லார்‌ தடுமாற்‌ நிலரே, 10 
திருச்சிற்‌ மம்பலம்‌ 
சுவாமி: அஞ்சைக்களத்தப்பா்‌; அம்பிகை. உமையம்மை. 
வரலாறு: சுந்தரமூர்த்து உர௱யனார்‌ திருவஞ்சைக்களம்‌ 
சென்று பாசம்‌ ஒழியும்‌ வேட்கையால்‌ இப்பதிகத்தைப்‌ பாடச்‌ 
சிவபெருமான்‌ நாயனாரைக்‌ கைலைக்கு அழைத்து வரும்படி 


வெள்ளை யானையுடன்‌ தேவர்களை விடுத்தருளினார்‌. [பெரிய 
புராணம்‌, வெள்ளையானைச்சருக்கம்‌, 28-81,] 


திருப்புக்கொளியூர்‌ 208 
(6) ' கொங்கநாட்டிலுள்ள தலங்கள்‌ 


1. திருப்புக்கொளியூர்‌ அவிநாசி -- பண்‌: குறிஞ்சி 
திருச்சிற்றம்பலம்‌ 
எற்றான்‌ மறக்கேன்‌ எழுமைக்கும்‌ எம்பெரு மானையே 
உற்றுப்‌ என்‌ அன்னையே உள்குகின்‌ றேன்‌உணர்ச்‌ 
புற்று டரவா* புக்கொளி யூரவி சாசியே [துள்ள த்தால்‌ 
பற்றாக வாழ்வேன்‌ பசுபதி யேபரர்‌ மேட்டியே, 1 


வழிபோவகர்‌ தம்மோடும்‌ வர்தடன்‌ கூடிய மாணிரீர 
ஓழமிவ தழகோ சொல்லாய்‌ அருளோகங்கு சடையானே 
பொழிலா ருஞ்சோலைப்‌ புக்கோளி யூரிற்‌ குளத்திடை 
இழியாக்‌ குளித்த மாணிஎன்‌ னைக்கிறி செய்ததே. 2 


எங்கேனும்‌ போடனும்‌ எம்பெரு மானை நினைந்தக்கால்‌ 
கொங்கே புகினும்‌ கூறைகொண்‌் டாறலைப்‌ பார்‌இலை 
பொங்கா டரவா புக்கொளி யூரவி நாசியே 

எங்கோ னேஉனை வேண்டிக்கொள்‌ வேன்பிற வாமையே. 


உரைப்பார்‌ உரைஉகம்‌ துள்கவல்‌ லார்தங்கள்‌ உச்சியாய்‌ 
அரைக்கா டரவா ஆதியும்‌ அந்தமும்‌ ஆயினாய்‌ 

புரைக்காடு சோலைப்‌ புக்கொளி யூரவி நாசியே 

கரைக்கால்‌ முதலையைப்‌ பிள்ளை தரச்சோல்லு காலனையே. 4 


1. உள்குகின்றேன்‌ - நினைக்கின்றேன்‌. * 'டரவ ப்‌'; 
* பசுபதி யெம்பர' என்றும்‌ பாடம்‌. 

2, மாணி- பிரமசாரி, 1 *மாமணிரீ' என்றும்‌ பாடம்‌. 
இழியா - இறங்கி. கிறி - வஞ்சகம்‌. 

8. கொங்கு - கொங்கு காடு. க றகொண்டு - ஆடையைக்‌ 
கவர்ந்‌ துகொண்டு. 

4. உச்சயொய்‌ - தலைமேல்‌ உள்ளவனே. புரைக்கு ஆடு - 
உயர்வதற்காக ஆடுஇன்‌ ற; புரை-உயர்வு, 


904 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அரங்காவ தெல்லா: மாயிடு காடது அன்றியும்‌ 

சரங்கோலை வாங்கி வரி௫லை சாணியிற்‌ சந்தித்துப்‌ 
புரங்கோட$ எய்தாய்‌ புக்கொளி யூரவி நாசியே 

குரங்காடு சோலைக்‌ கோயில்கொண்‌ டகுழைக்‌ காதனே. 5 


நாத்தா னும்உனைப்‌ பாடல்‌ அன றிநவி லாதெனாச்‌ 
சோத்தென்று தேவர்‌ தொழகின்ற சுந்தரச்‌ சோதியாய்‌ 
பூத்தாழ்‌ சடையாய்‌ புக்கொளி யூரவி காசியே 

கூத்தா உனக்குசான்‌ ஆட்பட்ட குற்றமுங்‌ குற்றமே. 6 
மந்தி கடுவனுக்‌ குண்பழம்‌ காடி மலைப்புறம்‌ 

சந்திகள்‌ தோறுஞ்‌ சலபுட்பம்‌ இட்ட வழிபடப்‌ 

புந்தி உறைவாய்‌ புக்கொளி யூரவி நாசியே 

நந்தி உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ நரகம்‌ புகாமையே. 7 


பேணா தொழிர்தேன்‌ உன்னை ௮ல்‌ லாற்பிற தேவரைக்‌ 
காணா தொழிந்தேன்‌ காட்டுதி யேலின்னம்‌ காண்பன்நான்‌ 
பூணாண்‌ அரவா புக்கொளி யூரவி நாசியே 


காணாத கண்கள்‌ காட்டவல்‌ லகறைக்‌ கண்டனே. 8 


கள்ளாறு தெள்ளா றரத்துறை வாய்‌எங்கள்‌ நம்பனே 
வேள்ளாடை வேண்டாய்‌ வேங்கையின்‌ தோலை விரும்பினாய்‌ 
புள்ளேறு சோலைப்‌ புக்கோளி யூரிற்‌ குளத்திடை 

உள்ளாடப்‌ புக்க மாணியென்‌ னைக்கிறி சேய்ததே. 9 
நீரேற எ றுநிமிர்‌ புன்சடை நின்மல மூர்த்தியைப்‌ 

போரேற தேறியைப்‌ புக்கொளி யூரவி நாசியைக்‌ 


5. ஆய்‌ இடுகாடு அரங்காவது. சரமாகிய கோலை; கோல்‌ - 
அம்பு. சந்தித்து - பூட்டி. 8 புரங்கெட' என்றும்‌ பாடம்‌. 


8. சோத்து-தோத்திரம்‌. குற்றமே : வினா. 
7. மந்தி- பெண்‌ குரங்கு. கடுவன்‌ - ஆண்குரங்கு, 
8. பிற தேவரைப்‌ பேணாதொழிந்தேன்‌, 


திருமுருகன்பூண்டி. 205 


காரேறு கண்டனைத்‌ தொண்டன்‌ ஆரூரன்‌ கருதிய 
சீரேறு பாடல்கள்‌ செப்பவல்‌ லார்க்கில்லை துன்பமே, 10 
இருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: அவிஈாயெப்பர்‌; அம்பிகை: பெருங்கருணைநாயட, 
வரலாறு: அவிநாசியில்‌ அந்தணர்‌ குலத்துச்‌ சிறுவன்‌ 

ஒருவனை முதலை 2 சில ஆண்டுகளுக்குமுன்‌ உண்டதென்று 

அறிந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌, இத்திருப்பதிகம்‌ பாடி, 

மீண்டும்‌ அச்சிறுவனைத்‌ தக்க வளர்ச்சியுடன்‌ அழைப்பித்தார்‌. 

[பெரிய புராணம்‌, வெள்ளானைச்‌ சருக்கம்‌, செ. 4-18.] 


2, திருமுருகன்பூண்டி - பண்‌: பழம்பஞ்சுரம்‌ 
திருச்‌சிற்றம்பலம்‌ 

கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர்‌ விரவ லாமை 
சொல்லித்‌, திடுகு மொட்டெனக்‌ குத்திக்‌ கூறைகொண் 
டாற லைக்குமிடம்‌, முடுகு நாறிய வடுகர்‌ வாழ்முரு கன்‌ 
பூண்டி. மாநகர்வாய்‌, இடுகு நுண்ணிடை மங்கை தன்னொ 
டும்‌ எத்துக்‌ இங்‌இருக்‌ தீர்‌எம்பி ரானிரே. 1 

வில்லைக்‌ காட்டி வெருட்டி வேடுவர்‌ விரவ லாமை 
சொல்லிக்‌, கல்லினால்‌எ றிந்‌ திட்டும்‌ மோ திபுய்‌ கூறை கொள்‌ 
ளுமிடம்‌, முல்லைத்‌ தாத மணங்கமழ்‌ முருகன்‌ பூண்டி மா 
நகர்வாய்‌, எல்லை காப்பதொன்‌ றில்லை யாகில்நீர்‌ எத்துக்‌ 
கிங்கிரும்‌ தீர்‌எம்பி ரானிரே. 2 

பசுக்க ளேகொன்று தின்று பாவிகள்‌ பாவம்‌ ஒன்ற 
தியா, உரிர்க்கொ லைபல நேர்க்து காள்தொறுங்‌ கூறை 


முசுக்கள்‌ போற்பல வேடர்வாழ்‌ 


கொள்ளுமிடம்‌, 


1. கொடுகு-வளைந்த. விரவலாமை: சொல்லி-விரோதமான 
வார்த்தைகளைச்‌ சொல்லி. திடகுமொட்டு: ஒலிக்குறிப்பு. முடுகு 
நாறிய-வேகம்‌ மிக்க. இடுகு-சிறுத்த, எத்துக்கு-எதற்காக. 

8. முசுக்கள்‌ - குரங்குகள்‌. இசுக்கு அழிய - பெருமை, 
கெடும்படி. பயிக்கம்‌-பிச்சை. 


206 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முருகன்‌ பூண்டி மாநகர்வாய்‌, இசுக்கழியப்‌ பயிக்கங்‌ 
கொண்டுரீர்‌ எத்துக்‌ இங்கிருக்‌ தீர்‌ எம்பி ரானிரே. 3 


பீறற்‌ கூறை உடுத்தொர்‌ பத்திரங்‌ கட்டி வெட்டன 
ராய்ச்‌, சூறைப்‌ பங்யெ ராகி காள்தொறுங்‌ கூறை கொள்ளு 
மிடம்‌, மோறை வேடுவர்‌ கூடிவாழ்‌ முருகன்‌ பூண்டி 
மாஈகர்வாய்‌, ஏறு காலிற்ற இல்லை யாய்விடில்‌ எத்துக்‌ 
இங்‌ஒருர்‌ இர்எம்பி ரானிரே. ' 4 


தயங்கு தோலை உடுத்த சங்கரா சாம வேதம்‌ஓதி, 
மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டுணும்‌ மார்க்கம்‌ ஒன்றறியீர்‌, 
முயங்கு பூண்முலை மங்கை யாளொடு முருகன்‌ பூண்டி 
மாநகர்வாய்‌, இயங்க வும்மிடுக்‌ குடைய ராய்விடில்‌ எத்துக்‌ 


இங்கிரும்‌ தீர்சம்பி ரானிரே. 5 


விட்டி சைப்பன கொக்க ரைகொடு கொட்டித்‌ தத்‌ 
தளகம்‌, கொட்டிப்‌ பாடுமித்‌ துந்து மியொடு குடமுழா 
நீர்மகிழ்வீர்‌, மொட்ட லர்ர்து மணங்கமழ்‌ முருகன்‌ பூண்டி 
மாநகர்வாய்‌, இட்ட பிச்சைகொண் டுண்ப தாகில்நீர்‌ 
எத்துக்‌ இங்கிருந்‌ தர்‌எம்பி ரானிரே. 6 

வேதம்‌ ஓதிவெண்‌ ணீறு பூிவெண்‌ கோவணர்‌ 
தற்றயலே, ஒதம்‌ மேவிய ஒற்றி யூரையும்‌ முத்தி நீர்மகிழ்வீர்‌, 
மோதி வேடுவர்‌ கூறை கொள்ளும்‌ முருகன்‌ பூண்டி 
மாநகாவாய்‌, ஏது காரணம்‌ ஏது காவல்கொண்‌ டெத்துக்‌ 


இங்கிருச்‌ தீர்‌எம்பி ரானிரே. 7 


க, பத்திரம்‌-வாள்‌. வெட்டனராய்‌ - கொடிய சொற்களைச்‌ 
சொல்பவராய்‌, குறைப்‌ பங்கியர்‌ - பரட்டைத்‌ தலையை யுடை 
யார்‌; பங்கிதலைமயீர்‌, மோறை-அழகற்ற முகத்தையுடைய, 

5, இயங்கவும்‌ இடுக்குடையராய்‌ வீடில்‌-௩டக்கவும்‌ இடை 
யூறுடையவரானால்‌; வழிப்பறி செய்வோரால்‌ வழி ஈடப்பதுகூட 
அபாயத்துக்கு இடமாகுமானால்‌ என்பது கருத்து. 

7, தற்று-இறுக்கில்‌ கட்டி, ஓவம்‌-கடல்‌, முத்தி-சார்ர்து. 


திருமுருகன்பூண்டி. 207 


படவ ரவுநுண்‌ ணேரி டைப்பணைத்‌ தோள்வ ரிரெடுங்‌ 
கண்‌, மடவ ரல்‌ லுமை நங்கை தன்னையோர்‌ பாகம்‌ வைத்து 
கந்தர்‌, முடவர்‌ அல்லீர்‌ இடரிலீர்‌ முருகன்‌ பூண்டி மாககர்‌ 
வாய்‌, இடவம்‌ ஏறியும்‌ போவ தாகில்நீர்‌ எத்துக்‌ இக்டறுர்‌ 
தீர்‌எம்பி ரானிரே, 8 


சாந்த மாகவெண்‌ ணீறு பூரிவெண்‌ பற்ற லைகா, 
வேய்ர்த வெண்பிறைக்‌ கண்ணி தனனையோர்‌ பாகம்‌ 
வைத்தகந்தர்‌, மோந்தை யோடு முழக்கரறு முருகன்‌ 
பூண்டி. மாநகர்வாய்‌, ஏர்து பூண்முலை மங்கை தன்னொடும்‌ 
எ.த்துக்‌ ங்கும்‌ தீரஎம்பி ரானிரே. 9 


முக்தி வானவர்‌ தாந்தொழு முருகன்‌ பூண்டி மாஈகர்‌ 
வாய்ப்‌, பந்த ணேவிரற்‌ பாவை தன்னையோர்‌ பாகம்‌ வைத்‌ 
தவனைச்‌, சந்தை யிற்சிவ தொண்ட னூரன்‌ உரைத்தன 
பத்துங்கொண்‌, டெர்தம்‌ மடிகளை ஏத்து வார்‌இடர்‌ ஒன்றும்‌ 
தாம்‌இலரே. 10 

திருசசிற்றம்பலம்‌ 
சுவாமி: முருகாவுடையார்‌: அம்பிகை: ஆவுடைகாய௫, 

வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌, சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனார்‌ அளித்த பொருள்களை ஆட்களின்‌ தலையில்‌ ஏற்றித்‌ 
திருமுருகன்‌ பூண்டிக்கு அருகில்‌ வரும்போது பெருமான்‌ ஏவ 
லால்‌ பூதங்கள்‌ வேடுவராகி வந்து அந்தப்‌ பொருள்களைப்‌ பறித்‌ 
துப்‌ போயினர்‌, சுவாமிகள்‌ இத்தலத்துக்கு வந்து இப்பதிகத்‌ 
தைப்‌ பாடவே, சவபிரான்‌ பூதங்கள்‌ கவர்ந்த பொருளை மீண்டும்‌ 
பெறச்‌ செய்தார்‌. [பெரிய புராணம்‌, சேரமான்‌ பெருமாள்‌, 170] 


6, அரவுபோன்ற இடை. 
9. வெள்ளிய பிறையாயய கண்ணியின்‌ ஒரு பகுதியைச்‌ 
சிரத்தில்‌ வைத்து மகழ்ந்தீர்‌, மோர்தை-ஒரு வாத்தியம்‌. 


208 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


8. திருவெஞ்சமாக்கூடல்‌ -- பண்‌: கொல்லிக்கெளவாணம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 

எறிக்குங்‌ கதிர்வேய்‌ உதிரமுத்‌ தமொடே* 
லம்‌ர இல வங்கர்‌ தக்கோலம்‌ இஞ்சி 

செறிக்கும்‌ புனலுட்‌ பெய்‌ தகொண்டு மண்டித்‌ 
இளைத்தெற்று சற்று றதன்கீழ்க்‌ கரைமேல்‌ 

முறிக்குர்‌ தழை£மா முடப்புன்னை ஞாழல்‌ 
சூருக்கத்‌ திகள்மேற்‌ குயில்கூ வலறா 

வெறிக்குங்‌ கலைமா வெஞ்சமாக்‌ கூடல்‌ 


விகிர்தா அடியே னையும்வேண்‌ டுதியே, 1 


குளங்கள்‌ பலவுங்‌ குழியும்‌ நிறையக்‌ 
குடமா மணிச்‌ தனமும்‌ ம௫லும்‌ 
அளங்கும்‌ புனலுட்‌ பெய்‌ அகொண்டு மண்டி த்‌ 
இளைத்தெற்று சிற்றா ஐதன்‌€ழ்க்‌ கரைமேல்‌ 
வளங்கொள்‌ மதில்மா ளிகைகோ புரமும்‌ 
மணிமண்‌ டபமும்‌ இவைமஞ்சு தன்னுள்‌ 
விளங்கும்‌ மதிதோய்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 
விிர்தா அடியே னையும்வேண்‌ டுதியே, 2 


வரைமான்‌ அனையார்‌ மயிற்சாயல்‌ நல்லார்‌ 
வடி வேற்கண்‌ ஈல்லார்‌ பலராவர்‌ தஇிறைஞ்சத்‌ 
இரையார்‌ புனலுட்‌ பெய்‌ ௫கொண்டு மண்டித்‌ 
இளைத்தெற்று சிற்றா ஐதன்‌€ழ்க்‌ கரைமேல்‌ 


1, கதிர்‌: முத்தத்துக்கு விசேடணம்‌. வேய்‌ - மூங்கில்‌, 
முறிக்கும்‌- தழைக்கும்‌. ஞாழல்‌-புலி நகக்‌ கொன்றை, வி௫ர்தன்‌; 
தலத்துமூர்த்தியின்‌ திருநாமம்‌. * உதிர்முத்‌ தமொடும்‌'; 4 “ஏலம்‌! 
1 -தாழை' என்றும்‌ பாடம்‌. 


“௨ மஞ்சு - மேகம்‌, 38. கிரை- வரிசை, 


திருவெஞ்சமாக்கூடல்‌ 


நிரையார்‌ கமழுகுற்‌ நெடுந்தாள்‌ தெங்கும்‌ 
குஅர்தாட்‌ பலவும்‌ விரவிக்‌ குளிரும்‌ 
விரையார்‌ பொழில்சூழ்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 


விகிர்தா அடியே ஊையும்வேண்‌ டுதியே. 


பண்ணேர்‌ மொழியா ளையொர்பங்‌ குடையாய்‌ 
படுகாட்‌ டகத்தென்‌ அம்தர்பற்‌ மெழியாய்‌ 
தண்ணார்‌ அகிலும்‌ நலசா மரையும்‌ 
அலைத்தெற்று சிற்றா றதன்கழ்க்‌ கரைமேல்‌ 
மண்ணார்‌ முழவுங்‌ குழலும்‌ இயம்ப 
மடவார்‌ நடமா டுமணி யரங்கில்‌ 
விண்ணார்‌ மதிதோய்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 


விஜிதா அடியே னையும்வேண டுதியே, 


அளைவெண்‌ சூழையுஞ்‌ ௬ருள்வெண்‌ டோடும்‌ 
அரங்குங்‌ காதில்‌ அளங்கும்‌ படியாய்‌ 
களையே]: கமழும்‌ மலர்க்கொன்‌ றையினாய்‌ 
கலந்தார்க்‌ கருள்செய்‌ இடுங்கற்‌ பகமே 
பிளவெண்‌ பிறையாய்‌ பிறங்குஞ சடையாய்‌ 
பிறவா தவனே பெறுதற்‌ கரியாய்‌ 
கெளைமால்‌ விடையாய்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 
விர்தா அடியே னையும்வேண்‌ டுதியே. 
தொழுவார்க்‌ கெளியாய்‌ அயர்‌ தர நின்றாய்‌ 


௬ரும்பார்‌ மலர்க்கொன்‌ றைஅன்‌ அஞ்‌ சடையாய்‌ 


உழுவார்க்‌ கரிய விடையேறி ஒன்னார்‌ 
புரச்தீ எழ டுவித்தாய்‌ அழகார்‌ 


கீ. சாமரை - கவரிமானின்‌ வால்‌. 8 'முஇலும்‌' என்றும்‌ 
பாடம்‌, 
ச. குழை வலக்காதிலும்‌ தோடு இடக்காதிலும்‌ உள்ளவை. 


படியாய்‌ - திருவுருவத்தை உடையவனே. களையே - கள்ளையே; 
தேனை. 1 * களையேர்‌ ' என்றும்‌ பாடம்‌. பினை - பிள்ளை, வெளை ஃ 


வெள்ளை. 


14, 


810 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


முழவார்‌ ஒலிபா டலொடா டல்‌ அறா 
முதுகா டரங்கா ௩டமாட வல்லாய்‌ 
விழவார்‌ மறுகில்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 
விகிர்தா அடியே னையும்வேண்‌ டுதியே, 
கடமா களியா னைஉரித்‌ தவனே 
கரிகா டிடமா அனல்வீசி நின்று 
நடமா டவல்லாய்‌ நரையே றுகர்தாப்‌ 
நல்லாய்‌ கறுங்கொன்‌ றைநயம்‌ தவனே 
படம்‌ஆ யிரமாம்‌ பருத்துத்‌ திப்பைங்கண்‌ 
பகுவா யெயிற்றோ டழலே உமிழும்‌ 
விடவார்‌ அரவா வெஞ்சமாக்‌ கூடல்‌ 
விகிர்தா அடியே னையும்வேண்‌ டுதியே. 7 
காடும்‌ மலையும்‌ சாடும்‌ மிடறிக்‌ 
கதிர்மா மணிச்‌ தனமும்‌ மகிலும்‌ 
சேடன்‌ அறையும்‌ மிடர்தான்‌ விரும்பத்‌ 
திளைத்தெற்று சுற்று நதன்‌€ழ்க்‌ கரைமேல்‌ 
பாடல்‌ முழவுங்‌ குழலும மியம்பப்‌ 
பணைத்தோ ளியர்பா 'டலொடா டல்‌ அறா 
வேடர்‌ விரும்பும்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 
விரெதா அடியே னையும்வேண்‌ டுதியே, 8 


கொங்கார்‌ மலாக்கொன்‌ றையந்தா ரவனே 
கொடுகொட்‌ டியொர்வி ணேஉடை. யவனே 
பொங்கா டரவும்‌ புனலுஞ்‌ சடைமேற்‌ 
பொரியும்‌ புனிதா புனஞ்சூழ்ச்‌ தழகார்‌ 
நீ. உழுவார்க்கு அரிய விடை - உழுந்தொழில்‌ உடையவ 
ருக்குக்‌ கிடைத்தற்கரிய இடபம்‌; என்றது உலகத்து எருது 
போன்‌ றதன்று என்பதைக்‌ குறித்தபடி. 
7. கரிகாடு - சுடுகாடு, நரை - வெள்ளை, பருத்துத்தி - 
பெரிய படப்பொறி. 8. சேடன்‌ உறையும்‌ இடந்தான்‌. 


திருப்பாண்டிக்கொடுமுடி 211 


அங்கார்‌ புனலுட்‌ பெய்‌. தகொண்டு மண்டி த்‌ 
திளைத்தெற்று சிற்று றதன்டீழ்க்‌ கரைமேல்‌ 
வெங்கார்‌ வயல்சூழ்‌ வெஞ்சமாக்‌ கூடல்‌ 


விகிர்தா அடியே னையும்வேண்‌ டுதியே, 9 


வஞ்சிநுண்‌ ஊிடையார்‌ மயிற்சாய லன்னார்‌ 
வடிவேற்‌ கண்றல்லார்‌ பலர்வம்‌ இறைஞ்சும்‌ 
வெஞ்சமாக்‌ கூடல்‌ விகிர்தா அடியே 
ஊயும்வேண்‌ டுதியே என்றுதான்‌ விரும்பி 
வஞ்சியா களிக்கும்‌ வயல்கா வலர்கோன்‌ 
வனப்பகை யப்பன்‌ வன்றொண்டன்‌ சொன்ன 
செஞ்சொற்‌ றமிழ்மா லைகள்பத்தம்‌ வல்லார்‌ 
சிவலோகத்‌ திருப்பது திண்ண மன்றே. 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: விஒர்தேசுவரர்‌; அம்பிகை: வி௫ர்தேசுவரி. 


4. திருப்பாண்டிக்கொடுமுடி -- பண்‌: பழம்பஞ்சுரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
மற்றுப்‌ பற்றெனக்‌ இன்றி நின்‌ இருப்‌ 
பாத மேமனம்‌ பாவித்தேன்‌ 
பெற்ற லும்பிறந்‌ தேன்‌இ னிப்பிற 
வாத தன்மைவர்‌ தேய்தினேன்‌ 
கற்ற வாதொழு தேத்துஞ்‌ சீர்க்கறை 
யூரிற்‌ பாண்டிக்‌ கொடுமுடி. 
கற்ற வாஉனை நான்ம றக்கினும்‌ 
சொல்லும்‌ காகமச்ி வாயவே. 1 


1. இப்பதிகம்‌ ஈமச்சிவாயத்‌ திருப்பதிகம்‌ என்றும்‌ 
வழங்கும்‌. [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 67.] 


18 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


இட்ட அம்மடி ஏத்து வார்‌இகழ்ச்‌ 
திட்ட நாள்மறர்‌ திட்டகாள்‌ 
கெட்ட ஈாள்‌ இவை என்ற லாற்கரு 
தேன்கி ளர்புனற்‌ காவிரி 
வட்ட வாசிகை கொண்ட டி.தொழு 
தேத்து பாண்டிக்‌ கொடுமுடி 
நட்ட வாஉனை நான்ம நக்கனும்‌ 
சொல்லும்‌ நராஈமச்சி வாயவே. 2 


ஓவு காள்உணர்‌ வழியும்‌ நாள்‌ உயிர்‌ 
போகும்‌ நாள்‌ உயர்‌ பாடைமேல்‌ 
காவும்‌ நாள்‌ இவை என்ற லாற்கரு 
தேன்கி ளர்புனற்‌ காவிரிப்‌ 
பாவு தண்புனல்‌ வந்தி ஜிபரஞ்‌ 
சோதி பாண்டிக்‌ கொடுமுடி. 
நாவ லாஉனை நான்ம றக்கினும 
சொல்லும்‌ சாரமச்சி வாயவே, ட] 


எல்லை யில்புகழ்‌ எம்பி ரான்‌எந்தை 
தம்பி ரான்‌என்பொன்‌ மாமணி 
கல்லை உற்தி வளம்பொ ழிர்திழி 
காவி ரியதன்‌ வாய்க்கரை 
நல்ல: வர்கொழு தேத்‌துஞ்‌ €ர்க்கறை 
யூரிற்‌ பாண்டிக்‌ கொடுமுடி 
வல்ல வாஉனை நான்ம றக்கினும்‌ 
சொல்லும்‌ சாஈமச்சி வாயவே, 4 


2.. உம்‌அடியை ஏத்துவார்‌ என்னை இகழ்க்தராளும்‌ உம்மை 
நான்‌ மறந்த நாளும்‌ கெட்டகாட்கள்‌, வாசிகை - மாலை, 

9. ஓவும்‌ நாள்‌ - உன்னை மறந்து நீங்கும்‌ காளை, ஓவும்‌ 
நாளையே உணர்வழியும்‌ நாள்‌ முதலியனவாகக்‌ கருதுவேன்‌. 
காவும்‌ - சுமக்கும்‌, பாவு - பரவிய, 


திருப்பாண்டிக்கொடுமுடி 213 


அஞ்சி னாக்கரண்‌ ஆதி என்றடி 
யேனும்‌ நான மிக அஞ்சினேன்‌ 
அஞ்சல்‌ என்றடித்‌ தொண்ட னேற்கருள்‌ 
நல்கி னாப்க்கழி னெறதென்‌ 
பஞ்சின்‌ மெல்லடி.ப்‌ பாவை மார்குடைம்‌ 
தாடு பாண்டிக்‌ கொடுமுடி 
நஞ்ச ணிகண்ட நான்ம றக்கினும்‌ 
சொல்லும்‌ நாஈமச்‌சி வாயவே. 5 


எடு வான்‌ இளர்‌ திங்கள்‌ சூடினை 
என்பின்‌ கொல்புலித்‌ தோலின்மேல்‌ 
ஆடு பாம்பத ரைக்க சைத்த 
அழக னே அந்தண்‌ காவிரிப்‌ 
பாடு தண்புனல்‌ வர்தி நிபரஞ்‌ 
சோத பாண்டிக்‌ கொடுமுடிச்‌ 
சேட னேஉனை நான்ம றக்கனும்‌ 
சொல்லும்‌ நரஈமச்சி வாயவே. 6 


விரும்பி நின்மலர்ப்‌ பாத மேகினைக்‌ 
தேன்வி னைகளும்‌ விண்டனன்‌ 
நெருங்கி வண்பொழில்‌ சூழ்ர்தெ ழில்பெற 
நின்ற காவிரிக்‌ கோட்டிடைக்‌ 
குரும்பை மென்முலைக்‌ கோதை மார்குடைம்‌ 
தாடு பாண்டிக்‌ கொடுமுடி 
விரும்ப னேகஉனை நான்ம றக்கனும்‌ 
சொல்லும்‌ நா£மச்‌ச வாயவே. 7 


5. அரண்‌ ஆதி - பாதுகாப்பாகிறாய்‌, அழிகின்றது என்‌ - 
இரங்குவது எதற்காக, 

6, எடு - மலரிதழைப்‌ போன்ற. சேடன்‌ - பெருமையை 
உடையவன்‌, 7, கோட்டிடை - கரையில்‌, 


814 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


செம்பொ னேர்சடை யாய்தி ரிபுரம்‌ 
தீயெ ழச்சிலை கோலினாப்‌ 
வம்பு லாங்குழ லாளைப்‌ பாகம்‌ 
அமர்ந்து காவிரிக்‌ கோட்டிடைக்‌ 
கொம்பின்‌ மேற்குயில்‌ கூவ மாமயில்‌ 
ஆடு பாண்டிக்‌ கொடுமுடி 
நம்ப னேஉனை ஈானம றக்கினும்‌ 
சொல்லும்‌ நாநமச்‌ வாயவே, 8 
சார ணன்தந்தை எம்பி ரானஎந்தை 
தம்பி ரான்‌எனபொன்‌ மாமணியென்று 
பேரெ ணாயிர கோடி தேவர்‌ 
பிதற்றி நின்று பிரிகிலார்‌ 
நார ணன்பிர மன்தொ முங்கறை 
யூரிற்‌ பாண்டிக்‌ கொடுமுடிக்‌ 
கார ணாஉனை நான்ம றக்கினும்‌ 
சொல்லும்‌ நாநமச்‌ச வாயவே. 9 
கோணி யபிறை சூடி யைக்கறை 
யூரிற்‌ பாண்டிக்‌ கொடுமுடி 
பேணி யபெரு மானைப்‌ பிஞ்ஞகப்‌ 
பித்த னைப்பிறப்‌ பில்லியைப்‌ 
பாணு லாவரி வண்ட றைகொன்றைத்‌ 
தார னைப்படப்‌ பாம்பரை 
நாண னைத்தொண்டன்‌ ஊரன்‌ செரல்‌இவை 
சொல்லு வரர்க்கில்லைத்‌ தன்பமே, 10 
. இருச்சிற்றம்பலம்‌ 


சுவாமி: கொடுமுடி.காதர்‌; அம்பிகை! பண்மொழியம்மை, 


9. சாரணன்‌- தூதனாக இருப்பவன்‌, 
10, படப்பாம்பை அரைநாணாக உடையவனை, ‘ 


திருரசெல்வாயில்‌ அரத்துறை 215 


(7) நடு நாட்டிலுள்ள தலங்கள்‌ 
1. திருநெல்வாயில்‌ அரத்துறை -- பண்‌: இந்தளம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
கல்வாய்‌௮க லும்கஇர்‌ மாமணியும்‌ 
கலந்துந் தி வருர்நிவ வின்கரைமேல்‌ 
செல்வாயில்‌ அரத்துறை நீடுறையும்‌ 
நிலவெண்மதி சூடிய நின்மலனே 
ரல்வாயில்செய்‌ தார்£டம்‌ தார்உடுத்தார்‌ 
நரைத்தார்‌இறம்‌ தார்என்று நானிலத்தில்‌ 
சசால்லாய்க்‌ கழிகின்ற தறிந்தடியேன்‌ 
தொடர்க்தேன்உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே.1 


கறிமாமிள கும்மிகு வன்மரமும்‌ 

மிகஉற்தி வருந்நிவ வின்கரைமேல்‌ 
ரெறிவார்குழலா ரவர்காண நடஞ்செய்‌ 

நெல்வாயில்‌ அரத்துறை நின்மலனே 
வறிதேநிலை யா தஇம்‌ மண்ணுலகில்‌ 

நரனாக வகுத்தனை நானிலையேன்‌ 
பொறிவாயில்‌ இவ்‌ வைர்தினை யும்மவியப்‌ 

பொருஅன்னடி யேபுகுஞ்‌ சூழல்சொல்லே. 
புற்றாடா வம்மரை ஆர்த்துகந்தாய்‌ 

புனிதாபொரு வெள்விடை. ஊர்தியினாப்‌ 
எ.ற்றேஒரு கண்ணிலன்‌ நினனையல்லால்‌ 

நெல்வாயில்‌ அரத்துறை நின்மலனே 


1. கல்வாய்‌-மலையில்‌ உள்ள. நிவவு-மிவா என்னும்‌ ஆறு, 
நெல்வாயில்‌, தலத்இன்‌ பெயர்‌; அரத்துறை, கோயிலின்‌ பெயர்‌. 
சூழல்‌- இடம்‌. 

8, வன்மரம்‌-ஒருவகை மரம்‌. பொறிவாயில்‌ இவ்வைந்து: 
“பொறிவாயி லைந்தவித்தான்‌'' (குறள்‌.) 


216 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மற்றேல்‌ஒரு பற்றிலன்‌ எம்பெருமான்‌ 
வண்டார்குழ லாள்மங்கை பங்கனனே 
அற்றார்பிற விக்கடல்‌ நீந்திஏறி 
அடியேன்‌உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே. 8 
கோடுயர்‌ கோங்கலர்‌ வேங்கைஅலர்‌ 
மிகஉந்தி வருந்நிவ வின்கரைமேல்‌ 
நீடுயர்‌ சோலைறெல்‌ வாயில்‌ அரத்‌ 
துறைகின்மல னேநினை வார்மனத்தாய்‌ 
ஓட புனற்கரை யாம்‌இளமை 
உறங்கிவிழித்‌ தால்‌ஒக்கும்‌ இப்பிறவி 
வாடி. இருக்து வருந்தல்செய்யா 
தடியேன்‌உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே. 
உலவும்முக லிற்றலை கற்பொழிய 
உயர்வேயொ டிழிகிவ வின்கரைமேல்‌ 
நிலவும்மயி லாரவர்‌ தாம்பயிலும்‌ 
கெல்வாயில்‌ அரத்துறை நின்மலனே 
புலன்ஜந்தும்‌ மயங்கி அகங்குழையப்‌ 
பொருவேலொர்‌ நமன்தமர்‌ தாம்ஈலிய 
அலமந்து மயங்கி அயர்வதன்முன்‌ 
அடியேன்‌உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே, 5 


8. புற்றாடு அரவம்‌: சாதி விசேடம்‌. ஒரு கண்‌ இலன்‌: 
சுந்தரமூர்த்தி நாயனார்‌ சங்கிலியைப்‌ பிரியேனென்‌ அரைத்துப்‌ 
பின்‌ பிரிந்தமையின்‌, இரண்டு கண்ணும்‌ இறந்து, ௧௪௫ 
ஏகம்பனைப்‌ பாடி இடக்கண்‌ மாத்திரம்‌ பெற்றுத்‌ திருவாரூரை 
நோக்கிச்‌ செல்கையில்‌ இத்தலத்துக்கு வந்தார்‌: அப்போது ஒரு 
கண்‌ இல்லாமையை இது குறித்தது. 

தீ, கோடு-கொம்பு. உறங்கி விழித்தால்‌ ஓக்கும்‌ இப்பிறவி: 
“உறங்க விழிப்பது போலும்‌ பிறப்பு'' (குறள்‌.) 


5. கல்‌ பொழிய-மலையின்மேல்‌ மழை பொழிய, மயிலார்‌- 
மயில்போன்‌ ற மகளிர்‌, 


திருரெல்வாயில்‌ அரத்துறை 


ஏலம்மில வங்கம்‌ எழிற்கனகம்‌ 
மிகஉந்தி வருச்கிவ வின்கரைமேல்‌ 
நீலம்மலர்ப்‌ பொய்கையில்‌ அன்னம்மலி 
ரெல்வாயில்‌ அரத்துறை யாய்‌ஒருகேல்‌ 
வால்‌ஊன்ற வருந்தும்‌ உடம்பிதனை 
மகிழாதழ காவலந்‌ தேன்‌ இனியான்‌ 
ஆலற்நிழ லில்‌ ௮மார்‌ தாய்‌ அமரா 


அடி.யேன்‌உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே. 


சிகரம்முகத்‌ தில்திர ளார்‌ அகிலும்‌ 
மிகஉந்தி வருக்கிவ வின்கரைமேல்‌ 
நிகரில்மயி லாரவர்‌ தாம்பயிலுற்‌ 
நெல்வாயில்‌ அரத்துறை கின்மலனே 
மகரக்குழை யாய்மணக்‌ கோலமதே 
பிணக்கோலம தாம்பிற விஇதுதான்‌ 
அகரம்முத லின்‌எழுத்‌ தாகிநின்றாய்‌ 


அடியேன்உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே. 


இண்டேநெடு விஇஇ லங்கையர்கோன்‌ 
திள்தோள்‌ இரு பஃதும்‌ செரித்தருளி 
ஞெண்டாடு நெடுவயல்‌ சூழ்புறவின்‌ 
நெல்வாயில்‌ அரத்துறை நின்மலனே 
பண்டேமிக நான்செய்த பாக்கியத்தாற்‌ 
பரஞ்சோதி நின்டாமம்‌ பயிலப்பேற்றேன்‌ 
அண்டாவம ரர்க்கம ரர்பெருமான 


அடியேன்உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே, 


6. கனகம்‌-பொன்‌, வால்‌-முனை. 


917 


7. அகரம்‌,,.......கின்றாய்‌ - அகரத்தை முதலாக உடைய 


எழுத்துக்களாக நின்‌ றவனே. 
8. இலங்கையர்‌ கோன்‌-இராவணன்‌, 


218 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மாணாஉரு வாகியொர்‌ மண்ணளந்தான்‌ 
மலர்மேலவன்‌ நேடியும்‌ காண்பரியாய்‌ 
நீணீள்முடி வானவர்‌ வர்திறைஞ்சுச்‌ 
ரெல்வாயில்‌ அரத்‌ அறை நின்மலனே 
வாணார்நுத லார்வலைப்‌ பட்டடியேன்‌ 
பலவின்கனி வீர்தது* போல்வதன்முன்‌ 
ஆணோடுபெண்‌ ணாம்‌உ௬ வாகிநின்றாய்‌ 


அடியேன்‌உய்யப்‌ போவதோர்‌ சூழல்சொல்லே. 


நீரூரும்‌ நெடுவயல்‌ சூழ்புறவின்‌ 

்‌ நெல்வாயில்‌ அரத்துறை நின்மலனைத்‌ 
தேளூர்நெடு வீதிஈன்‌ மாடமலி 

தென்னாவலர்‌ கோன்‌ அடித்‌ தொண்டன்‌ அணி 
ஆரூரன்‌ உரைத்தன நற்றமிழின்‌ 

மிகுமாலையொர்‌ பத்திவை கற்றுவல்லார்‌ 
காரூர்களி வண்டறை யானைமன்ன 

ரவராகியொர்‌ விண்முழு தாள்பவரே, 

இருசசிற்றம்பலம்‌ 


10 


சுவாமி: அரத்துறை நாதர்‌; அம்பிகை: ஆனந்த நாயக, 


2. திருக்கூடலையாற்றூர்‌ _ பண்‌: புறநீர்மை 
திருச்‌சிற்றம்பலம்‌ 

வடிவுடை மழுளந்தி மதகரி உரிபோர்த்துப்‌ 

பொடி. அணி திருமேனிப்‌ புரிகுழல்‌ உமையோடும்‌ 

கொடி. அணி நெடுமாடக்‌ கூடலை யாற்றாரில்‌ 

அடிகள்‌ இவ்‌ வழிபோக்த அதிசயம்‌ அறியேனே. 


1 


9. மாணா உருவாகி - பிரமசாரியாக உருவம்‌ எடுத்து; 


மாண்‌-பிரமசாரி. நேடியும்‌ - தேடியும்‌. வாண்‌ - வாள்‌: 
வீந்த து-யாருக்கும்‌ பயன்படாமல்‌ அழிந்தது; * *ஈந்தது * 
என்றும்‌ பரடம்‌, 


ஒளி, 
யது” 


திருக்கூடலையா ற்றார்‌ 


வையகம்‌ முழுதண்ட மாலொடு நான்முகனும்‌ 
பையர விளவல்குற்‌ பாவையொ டும்முடனே 
கொய்யணி மலர்ச்சோலைக்‌ கூடலை யாற்ாரில்‌ 
ஜயனிவ்‌ வழிபோச்த அதிசயம்‌ அறியேனே, 


219 


2 


ஊர்தொறும்‌ வெண்டலைகொண்‌ டுண்பலி இடுமென்று 


வார்தரு மென்முலையாள்‌ மங்கையொ டும்முடனே 


கூர்‌ நுனை மழுவேர்திக்‌ கூடலை யாற்.றாரில்‌ 
ஆர்வன்‌ இவ்‌ வழிபோந்த அதிசயம்‌ அறியேனே. 


சந்தண வும்புனலுச்‌ தாங்யெ தாழ்சடையன்‌ 
பந்தண வும்விரலாள்‌ பாலையொ டுழ்முடனே 
கொர்தண வும்பொழில்சூழ்‌ கூடலை யாற்.றாரில்‌ 
அம்தணன்‌ வழிபோந்த அதிசயம்‌ அறியேனே. 


வேதியர்‌ விண்ணவரும்‌ மண்ணவ ரும்தொழகற்‌ 
சோதிய அருவாடிச்‌ சுரிரூழல்‌ உமையோடும்‌ 
கோதிய வண்டறையுங்‌ கூடலை யாற்னரில்‌ 
ஆதிஇவ்‌ வழிபோந்த அதிசயம்‌ அறியேனே. 
வித்தக வீணையொடும்‌ வெண்புரி நூல்பூண்டு 
முத்தன வெண்முறுவல்‌ மங்கையொ டும்முடனே 
கொத்தல ரும்பொழில்சூழ்‌ கூடலை யாற்அரில்‌ 
அத்தன்‌ இவ்‌ வழிபோர்த அதிசயம்‌ அறியேனே. 


மழை நுழை மதியமொடு வாளர வஞ்சடைமேல்‌ 
இழைதுழை அடில்‌ அல்குல்‌ ஏந்திழை யாளோடும்‌ 
குழையணி திகழ்சோலைக்‌ கூடலை யாற்அரில்‌ 
அழகன்‌ இவ்‌ வழிபோர்த அதிசயம்‌ அறியேனே. 


4. கொந்து - பூக்கொத்து. 
6. வித்தகம்‌ - கலைத்திறம்‌, 


920 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மறைமுதல்‌ வானவரும்‌ மாலயன்‌ இந்திரனும்‌ 

பிறைநுதல்‌ மங்கையொடும்‌ பேய்க்கண முஞ்சூழக்‌ 

குறள்படை யதனோடுக்‌ கூடலை யாற்றாரில்‌ 

அறவன்‌ இவ்‌ வழிபோந்த அதிசயம்‌ அறியேனே. 8 

வேலையின்‌ நஞ்சுண்டு விடையது தான்‌ஏறிப்‌ 

பாலன மென்மொழியாள்‌ பாவையொ டும்முடனே 

கோலம அருவாகிக்‌ கூடலை யாற்ணரில்‌ 

ஆலன்‌ இவ்‌ வழிபோந்த அதிசயம்‌ அறியேனே * 9 

கூடலை யாற்றாரிற்‌ கொடியிடை யவளோடும்‌ 

ஆடலு கந்தானை அதிசயம்‌ இதுவென்று 

நாடிய இன்றமிழால்‌ நாவல வூரன்சொல்‌ 

பாடல்கள்‌ பத்தும்வல்லார்‌ தம்வினை பற்றறுமே, 10 

ட திருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: கெறிகாட்டும்‌ நாயகர்‌; அம்பிகை: புரிகுழல்காயகி 

வரலாறு: சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ பல தலங்களைத்‌ தரி 
சித்து வரும்போது, கூடலையாற்றூருக்கு அருகில்‌ வந்தும்‌ அத்‌ 
தலத்துக்குச்‌ செல்லாமல்‌ திருமுதுகுன்றை நோக்கிச்‌ செல்ல 
லானார்‌. அப்பொழுது சிவபெருமான்‌ வழியிடையே ஓர்‌ அந்தண 
ராய்‌ நிற்க, அவரைக்‌ கண்டு சுந்தரர்‌, முதுகுன்றுக்கு வழி 
யாதென்று வினவினார்‌; இந்தக்கூடலையா ற்றூர்‌ வழியாகப்‌ போக 
வேண்டுமென்று பெருமான்‌ வழிகாட்டிப்‌ பீன்‌ வரச்‌ சுந்தரர்‌ 
கூடலையாற்றாரை அணுகியவுடன்‌ பின்வந்த சிவபெருமான்‌ 
மறைந்தருளினார்‌; அந்த அதிசயம்‌ உணர்ந்து இத்திருப்பதிகத்‌ 
தைப்பாடினார்‌. [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 100-109.] 


8. குறள்படை - குட்டையாகிய உருவத்தையுடைய 
பூதப்படை. 

9. ஆலன்‌-ஆலடியில்‌ தட்டிணாமூர்த்தியாக இருந்தவன்‌. 

* அறியோமே' என்று பாடம்‌, இதனை இப்பதிகமுழுதுங்‌ 
கொள்க, 


இருத்தினாகர்‌ 221 


8. திருத்தினைநகர்‌ -- பண்‌: தக்கேசி 
இருச்சிற்றம்பலம்‌ 
நீறு தாங்கிய இருநத லானை 
நெற்றிக்‌ கண்ணனை நிரைவளை மடந்தை 
கூறு தாங்கிய கொள்கையி னானைக்‌ 
கூற்றம்‌ இல்லியைக்‌ கற்றையஞ்‌ சடைமேல்‌ 
ஆண தாங்கிய அழகனை அமரர்க்‌ 
கரிய சோதியை வரிவரால்‌ உகளும்‌ 
சேறு தாங்கிய திருத்தினை ஈகருட்‌ 
சிவக்கொ முந்தினைச்‌ சென்றடை மனனே. 1 


பிணிகொள்‌ ஆக்கை பிறப்பிறப்‌ பென்‌ னும்‌ 
இதனைநீக்கி ஈசன்‌ திருவடி யிணைக்காள்‌* 
அணிய வேண்டிடிற்‌ சொல்லுவன்‌ கேள்நீ 
அஞ்சல்‌ கெஞ்சமே வஞ்சர்வாழ்‌ மதில்மூன்‌ 
றணிகொள்‌ வெஞ்சிலை யால்‌உகச்‌ சீறும்‌ 
ஜயன்‌ வையகம்‌ பரவிநின்‌ றேத்தும்‌ 
திணியும்‌ வார்பொழில்‌ திருத்தினை ஈகருட்‌ 
சிவக்கொ ழுக்தனைச்‌ சென்றடை மனனே. 2 


வடிகொள்‌ கண்ணிணை மடந்தையர்‌ தம்பால்‌ 
மயல அற்அுவளு சனைக்கிடம்‌ ஆகி 
முடியு மாகரு தேல்‌எரு தேறும்‌ 
மூர்த்தி யைமுத லாய பிரானை 


1. கிரை வனை - வரிசையாக அணிந்த வளை, 

8. ஆள்‌ துணிய வேண்டிடின்‌ - அடிமையாகத்‌ துணிய 
விரும்பினால்‌. திணியும்‌ - செறியும்‌. **பிணிகொ ளாக்கையிழ்‌ 
பிறப்பென்னு மிதனை, நீக்கி யீசன்தன்‌ இருவடி யிணைக்காள்‌” 
என்றும்‌ பாடம்‌. 


922 சுந்தரா தேவாரம்‌ 


அடிகள்‌ என்றடி யார்தொழு தேத்தும்‌ 
அப்பன்‌ ஒப்பிலா முலைஉமை கோனைச்‌ 

செடிகொள்‌ கான்மலி திருத்தினை ஈகருட்‌ 
சிவக்கொ முந்தினைச்‌ சென்றடை மனனே. 


பாவ மேபுரிம்‌ தகலிடர்‌ தன்னிற்‌ 

பலப கர்ந்தல மந்தயிர்‌ வாழ்க்கைக்‌ 
காவ என்றுழக்‌ தயர்ம்துவி மாதே 

அண்ணல்‌ தன்‌ திறம்‌ அறிவினாற்‌ கருதி 
மாவின்‌ ஈருரி உடைபுனைந்‌ தானை 

மணியை மைந்தனை வானவர்க்‌ கமுதைத்‌ 
தேவ தேவனைத்‌ இருத்தினை ஈகருட்‌ 

சிவக்கொ முந்தினைச்‌ சென்றடை மனனே, 4 


ஒன்ற லாஉயிர்‌ வாழ்க்கையை நீனைக்திட்‌ 
டூடல்த ளர்ந்தரு மாநிதி இயற்றி 
என்றும்‌ வாழலாம்‌. எமக்கேனப்‌ பேசும்‌ 
இதுவும்‌ போய்யேன வேநினை உளமே 
குன்ற லாவிய புயமுடை யானைக்‌ 
கூத்த னைக்குலா விக்குவ லயத்தோர்‌ 
சென்றெ லாம்பயில்‌ திருத்தினை ஈகருட்‌ 
சிவக்கொ முர்தினைச்‌ சென்றடை மனனே, 19] 


வேந்த ராய்‌உல காண்டமம்‌ புரிந்து 
வீற்றி ருந்தஇவ்‌ வுடலது தன்னைத்‌ 
தேய்ந்தி றந்துவெக்‌ துயர்‌உழக்‌ திடம்‌இப்‌ 
போக்க வாழ்வினை விட்டிடு நெஞ்சே 


8. வடி - கூர்மை; வாளும்‌ ஆம்‌. செடி - புதர்‌. 
சீ, ஆவ - ஆந்தோ. மாவின்‌ - யானையின்‌. 
5. ஒன்‌ றலா-ஒருமிலையுடையதென்‌ று சொல்வதற்கல்லாத, 


திருத்தினேசகர்‌ 224 


பாந்த ளங்கையில்‌ ஆட்டுகர்‌ தானைப்‌ 

பரம னைக்கடற்‌ ஞூரதடி.ர்‌ இட்ட 
சேந்தர்‌ தாதையைத்‌ திருத்தினை நகருட்‌ 

சிவக்கொ முந்தினைச்‌ சென்றடை மனனே, 6 
தன்னில்‌ ஆசறு சித்தமும்‌ இன்றித்‌ 

தவம்‌ முயன்றவம்‌ ஆயின பேசிப்‌ 
பின்ன லார்சடைர்‌ கட்டிஎன்‌ பணிர்தாற்‌ 

பெரிதும்‌ நீந்துவ தரிதஅ நிற்க 
முன்னெ லாம்முழு முதலென்று வானோ 

மூர்த்தி யாகிய$ முதலவன்‌ றன்னை 
செர்கெ லார்வயல்‌ திருத்தினை ஈகருட்‌ 

சிவக்கொ முர்தினைச்‌ சென்றடை மனனே. 7 
பரிந்த சுற்றமும்‌ மற்றுவன்‌ றுணையும்‌ 
-  பலருங்‌ கண்டமு தெழஉயிர்‌ உடலைப்‌ 
பிரிந்து போமிது நிச்சயம்‌ அறிந்தாற்‌ 

பேதை வாழ்வெனும்‌ பிணக்கினைத்‌ தவிர்ந்து 
கருந்த டங்கண்ணி பங்கனை உயிரைக்‌ 

கால காலனைக்‌ கடவுளை விரும்பிச்‌ 
செருந்தி பொன்மலர்‌ திருத்தினை ஈகருட்‌ 

சிவக்கொ முந்தினைச்‌ சென்றடை மனனே, 8 
ந்மைஎ லாம்பலர்‌ இகழ்ச்‌ தரைப்‌ பதன்முன்‌ 

நன்மை ஒன்றிலாத்‌ தேரர்புன்‌ சமணாம்‌ 
சமய மாகிய தவத்தினார்‌ அவத்தத்‌ 

தன்மை விட்டொழி ஈன்மையை வேண்டில்‌ 


6. பொக்கம்‌ - வஞ்சனை; பொய்யுமாம்‌. பாந்தள்‌ - பாம்பு. 
கடல்‌ சூர்‌ தடிந்திட்ட சேந்தர்‌ தாதை - கடலிலே புக்கு ஒளித்த 
சூரனைக்‌ கொன்‌ ற முருகவேளுக்குத்தந்தை 

7. ஆசு அறு-பற்றுக்கோடு அற்ற. ர்‌ * பின்னுவார்‌ சடை"; 
$ ' மூர்த்தியாமெம்‌ ' என்றும்‌ பாடம்‌. 


224 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


உமையொர்‌ கூறனை ஏறுகர்‌ தானை 
உம்பர்‌ ஆதியை எம்பெரு மானைச்‌ 
இமய மார்பொழில்‌ திருத்தினை ஈகருட்‌ 
சிவக்கொ மும்தினைச்‌ சென்றடை மனனே. 9 


நீடு பொக்கையிற்‌ பிறவியைப்‌ பழித்து 
நீங்க லாம்‌என்‌ அ மனத்தினைத்‌ தெருட்டிச்‌ 
சேடு லாம்பொழில்‌ திருத்தினை ஈகருட்‌ 
சிவக்கொ முந்தினை த்‌ திருவடி யிணைதான்‌ 
நாடெ லாம்‌$புகழ்‌ காவலூ ராளி 
நம்பி வன்றொண்ட னூரன்‌ உரைத்த 
பாட லாந்தமிழ்‌ பத்திவை வல்லார்‌ 
முத்தி யாவது பரகதிப்‌ பயனே. 10 
தருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: இருநர்தசுவரா; அம்பிகை: இளங்கொம்பன்னாள்‌. 


வயம்‌. 


4. திருவதிகைத்திருவீரட்டானம்‌ 
பண்‌: கொல்லிக்கெளவாணம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
தம்மானை அறியாத சாதியார்‌ உளரே 


சடைமேற்கொள்‌ பிறையானை விடைமேற்கொள்‌ விகிர்தன்‌ 
கைம்மாவின்‌ உரியானைக்‌ கரிகாட்டில்‌ ஆடல்‌ 


உடையானை விடையானைக்‌ கறைகொண்ட கண்டத்‌ 


9. அவத்தத்‌ தன்மை - பொய்யாகிய இயல்பு, உம்பர்‌ 
ஆதியை - தேவர்களுக்குள்‌ முதல்வனை. சிமயம்‌ - ௨௪9, 

10. பொக்கையிற்‌ பிறவி- பூர்ணத்‌ தன்மையின்‌ றி நிலையா 
மையையுடைய பிறவி; பொக்கை - ஒழிந்தது. கெருட்டி - 
தெளியச்‌ செய்து. சேடு- பெருமை. ர்‌ 'சிவக்கொழுக்தின'; 1 காட 
லாம்‌' என்றும்‌ பாடம்‌, 


இருவதிகைத்திருவீரட்டானம்‌ 025 


தெம்மான்‌ றன்‌ அடிக்கொண்டென்‌ முடிமேல்வைத்‌ திடும்‌ 

ஆசையால்‌ வாழ்னெற அறிவிலா நாயேன்‌ [என்னும்‌ 
எம்மானை எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 

துறைவானை இறையோது மிகழ்வன்போ லியானே. 1 
முன்னேயெம்‌ பெருமானை மறந்தென்கொல்‌ மறவா 

தொழிந்தென்கொல்‌ மறவாத சிந்தையால்‌ வாழ்வேன்‌ 
பொன்னேகன்‌ மணியேவெண்‌ முச்தேசெம்‌ பவளக்‌ 

குன்றமே ஈசனென்‌ அன்னையே புகழ்வேன்‌ 
அன்னேயென்‌ அத்தாஎன்‌ றமரரால்‌ அமரப்‌ 

படுவானை அதிகைமா நகருள்வாழ்‌ பவனை 
என்னேயென்‌ எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 

தஅறைவானை இறைபோ அ மிகழ்வன்போ லியானே, 2 


விரும்பினேற்‌ கென அன்ளம்‌ விடகிலா* விதியே 
விண்ணவர்‌ தம்‌ பெருமானே மண்ணவர்நின்‌ றேத்தும்‌ 
கரும்பேயென்‌ கட்டிஎன்‌ அள்ள த்தால்‌ உள்கிக்‌ 
காதல்சோ மாதராள்‌ கங்கையாள்‌ ஈங்கை 
வரும்புன அஞ்‌ ௪டைக்கணிக்து வளராத பிறையும்‌ 
வரி௮ரவும்‌ உடன்‌ அயில வைத்தருளும்‌] எர்தை 
இரும்புனல்வந்‌ தெறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 
துறைவானை இறையபோது மிகழ்வன்போ லியானே, 3 


நாற்றானத்‌ தொருவனை நானாய பரனை 
நள்ளாற்று நம்பியை வெள்ளாற்று விதியைக்‌ 
காற்றானைத்‌ யோனைக்‌ கடலானை மலையின்‌ 
தலையானைக்‌ கடுங்கலுழிக்‌ கங்கைநீர்‌ வெள்ள 


1. இறைபோதும்‌-கணமேனும்‌, 
2, அமரப்படுவானை-விரும்பப்படுபவனை, 
8. ர * வீடகிலா'; 1 வைத்தாளும்‌' என்றும்‌ பாடம்‌, 
4, கலுழி-வெள்ளம்‌, 
29, 


926 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஆற்றானைப்‌ பிறையானை அம்மானை எம்மான்‌ 

தமமானை யாவர்க்கும்‌ அறிவரிய செங்கண்‌ 
ஏற்றானை எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 

துறைவானை இறைபோது மிகழ்வன்போ லியானே. 4 
சேந்தர்தாய்‌ மலைமங்கை இருகிறமும்‌ பரிவும்‌ 

உடையானை அதிகைமா நகருள்வாழ்‌ பவனைக்‌ 
கூந்தல்தாழ்‌ புனல்மங்கை குயில்‌ அன்ன மொழியாள்‌ 

சடையிடையிழ்‌ கயலினங்கள்‌ குதிகொள்ளக்‌ குலாவி 
வாய்ந்தநீர்‌ வரவுந்தி மராமரங்கள்‌ வணக்கி 

மறிகடலை இடங்கொள்வான்‌ மலையாரம்‌ வாரி 
ஏந்துநீர்‌ எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 

துறைவானை இறைபோது மிகழ்வன்போ லியானே. 5 
மைம்மான மணிகீல கண்டத்தெம்‌ பெருமான்‌ 

வல்லேனக்‌ கொம்பணிர்த மாதவனை வானோர்‌ 
தம்மானைத்‌ தலைமகனை த்‌ தண்மதியும்‌ பாம்பும்‌ 

தடுமா அஞ்‌ சடையானைத்‌ தாழ்வரைக்கை வென்ற 
வெம்மான* மதகரியின்‌ உரியானை வேத 

விதியானே வெண்ணீறு சண்ணித்த மேனி 
எம்மானை எ.றிகெடில வடவீரட்‌ டானத்‌ 

அறைவானை இறைபோ து மிகழ்வன்போ லியானே. 6 
வெய்தாய வினைக்கடலில்‌ தடுமாறும்‌ உயிர்க்கு 

மிகஇரஸ்கி அருள்புரிந்து வீடுபே றாக்கம்‌ 
பெய்தானை ப்‌ பிஞ்ஞகனை மைஞ்ஞவிலுங்‌ கண்டத்‌ 

தெண்டோள்‌எம்‌ பெருமானைப்‌ பெண்பாகம்‌ ஒருபால்‌ 


5, சேந்தர்‌ - முருகவேள்‌. புனல்‌ மங்கை - கங்கை, மலை 
ஆரம்‌-மலையிலே விளைந்த சந்தனம்‌, 

6. ஏனக்‌ கொம்பு - காட்டுப்‌ பன்றியின்‌ கொம்பு, 
சண்ணித்த-பூசிய, * வெம்மானை' என்றும்‌ பாடம்‌, 


திருவதிகைத்திருவி ரட்டானம்‌ 221 


செய்தானைச்‌ செக்கர்வான்‌ ஒளியானைத்‌ தீவாய்‌ 
அரவாடு சடையானைத்‌ திரிபுரங்கள்‌ வேவ 
எய்தானை எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 
துறைவானை இறைபோ த மிகழ்வன்போ லீயானே. 7 


பொன்னானை மயிலூர் தி முருகவேள்‌ தாதை 
பொடி.யாடு திருமேனி நெடுமாறன்‌ முடிமேல்‌ 
தென்னானைக்‌ குடபாலின்‌ வடபாலின்‌ குணபாற்‌ 
சேராத சிந்தையான்‌ செக்காவான்‌ அர்தி 
அன்னானை அமரர்கள்‌ தம்‌ பெருமானைக்‌ கருமானின்‌ 
உரியானை அதிகைமா ஈகருள்வாழ்‌ பவனை 
என்னானை எ றிகெடில வடவீரட்‌ டானத்‌ 
அறைவானை இறைபோ அ மிகழ்வன்போ லியானே. 8 


திருந்தாத வாள்‌ அவுணர்‌ புரமூன்றும்‌ வேவச்‌ 

சிலைவளைவித்‌ தொருகணையால்‌ தொழில்பூண்ட சிவனைக்‌ 
கருந்தாள மதகளிற்றின்‌ உரியானைப்‌ பெரிய 

கண்மூன்‌ அம்‌ உடையானைக்‌ கருதாத அரக்கன்‌ 
பெருர்தோள்கள்‌ நரலேந்தும்‌ ஈரைந்து முடியும்‌ 

உடையானைப்‌ பேயுருவ மூன்அமுற மலைமேல்‌ 
இருக்தானை எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 

துறைவானை இறைபோது மிகழ்வன்போ லியானே. 9 
என்பினையே கலனாக அணிக்தானை எங்கள்‌ 

எருதேறும்‌ பெருமானை இசைஞானி சிறுவன்‌ 
வன்பனைய வளர்பொரழில்சூழ்‌ வயல்நாவ லூர்க்கோன்‌ 

வன்றொண்டன்‌ ஆரூரன்‌ மதியாது சொன்ன 


8. நெடுமாறன்‌ முடிமேல்‌ தென்னானை - பாண்டியன்‌ முடி 
யை ஏற்றுத்‌ தென்னாட்டை ஆண்டவனை. 

9. திருந்தாத - அறகெறியிலே செல்லாத; பகைகத்த 
எனலும்‌ ஆம்‌, தொழில்‌ பூண்ட - வில்தொழிலை மேற்கொண்ட. 


226. சுந்தரர்‌ தேவாரம்‌ 


அன்பனை யாவர்க்கும்‌ அறிவரிய அத்தர்‌ 
பெருமானை அதிகைமா நகருள்வாழ்‌ பவனை 
என்பொன்னை எறிகெடில வடவீரட்‌ டானத்‌ 
தறைவானை இறைபோ அ மிகழ்வன்போ லியானே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: அதிகை வீரட்ட நாதர்‌ 
அம்பிகை: அதிகைநாயகி 


வரலாறு: சிதம்பரத்தை நோக்கிச்‌ சென்ற ஈம்பியாரூரம்‌ 
இடையே பல தலங்களைத்‌ தரிசித்துத்‌ திருவதிகைக்கு அருகே 
வருகையில்‌, அப்பர்‌ சுவாமிகள்‌ தொண்டு புரிர்த பதியென்று 
அதனை மிதிக்க அஞ்சி அதற்குள்‌ புகுதாமல்‌ அதன்‌ புறத்தே 
இருந்த சித்தவடமடம்‌ புகுந்து இளைப்பாறித்‌ துயின்றார்‌. 
அப்போது திருவதிகை வீரட்டானமுடைய பெருமான்‌ முதிய 
அந்தணர்‌ வேடங்கொண்டு அந்த மடத்தில்‌ புகுந்து சுந்தரர்‌ 
தலைமீது கால்படும்படி படுத்துக்கொண்டிருந்தார்‌. ஆளுடைய 
நம்பிகள்‌, “என்‌ தலைமேல்‌ கால்‌ வைத்தீரே '' என்று கேட்க, 
“ மூப்பு மிகுதியால்‌ ஒன்‌ றும்‌ தெரியவில்லை '' என்றார்‌. நம்பிகள்‌ 
வேறு திசையில்‌ தலை வைத்துத்‌ துயில, அங்கும்‌ திருமுடிமேல்‌ 
“அவர்‌ திருத்தாள்‌ நீட்டப்‌ * பல, தடவையும்‌ என்‌ தலைமேல்‌ கால்‌ 
வைத்த நீர்‌ யார்‌?'' என்று கேட்கச்‌ வெபெருமான்‌, - அறிந்‌ 
தலையோ?'' எனச்‌ சொல்லி மறைந்தருளினார்‌. சுந்தரர்‌, 
“ சிவபெருமான்‌ திருவருளையறியாமல்‌ என்‌ செய்தேன்‌!” என 
இரங்கி இத்திருப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரிய புராணம்‌, 
தடுத்தாட்கொண்ட புராணம்‌, 82-88,] 


40. கலன்‌ - ஆபரணம்‌. 


திருசாவலூர்‌ 2509 


9. திருநாவலூர்‌ - பண்‌: நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
கோவலன்‌ கான்முகன்‌ வானவர்‌ கோனுங்குற்றேவல்செய்ய 
மேவலர்‌ முப்புரம்‌ தயெழு வித்தவன்‌ ஓரம்பினால்‌ 
ஏவல னார்வேண்ணேய்‌ நல்‌ லூரில்‌ வைத்தேனைஆளுங்கொண்ட 
நாவல னார்க்கிடம்‌ ஆவது நந்திரு நாவலூரே, 1 
தன்மையினாலடி. மேனை த்தாம்‌ ஆட்கொண்ட நரட்சபைமுன்‌ 
வன்மைகள்‌ பேசிட வன்றொண்டன்‌ என்பதோர்‌ வாழ்வுதந்தார்‌ 
புன்மைகள்‌ பேசவும்‌ பொன்னைத்தந்‌ தென்னைப்போ கம்புண்ர்த்த 
நன்மையி ஞார்க்கடம்‌ ஆவது ஈந்திரு நரவலூரே. 2 
வேகங்கொண்‌ டோடிய வெள்விடை ஏறியோர்‌ மெல்லியலை 
ஆகங்கொண்‌ டார்வெண்ணெய்‌ நல்லூரில்‌ வைத்தெனை 
ஆளுங்கொண்டார்‌ 
போகங்கொண்டார்கடற்கோடியின்மோடி.யைப்பூண்பதாக 
நாகங்கொண்‌ டார்க்டெம்‌ ஆவது நந்திரு சாவலுரே. 3 
அஞ்சுங்கொண்டாடுவராவினிற்‌ர சேவினை ஆட்சகிகொண்டார்‌ 
தஞ்சங்கோண்‌ டாரடிச்‌ சண்டியைத்‌ தாமேன வைத்துகந்தார்‌ 
கெஞ்சங்கொண் டார்வெண்ணெய்‌ நல்லூரில்‌ வைத்தெனை 
ஆளுங்கொண்டு 
கஞ்சங்கொண்‌் டார்க்கெம்‌ ஆவது நந்தரு நாவலூரே, 4 
உம்பரார்கோனை ந்திண்‌ தோள்முரித்‌ தாருரித்தார்களிற்றைச்‌ 
செம்பொனார்‌ நிவண்ணர்‌ தூவண்ண நீற்றர்ஓர்‌ ஆவணத்தா 


1. கோவலன்‌ - திருமால்‌. மேவலர்‌ - பகைவர்‌. ன்‌ 

9. கடற்கேோடி- கோடிக்கரை. மோடி - துர்க்கை. 
மோடியைப்‌ போகங்கொண்டார்‌. - 

4. அஞ்சு - ஆனைந்தாகிய பஞ்ச சவ்வியம்‌. ஏ “ராவினைச்‌' 
என்றும்‌ பரடம்‌, சண்டி-சண்டீச நாயனார்‌. 


230 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


லெம்பிரா னர்வெண்ணெய்‌ நல்லூரில்‌ வைத்தெனை ஆளுங்‌ 
நம்பிரா னார்க்டெம்‌ ஆவது நந்திரு நாவலூரே. [கொண்ட 
கோட்டங்கொண்டார்குடமூக்கிலுங்கோவலுங்‌ கோத்திட்டையும்‌ 
வேட்டங்கொண் டார்வெண்ணெய்‌ ஈல்லூரில்‌ வைத்தெனை* 

ஆளுங்கொண்டார்‌ 
ஆட்டங்கொண்‌ டார்‌ தில்லைச்‌ சிற்றம்பலத்தே அருக்கனைமுன்‌ 
நாட்டக்கொண் டார்க்டெம்‌ ஆவது நந்திரு சாவலூரே. 6 
தாயவ ளாய்த்தந்தை ஆகிச்‌ சாதல்‌ பிறத்தலின்றிப்‌ 
போயகலாமைத்தன்‌ போன்னடிக்‌ கென்னைப்‌ போருந்தவைத்த 
வேயவ னார்வெண்ணெய்‌ நல்லூரில்‌ வைத்தெனை ஆளுங்கொண்ட 
நாயக னார்க்கடம்‌ ஆவது நந்திரு கரவலூரே. 


வாயாடி மாமறை ஓதிஒர்‌ வேதியன்‌ ஆவர்‌ த 

தியாடி. யார்னெக்‌ கேழலின்‌ பின்சென்றோர்‌ வேடுவனாய்‌ 
வேயாடி யார்வெண்ணெய்‌ நல்லூரில்‌ வைத்தெனை ஆளுங்‌ 
நாயாடி யார்க்டெம்‌ ஆவது நந்திரு காவலாரே, [கொண்ட 


படமாடு பாம்பணை யானுக்கும்‌ பாவைஈல்‌ லாள் தனக்கும்‌ 
வடமாடு மால்விடை ஏற்றுக்கும்‌ பாகனாப்‌ வந்தொருகாள்‌ 
இடமாடி யார்வெண்ணெய்‌ ஈல்லூரில்‌ வைத்தெனை ஆளுங்‌ 
நடமாடி யார்க்கடம்‌ ஆவது ஈந்திரு நரவலூரே, [கொண்ட 
மிடுக்குண்டென்‌ றோடிஓர்‌ வெற்பெடுத்‌ தான்வலி யைநெரித்தார்‌ 
அடக்கங்கோண்‌ டாவணங்‌ காட்டில்‌ வேண்ணேயூர்‌ ஆளுங்‌ 
கொண்டார்‌ 
தடுக்கதண்‌ ணாததோர்‌ வேழத்‌ இனைஉரித்‌ இட்டுமையை 
நடுக்கங்கண்‌ டார்க்கடம்‌ ஆவது நந்திரு நாவலுரே, 10 


5. தோள்‌ முரித்தது தக்கன து யாகத்தில்‌. 
6. கோட்டம்‌ - கோயில்‌, முன்‌ - தக்க யாக சங்காரம்‌ 
செய்தபோது. 1 -வைத்தென்னை என்றும்‌ பாடம்‌; இப்பதிக 


முழுதும்‌ கொள்க, 9. பாகன்‌ - கணவன்‌; ஊர்பவன்‌. 


திருமுதுகுன்றம்‌ 951 


நாதனுக்‌ கூர்ஈமக்‌ கூர்நர சிங்க முனையரையன்‌ 
ஆதரித்‌ தீசனுக்‌ காட்செயும்‌ ஊர்‌ அணி காவலூரென்‌ 
றேோதநற்‌ றக்கவன்‌ .ர>ோண்டன்‌ஆ ரூரன்‌ உரைத்ததமிழ்‌ 
காதலித்‌ அங்கற்றுங்‌ கேட்பவர்‌ தம்வினைகர்‌ கட்ட அறமே, 11 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: நாவலேசுவரர்‌; அம்பிகை. சந்தராம்பிகை, 

வரலாறு: இறைவரால்‌ ஆட்கொள்ளப்‌ பெற்றவுடன்‌ 
“ பித்தாபிறை சூடி ” என்ற திருப்பதிகம்‌ பாடி, அப்பால்‌ இரு 
நாவலூர்‌ சென்று தரிசித்துப்‌ பாடிய பதிகம்‌ இது. [பெரிய 
புராணம்‌, தடுத்தாட்கொண்டபுராணம்‌, 78.] 


6. திருமுதுகுன்றம்‌ -- பண்‌: நட்டராகம்‌ 
திருசிற்றம்பலம்‌ 
பொன்செய்த மேனியினீர்‌ புலித்‌ தோலை அரைக்கசைத்தீர்‌ 
முன்செய்த மூவெயிலும்‌ மெரித்‌ தீர்முது குன்றமர்க்தீர்‌ 
மின்செய்த நுண்ணிடையாள்‌ பர வையிவள்‌ தன்முகப்பே 
என்செய்த வாறடிகேள்‌ அடி யேன்‌இட்‌ டளங்கெடவே. 1 


உம்பரும்‌ வானவரும்‌ முட னேநிற்க வேயெனக்குச்‌ 
செம்பொனைத்‌ தர்தருளித்‌ திக மும்முத குன்‌ றமர்்தர்‌ 
வம்பம ருங்குழலாள்‌ பர வையிவள்‌ வாடுகின்றாள்‌ 
எம்பெரு மான்‌ அருளீர்‌ அடி யேன்‌ இட்‌ டளங்கெடவே. 2 
பத்தா பத்தர்களுக்‌ கருள்‌ செய்யும்‌ பரம்பரனே 

"முத்தா முக்கணனே முது குன்றம்‌ அமர்ந்தவனே 


11. நரசிங்க முனையரையன்‌ - சுந்தரமூர்த்தி சுவாமிகளை 
வளர்த்த மன்னன்‌. 1 “தம்‌ வினை” என்றும்‌ பாடம்‌. 
1. முகப்பு - முன்னிலையில்‌. இட்டளம்‌ - வருத்தம்‌, 
2, வம்பு - நறுமணம்‌, 


292 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மைத்தா ருந்தடங்கண்‌ பர வையிவள்‌ வாடாமே 

அத்தா தந்தருளாய்‌ அடி யேன்‌இட்‌ டளங்கெடவே, 8 
மங்கையொர்‌ கூறமர்ந்திர்‌ மறை நான்கும்‌ விரித்‌துகந்தார்‌* 
தங்கள்‌ சடைக்கணிக்‌ நீர்‌ திக மும்முது குன்றமர்ந்தர்‌ 
கொங்கைநல்‌ லாள்பரவை குணங்‌ கொண்டிருக்‌ தாள்முகப்பே 
அங்கண னேயருளாய்‌ அடி. யேன்‌இட்‌ டளங்கெடவே. 4 
மையா ரும்மிடற்றாய்‌ மரு வார்புரம்‌ மூன்றெரித்த 
செய்யார்‌ மேனியனே இக மும்மு.அ குன்றமர்ந்தாய்‌ 
பையா ரும்மரவே ரல்கு லாள்‌ இவள்‌ வாடுகன்றாள்‌ 

ஐயா தந்தருளாய்‌ அடி யேன்‌ இட்‌ டளங்கெடவே. 8 
நெடியான்‌ நான்முகனும்‌ இர வியொடும்‌ இந்திரனும்‌ 
முடியால்‌ வச்திறைஞ்ச முது குன்றம்‌ அமர்ந்தவனே 
படியா ரும்மியலாள்‌ பர வையிவள்‌ தன்முகப்பே 
அடிகேள்‌ தந்தருளீர்‌! அடி யேன்‌இட்‌ டளங்கெடவே, 6 
கொச்தண வும்பொழில்சூழ்‌ குளிர்‌ மாமதில்‌ மாளிகைமேல்‌ 
வந்தண வும்மதிசேர்‌ சடை மாமுது சூன்றுடையாய்‌ 
பந்தண வும்விரலாள்‌ பர வையிவள்‌ தன்முகப்பே 

அர்தண னேயருளாய்‌ அடி யேன்‌இட்‌ டளங்கெடவே, 7 
பரசா ருங்கரவா பதி னெண்கண முஞ்சூழ 

மூரசார்‌ வந்ததிர முது குன்றம்‌ அமர்ந்தவனே 

விரைசே ருங்குழலாள்‌ பர வையிவள்‌ தன்முகப்பே 

அரசே தர்தருளாய்‌ அடி. யேன்‌இட்‌ டளங்கெடவே. 8 


4. * “விரித்துரைத்தீர்‌' என்றும்‌ பாடம்‌, 

6. படி ஆரும்‌ இயலாள்‌ - பூமியைப்‌ பேர்ன்ற பொறை 
யுடையாள்‌; , அழகுடையாருக்கெல்லாம்‌ உவமமாக கீற்கும்‌ 
இயல்புடையாள்‌ எனலும்‌ ஆம்‌. ர்‌ “தந்தருளாய்‌' என்றும்பாடம்‌. 

7. கொர்து - பூங்கொத்து. 

8. பரசு ம்‌ கரவா-மழுவைக்கொண்ட கரத்‌ 
உடையவனே, “0. இறை - அல்ல. அண்ட்‌ 


திருமுதுகுன்றம்‌ 283 


ஏத்தா திருந்தறியேன்‌ இமை யோர்தனி நாயகனே 
மூத்தாய்‌ உலகுக்கெல்லாம்‌ முது குன்றம்‌ அமர்ந்தவனே 
பூத்தா ருங்குழலாள்‌ பர வையிவள்‌ தன்முகப்பே 

கூத்தா தந்தருளாய்‌ கொடி யேன்‌இட்‌ டளங்கெடவே, 9 


பிறையா ருஞ்சடைஎம்‌ பெருமான்‌ அருளாய்‌ என்று 
முறையால்‌ வந்தமரர்‌ வணங்‌ கும்முது சூன்றாதம்மை 
மறையார்‌ தங்குரிசில்‌ வயல்‌ நாவலா ரூரன்சொன்ன 
இறையார்‌ பாடல்வல்லார்க்‌ கெளி தாஞ்சிவ லோகமதே,10 


திருச்சிற்றம்பலம்‌ 


வரலாறு: திருமுதுகுன்‌ றில்‌ இறைவர்‌ திருவருளால்‌ பெற்ற 
பொன்னை அத்தலத்தில்‌ திருமணி முத்தாற்றில்‌ இட்டு, அப்பால்‌ 
இருவாரூருக்கு வந்து பரவையாருடன்‌ சென்று திருக்குளத்தில்‌ 
தேடும்போது, அப்பொன்‌ முதலில்‌ இடைக்கவில்லை. முன்னே 
மூதுகுன்றில்‌ வேண்டிக்கொண்டபடி இடைக்கவில்லையே என்ற 
வருத்தத்தோடு இந்தப்‌ பதிகத்தைத்‌ தொடங்கி எட்டுப்‌ பாடல்‌ 
பாடியருளவும்‌, பொன்‌ இடைக்கவில்லை. அப்பால்‌ மிக 
வருந்தி, “ஏத்தா திருந்தறியேன்‌'' என்ற திருப்பாடலை அருளவும்‌ 
சிவபெருமான்‌ திருவருளால்‌ பொன்‌ திரள்‌ கிடைத்தது. [பெரிய 
புராணம்‌, ஏயர்கோன்‌, 1௨7-185.] 


பண்‌ : கொல்லிக்‌ கெளவாணம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
கஞ்சி யிடையின்று நாளைஎன்‌ அம்மை நச்சுவார்‌ 
அஞ்சி யிட்டாற்பின்‌ னைச்செய்வ தென்ன்டி கேள்சொலீர்‌ 
பஞ்சி யிடப்புட்டில்‌ று மோபணி மீர்‌ அருள்‌ 
முஞ்சி யிடைச்சங்க மார்க்குஞ்‌ சீர்முது குன்றரே, 1 


1, ஈஞ்சி-நைந்து, பஞ்ச-பஞ்சு. முஞ்சி-முற்றம்‌. 


234 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஏரிக்‌ கனகக்‌ கமல மலர்‌ அன்ன சேவடி 
ஊரித்‌ தனையும்‌ இரிந்தக்‌ காலவை ரோங்கொலோ 
வாரிக்‌ கட்சென்று வளைக்கப்‌ பட்டு வருக்திப்போய்‌ 


மூரிக்‌ களிறு முழக்க மாமுது குனறரே. 


தொண்டர்கள்‌ பாட விண்ணோர்கள்‌ ஏத்த உழிதர்வீர்‌ 
பண்டகந்‌ தோறும்‌ பலிக்குச்‌ செல்வதும்‌ பான்மையே 
கண்டகர்‌ வாளிகள்‌ வில்லி கள்புறங்‌ காக்குஞ்சிர்‌ 
மொண்டகை வேள்வி முழக்க மாமுது குன்றரே. 


இளைப்பறி யீர்‌இம்மை ஏத்‌ அவார்க்‌ கம்மை செய்வதென்‌ 
விளைப்பறி யாதவெங்‌ கால னைஉயிர்‌ விட்டினீர்‌ 
,அளைப்பிரி யாஅர வல்கு லாளொடு கங்கைசேர்‌ 
முளைப்பி றைச்சென்‌ னிச்சடை முடிமுத குன்‌ றரே. 


ஆடி. அசைந்தடி யாரும்‌ நீரும்‌ அகந்தொறும்‌ 
பாடிப்‌ படைத்த பொருள்ள லாம்உமை யாளுக்கோ 
மாட மதிலணி கோபு ரம்மணி மண்டபம்‌ 


மூடி முகில்தவழ்‌ சோலை சூழ்முது குன்றரே 


இழைவளர்‌ நுண்ணிடை மங்கை யோடிடு காட்டிடைக்‌ 
குழைவளர்‌ காதுகள்‌ மோத நின்று குனிப்பதே 
மழைவள ருந்ரெடுல்‌ கோட்டி டைமத யானைகள்‌ 


முழைவளர்‌ ஆளி முழக்க மாமுது குன்றரே. 


2, வாரி-யானையைப்‌ படுக்கும்‌ இடம்‌, 

9. உழிதர்வீர்‌-இரிவீர்‌. பண்டு அகந்தோறும்‌, கண்டகர்‌- 
கொடியவர்‌. மொண்டு அகை வேள்வி - நெய்யை முகந்து இ 
வளர்க்கும்‌ யாகம்‌; அகைத்தல்‌-கொழுந்துவிடச்‌ செய்தல்‌. 

8, அளை - வளையை. 

6. குனிப்பதே-ஆடுவது தக்கதா?2 முழை-குகை, 


திருமுதுகுன்றம்‌ 255 


சென்றி லிடைச்செடி. நாய்கு ரைக்கச்‌ சேடிச்கெள்‌* 

மன்றி லிடைப்பலி தேரப்‌ போவ வாழ்க்கையே 

குன்றி லிடைக்களி ரளி கொள்ளக்‌ குறத்திகள்‌ 

முன்‌ றி லிடைப்பிடி. கன்றி டும்முது குன்றரே. 7 

அந்தி திரிந்தடி யாரும்‌ நீரும்‌ அகந்தொறும்‌ 

சந்திகள்‌ தோறும்‌ பலிக்குச்‌ செல்வது தக்கதே 

மந்தி கடுவனுக்‌ குண்பழம்‌ நாடி மலைப்புறம்‌ 

முக்தி அடிதொழ நின்ற சீர்முத குன்றரே. 8 

'செட்டிநின்‌ காதலி ஊர்கள்‌ தோறும்‌ அறஞ்செய 

அட்டு மின்சில்‌ பலிக்கென்‌ றகங்கடை நிற்பதே$ 

பட்டி வெள்‌ ளேறுகர்‌ தேறு வீர்பரி சென்கொலோ 

முட்டி. அடிதொழ நின்ற .சீர்முது குன்‌.றரே. 9 

எத்திசை யுக்‌இரிஈ்‌ தேற்றக்‌ காற்பிறர்‌ என்செரலார்‌ 

பத்தியி னால்‌இடு வாரி டைப்பலி கொள்மினோ 

எத்திசை யுர்திரை ஏற மோதிக்‌ கரைகள்மேல்‌ 

முத்திமுத்‌ தாறு வலஞ்செ யும்முது குன்றரே. 10 

முத்திமுத்‌ தாறு வலஞ்செ யும்முது குன்றரைப்‌ 

பித்தனொப்‌ பான்‌ அடித்‌ தொண்ட னூரன்‌ பிதற்றிவை 

தத்துவ ஞானிகள்‌ ஆயி னாூர்தடு மாற்றிலார்‌ , 

எத்தவத்‌ தோர்களும்‌ எத்து வார்க்டெர்‌ இல்லையே. 11 
திருச்சிற்றம்பலம்‌ 


7. செடி-நாற்றம்‌. சேடிச்சிகள்‌ மன்‌ றிலிடை-பணிசெய்‌ 
வதற்குரிய பெண்கள்‌ உள்ள பொதுவிடதீதில்‌, * *செடிச்‌ 
சிலை'; 'செடிச்சிகள்‌' என்றும்‌ பாடம்‌. குன்றாகிய இல்லிடையே. 
கன்‌ றிடும்‌-வருந்தும்‌. 

8. மந்தி-பெண்‌ குரங்கு. கடுவன்‌-ஆண்‌ குரங்கு. 

9. செட்டி-செட்டாக இருப்பவள்‌. அகம்‌ கடை - வீட்டு 
வாயிலில்‌. $ * கிற்பதென்‌ * என்றும்‌ பாடம்‌. முட்டி-முயன்‌ று, 

10. ஏற்றக்கரல்‌-பிச்சை வாங்கினால்‌. முத்தி-மோதி, 


236 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


நம்பி* ஏன்ற திருப்பதிகம்‌ - பண்‌: தக்கேசி 
திருச்சிற்‌. றம்பலம்‌ 


மெய்யைமுற்‌ றப்பொடிப்‌ பூசியோர்‌ ஈம்பி 
வேதம்நான்‌ கும்விரித்‌ தோதியோர்‌ நம்பி 
கையில்‌ஓர்‌ வெண்மழு ஏந்தியோர்‌ நம்பி 
கண்ணு மூன்றுமுடை யாயொரு ஈம்பி$ 
செய்ய நம்பி௫று செஞ்சடை கம்பி 
திரிபுரம்‌ தியெழச்‌ செற்றதோர்‌ வில்லால்‌ 
எய்த நம்பிஎன்னை ஆளுடை நம்பி 


எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ நம்பிகண்‌ டாயே. 1 


தங்கள்‌ ஈம்பிமுடி மேல்‌ அடி. யாரரிபாற்‌ 
சிறந்த நம்பிபிறர்‌ தஉயிர்க்‌ கெல்லாம்‌ 
அங்கண்‌ ஈம்பியருள்‌ மால்வி௬ம்‌ பாளும்‌ 
அமரர்‌ நம்பிகும ரன்முதல்‌ தேவர்‌ 
தங்கள்‌ ஈம்பிதவத்‌ துக்கொரு நம்பி 
தாதை என்றுன்‌ சரண்பணிசர்‌* தேத்தும்‌ 
எங்கள்‌ ஈம்‌ ளென்னை ஆளுடை ஈம்பி 


எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ நம்பிகண்‌ டாயே. 2 


வருந்த அன்றுமத யானை உரித்த 

வழக்கு ஈம்பிமுழக்‌ குங்கடல்‌ நஞ்சம்‌ 
அருந்தும்‌ கம்பி௮ம ரர்க்கமு திந்த 

அருளெ னம்பிர்பொரு ளால்வரு நட்டம்‌ 


* நம்பி” என்றும்‌ பாடம்‌, 
1, பொடி-திருநீறு, ஈம்பி-புருஷோத்தமனே. $ “கண்ணு 
மூன்றுடை யாரொரு ஈம்பி' என்றும்‌ பாடம்‌. 


. 2. ஏ அணியார்‌; ர்‌ “என்று சரணம்‌ பணீர்‌' என்றும்‌ 
பாடம்‌ 


திருமுதுகுன்றம்‌ 257 


புரிந்த ஈம்பிபுரி நூலுடை ஈம்பி 
பொழுதும்‌ விண்ணும்முழு அம்பல வா 
இருந்த ஈம்பிஎன்னை ஆளுடை நம்பி 


எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ ஈம்பிகண்‌ டாயே. 8 


ஊறு ஈம்பிஅமு தாஉயிர்க்‌ கெல்லாம்‌ 
உரிய நம்பிதேரி யம்மறை அங்கம்‌ 
கூறு ஈம்பிமுனி வர்க்கருங்‌ கூற்றைக்‌ 
குமைத்த ஈம்பிகுமை யாப்புலன்‌ ஐந்தும்‌ 
சீறு ௩ம்மிதிரு வேள்ளடை நம்பி 
செங்கண்வெள்‌ ளைச்செழுங்‌ கோட்டெரு தென்றும்‌ 
எனு நம்பிஎன்னை ஆளுடை ஈம்பி 
எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ ஈம்பிகண்‌ டாயே, 4 


குற்ற ஈம்பிகூறு கார்‌எ யில்‌ மூன்றைக்‌ 
குலைத்த நம்பிசிலை யாவரை கையில்‌ 
பற்று ஈம்பிபர மானந்த வெள்ளம்‌ 
பணிக்கும்‌ ஈம்பிஎனப்‌ பாடூத லல்லால்‌ 
மற்று ஈம்பிஉனக்‌ கேன்சேய வல்லேன்‌ 
மதியி லேன்படூ வெந்துயர்‌ எல்லாம்‌ 
எற்று ஈம்பிஎன்னை ஆளுடை ஈம்பி 
எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ ஈம்பிகண்‌ டாயே, 5 
அரித்த ஈம்பிஅடி. கைதொழு வார்கோய்‌ 
ஆண்ட நம்பிமுன்னை ஈண்டுல கங்கள்‌ 
தெரித்த ஈம்பிஒரு சேவுடை ஈம்பி 
தில்பலிக்‌ கென்ற கம்‌ தோறுமெய்‌ வேடம்‌ 


8. அருளையுடைய என்‌.நம்பி. $ “அருளுரம்பி' என்றும்‌ 
பாடம்‌. பொருளால்‌ வரு நட்டம்‌ புரிக்த-கு.றிப்பாகிய பொரு 
ளோடு வந்த நடனத்தைச்‌ செய்த, 

4, அமுதா ஊறும்‌ நம்பி, குமைத்த - அழித்த, இரு 
வெள்ளடை: குருகாவூரில்‌ உள்ள பெருமானது திருகாமம்‌, 


288 


ப ௩ + 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தரித்த ஈம்பிசம யங்களின்‌ கம்பி 


தக்கன்றன்‌ வேள்விபுக்‌ கன்றிமை யோரை 


இரித்த நம்பிஎன்னை ஆளுடை ஈம்பி 


எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ ஈம்பிகண்‌ டாயே. 


பின்னை ஈம்பும்புயத்‌ தான்நெடு மாலும்‌ 


பிரமனும்‌ என்றிவர்‌ நாடி.புங்‌ காணா 


உன்னை நம்பிஒரு வர்க்கெய்த லாமே 


உலகு ஈம்பிஉரை செய்யும தல்லால்‌ 


முன்னை நம்பிபின்னும்‌ வார்சடை நம்பி 


முழுதிவை இத்தனை யுக்தொகுத்‌ தாண்ட 


தென்னை ஈம்பிஎம்‌ பிரானாய நம்பி 


ழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ ஈம்பிகண்‌ டாயே, - 1 


சொல்லை ௩ம்பிபோரு ளாய்நின்ற நம்பி 


,தோற்றம்‌ ஈறுமுத லாகிய ஈம்பி 


வல்லை நம்பிஅடி யார்க்கருள்‌ சேய்ய 


வருந்தி ஈம்பிஉனக்‌ காட்சேய கில்லார்‌ 


அல்லல்‌ ஈம்பிபடூ கின்றதேன்‌ நாடி 


- அணங்கோரு பாகம்வைத்‌ தேண்கணம்‌ போற்ற 


இல்ல நம்பியிடு பிச்சைகொள்‌ ஈம்பி 


எழுபிறப்‌ பும்‌எங்கள்‌ ௩ம்பிகண்‌ டாயே, 8 


காண்டு ஈம்பிகழற்‌ சேவடி என்றும்‌ 


கலர்துனைக்‌ காதலித்‌ தாட்செய்கிற்‌ பாரை 


ஆண்டு நம்பியவர்‌ முன்கதி சோர்‌ 


அருளும்‌ நம்பிகுரு மாப்பிறை பாம்பைத்‌ 


6. 


இடபம்‌. 


7. 
8. 


கோயை அரித்த நம்பி; அரித்த - அழித்த, சே- 
இரித்த-ஓடச்‌ செய்த. 


பின்னை- திருமகள்‌. நஈம்பும்‌-விரும்பும்‌. 
சொல்லை - சொல்லாகியிருக்கின்றாய்‌, 


திருவிடையா றி 289 


தீண்டு ஈம்பிசென்னி யிற்கன்னி தங்கத்‌ 

இருத்்‌த$ ஈம்பிபொய்ச்‌ சமண்பொரு ளாகி 
ஈண்டு ஈம்பிஇமை யோர்தொழு நம்பி 

எழுபிறப்‌ பும்‌ஏங்கள்‌ நம்பிகண்‌ டாயே. 9 
கரக்கும்‌] ஈம்பிகசி யாதவர்‌ தம்மைக்‌ 

கசிந்த வாக்கிம்மையோ டம்மையில்‌ இன்பம்‌ 
பெருக்கு நம்பிபெரு கக்கருத்தா............. 10 

திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: பழமலைகாதர்‌; அம்பிகை: பெரியநாயகியம்மை, 


7. திருவிடையாறு* -- பண்‌: கொல்லி 
திருச்சிற்றம்பல£ம்‌ 
முந்தையூர்‌ மூதுகுன்றங்‌ குரங்கணின்‌ முட்டம்‌ 
சிந்தையூர்‌ ஈன்றுசென்‌ றடைவான்‌ திருவாளூர்‌ 
பந்தையூர்‌ பழையாறு பழனம்‌ பைஞ்ஞுலி 


எர்தையூர்‌ எய்தமான்‌ இடையா திடைமருதே, 


சு.ற்றுமூர்‌ சுழியல்‌ திருச்சோ புரக்தொண்டர்‌ 

ஒற்றுமூர்‌ ஒற்றியூர்‌ திருஷ£ல்‌ ஒழியாப்‌ 

பெற்றம்‌ஏறி* பெண்பாதி இ...ம்பெண்ணைத்‌ தெண்ணீர்‌ 
எற்றும்ளர்‌ எய்தமான்‌ இடையா திடைமருதே. 2 


9. குரு - நிறத்தை உடைய, ர்‌ கம்பிபரமுன்கதிச்சேர'; 
்‌ கண்ணி; 'கங்கை'; 8 *திருந்து' என்றும்‌ பாடம்‌, 
10. கசியாதவர்‌-அன்பினால்‌ உருகாதவர்‌. 1 “கழத்தி' என்றும்‌ 
பாடம்‌, 
'* “திருவிடையாற்றுத்‌ தொகை' என்றும்‌ பாடம்‌, 


2. * ஊர்தி என்றும்‌ பாடம்‌. பெற்றம்‌ ஏறி, பெண்பாதி; 
பெயர்‌, 


240 ௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


கடங்களூர்‌ இருக்காரிக்‌ கரைகயி லாயம்‌ 
விடங்களூர்‌ தருவெண்ணி அண்ணா மலைவெய்ய 


படங்களூர்‌ ன்றபாம்‌ பரையான்‌ பாஞ்சோ தி 


இடங்கொளூர்‌ எய்தமான்‌ இடையா றிடைமருதே, 


கச்சையூர்‌ காவங்‌ கழுக்குன்‌ றங்‌ காரோணம்‌ 
பிச்சையூர்‌ திரிவான்‌ கடவூர்‌ வடபேனர்‌ 
கச்யெர்‌ கச்சிசிக்‌ கல்ரெய்த்தா னம்மிழலை 
இச்சையூர்‌ எய்தமான்‌ இடையா றிடைமருதே. 
நிறையனூர்‌ நின்றியூர்‌ கொடுங்குன்றம்‌ அமர்ந்த 
விறையனூர்‌ பெருமூர்‌ பெரும்பற்றப்‌ புலியூர்‌ 
மறைய்னூர்‌ மறைக்காடு வலஞ்சுழி வாய்த்த 
இறைய்னூர்‌ எய்தமான்‌ இடையா றிடைமருதே. . 
இங்களூர்‌ திருவா திரையான்‌ பட்டினஸமூர்‌ 
நங்களூர்‌ நறையூர்‌ ஈனிரா லிசைஈாலுர 8 
தங்களுர்‌ தமிழான்‌ என்றுபர்‌ விக்கவல்ல 
எங்களூர்‌ எய்தமான்‌ இடையா றிடைமருதே. 
கருக்கநஞ்‌ சழு துண்ட கல்லாலன்‌ கொல்‌ஏற்றன்‌ 
தருக்கருக்‌ கனைச்செற்‌ அகர்தான்தன்‌ முடிமேல்‌ 
எருக்ககாண்‌ மலரிண்‌ டையும்மத்த முஞ்சூடி 
'இருக்குமூர்‌ எய்தமான இடையா மிடைமருதே. 
தேசனுூர்‌ வினைதேய நின்றான்‌ திருவாக்கூர்‌ 
பாசனூர்‌ பரமேட்டி பவித்திர பாவ 

நாசனூர்‌ ஈனிபள்ளி ஈள்ளாற்றை அமார்த 


ஈசனூர்‌ எய்தமான்‌ இடையா நிடைமருதே, 


, 6. திருவாதிரையான்‌ - சிவபெருமான்‌. 
அம்‌ பாடம்‌. 


8 


$ 'காவலூர்‌' என்‌ 


7. தருக்கு அருக்கனை - கர்வமடைக்த சூரியனை, மத்தல - 


ஊமத்தை, 6. தேசன்‌ - சோதிவடிவானவன்‌, 


திருவெண்ணெபய்சல்லூர்‌ 94] 


பேறனூர்‌ பிறைச்சென்‌ னியினான்‌ பெருவேளூர்‌ 

தேறனுூர்‌ திருமா மகள்கோன்‌ திருமாலோர்‌ 

கூறனூர்‌ குரங்காடு அறைதிருக்‌ கோவல்‌ 

ஏறனுர்‌ எய்தமான்‌ இடையா நிடைமருதே. 9 


ஊறிவா யினர்‌ நாடிய வன்றொண்டன்‌ ஊரன்‌ 
தேறுவார்‌ சிந்தை தேறுமிடஞ்‌ செங்கண்வெள்ளே 
றேறுவார்‌ எய்தமான்‌ இடையா தறிடைமருதைக்‌ 


கூறுவார்‌ வினைஎவ்‌ விடமெப்‌ குளிர்வாரே, 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: இடையாற்றுநாதர்‌; அம்பிகை! சிழ்றிடைகாயக, 


ப க்‌ 


8. தீருவெண்ணெய்நல்லுர்‌ - பண்‌ : இந்தளம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
பித்தாபிறை சூடீபெரு மானேஅரு ளாளா 
எத்தான்மற வாதேநினைக்‌ இன்றேன்மனத்‌ அன்னை 
வைத்தாய்பெண்ணைச்‌ தென்பால்வெண்ணெய்‌ ஈல்லூரருட்‌ 
அத்தாஉனக்‌ காளாயினி அல்லேன்‌எனல்‌ ஆமே.[டுறையுள்‌ 


நாயேன்பல காளும்கினைப்‌ பின்றிமனத்‌ துன்னைப்‌ 

பேயாய்த்திரிர்‌ தெய்த்தேன்பெற லாகாவருள்‌ பெற்றேன்‌ 
வேயார்பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லுர அருட்‌ 
ஆயாஉனக்‌ காளாயினி ௮ல்லேன்‌எனல்‌ ஆமே, [டுறையுள்‌ 


£10, 1 'ஊறிவாயன” என்றும்‌ பாடம்‌. 
1. எத்தான்‌ - எதனாலும்‌, அருட்டுறை; திருவெண்ணெய்‌ 
நல்லூர்த்‌ இருக்கோயில்‌. 
ஈ, எய்த்தேன்‌ - இளைத்தேன்‌, வேய்‌ ஃ மூங்கில்‌, 
16, 


242 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மன்னேமற வாதேநினைக்‌ இன்றேன்மனத்‌ தன்னைப்‌ 
பொன்னேமணி தானேவயி ரம்மேபொரு அந்தி [டுறையுள்‌ 
மின்னா பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்‌ 
அன்னேஉனக்‌ காளாய்‌இனி அல்லேன்‌எனல்‌ ஆமே. 5 
முடியேன்‌ இனிப்‌ பிறவேன்பெறின்‌ மூவேன்பெற்றம்‌ ஊர்‌ தீ 
கொடியேன்பல பொய்யேஉரைப்‌ பேனைக்குறிக்‌ கொள்நீ . 
செடியார்பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்‌ 
அடிகேளுனக்‌ காளாயினி அல்லேன்‌ எனல்‌ ஆமே. [டுறையுள்‌ 
பாதம்பணி வார்கள்பெறும்‌ பண்டம்மது பணியாய்‌ 
ஆதன்பொருள்‌ ஆனேன்‌ அறி வில்லேன்‌ ௮ரு ளாளா 
தாதார்பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்‌ 
ஆதீஉனக்‌ காளாய்‌ இனி அல்லேனஎனல்‌ ஆமே. [டுறையுள்‌ 


தண்ணாமதி சூடீதழல்‌ போலும்திரு மேனீ 

எண்ணார்புரம்‌ மூன்‌ றும்‌எரி உண்ணககை செய்தாய்‌ 
மண்ணார்‌ பெண்ணை த்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்‌ 
அண்ணாஉனக்காளாயினி ௮ல்லேன்‌எனல்‌ ஆமே, |[டுறையுள்‌ 
ஊனாய்‌உயிர்‌ ஆனாய்‌உடல்‌ ஆனாய்‌ உல கானாய்‌ 

வானாய்நிலன்‌ ஆனாய்கடல்‌ ஆனாய்மலை ஆனாய்‌ [டுறையுள்‌ 
தேனார்‌ பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூர்‌ அருட்‌ 
ஆனாய்உனக்‌ காளாய்‌இனி அல்லேன்‌எனல்‌ ஆமே: 1 


ஏற்றார்புரம்‌ மூன்றும்‌எரி உண்ணச்சிலை தொட்டாய்‌ 
தேற்றாதன சொல்லித்திரி வேனோசெக்கர்‌ வானீர்‌ 


மூவேன்‌ - மூப்பை 'அடையேன்‌. பெற்றம்‌ - இடபம்‌. 
ஆதன்‌-அறிவில்லா தவன்‌ ;  ஈகையாடுவதற்குரியவன்‌. 
எண்ணார்‌ - பகைவர்‌. 

ஆனாய்‌ - இடபவாகனக்‌ கடவுளே, 


xo 


திருத்துறையூர்‌ 248 


ஏற்றாய்‌ பெண்ணைச்‌ தென்பால்வெண்ணெய்‌ கல்லூர்‌ அருட்‌ 
ஆற்றாயுனக்‌* காளாயினி அல்லேன்‌எனல்‌ ஆமே.[டுறையுள்‌ 
மழுவாள்‌ வலன்‌ எஏர்தீமறை ஓ£மங்கை பங்கா 
தோழுவார்‌ அவர்‌ துயர்‌ஆயின தீர்த்தல்உன தோழிலே 
செழுவார்‌ பெண்ணைத்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லூரருட்‌ 
அழகாஉனக்‌ காளாயினி அல்லேன்‌எனல்‌ ஆமே.[டுறையுள்‌ 
காரூர்புனல்‌ எய்திக்கரை கல்லித்திரைக்‌ கையால்‌ 
பாரூபுகழ்‌ எய்திச்ிகழ்‌ பன்மாமணி உந்திச்‌ 
சீரூர்பெண்ணைச்‌ தென்பால்வெண்ணெய்‌ நல்லாரருட்டுறையு 
ளாரூரன்‌எம்‌ பெருமாற்காள்‌ அல்லேன்‌எனல்‌ ஆமே, 10 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
சுவாமி: தடுத்தாட்கொண்ட நாதர்‌ 
அம்பிகை! வேற்கண்மங்கையம்மை 
வரலாறு: சிவபெருமான்‌ சுக்தரரைத்‌ தடுத்தாட்கொண்ட 

போது அவர்‌ கட்டளைப்படியே “பித்தா” எனத்‌ தொடங்கிச்‌ 


சொற்றமிழ்‌ பாடப்‌ புகுந்தார்‌. இது சுந்தரரது முதல்‌ இருப்‌ 
பதிகம்‌, [பெரிய புராணம்‌, தடுத்தாட்‌ கொண்ட புராணம்‌, 74.] 


9. திருத்துறையூர்‌ - பண்‌: தக்கராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
மலையார்‌ அருவித்‌ திரள்மா மணிஉக்திக்‌ 
குலையாரக்‌ கொணர்ந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 
கலையார்‌ அல்குற்கன்‌ னியர்‌ ஆடும்‌ அறையூர்த்‌ 
தலைவா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவநேறியே. 1 


8. எற்றாம்‌-எதிர்த்தவர்‌. * 'ஆற்றாவுனக்‌' என்றும்‌ பாடம்‌, 
1. குலை- கரை, 


244 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மத்தம்‌ மதயா னையின்வெண்‌ மருப்பும்தி 

முத்தங்‌ கொணர்ந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 

பத்தர்‌ பயின்றேத்திப்‌ பரவும்‌ துறையூர்‌ 

அத்தா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவகெறியே. 2 
கந்தன்‌ கமழ்கா ரகில்சர்‌ தனம்உம்இிச்‌ 

செர்தண்‌ புனல்வர்‌ திழிபெண்ணை வடபால்‌ : 

மர்தி பலமா நடமாடும்‌ துறையூர்‌ 

எந்தாய்‌ உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவநெறியே. 8 


அரும்பார்ம்‌ தனமல்‌ லிகைசண்‌ பகஞ்சாடிச்‌ 

சுரும்பாரக்‌ கொணர்ந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 
கரும்பார்‌ மொழிக்கன்‌ னியர்‌ ஆடும்‌ துறையூர்‌ 

விரும்பா உனைவேண்டி.க்‌ கொள்வேன்‌ தவகெறியே. 4 


பாடார்ர்‌ தனமாவும்‌ பலாக்க ளும்சாடி 

நாடார வந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 

மாடார்ர்‌ தனமா ளிகைசூழுர்‌ துறையூர்‌ 

வேடா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவநெறியே, [5] 


மட்டார்‌ மலாக்கொன்‌ றையும்வன்னி யுஞ்சாடி 
மொட்டாரக்‌ கொணர்ந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 
கொட்டாட்‌. டோடூபாட்‌ டொலிஓவாத்‌ துறையூர்ச்‌ 

சிட்டா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவரெறியே. 6 


மாதா! மயிற்பீ லியும்வெண்‌ ணுரைஉந்தித்‌ 
தாதாரக்‌ கொணந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 


தீ. விரும்பா - விரும்பப்படுபவனே, 

5. மாடு - செல்வம்‌. 

6, கொட்டு ஆட்டொடு பாட்டு - வாத்திய மிருத்த தேம்‌. 
கொட்டு என்பது உபலட்சணத்தால்‌ கருவியிசை பலவற்றையும்‌ 


குறித்தது. சிட்டா - உத்தமனே. 


திருத்துறையூர்‌ 245 


போதார்ர்தன பொய்கைகள்‌ சூழும்‌ துறையூர்‌ 
நாதா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவரெறியே. 7 


கொய்யாமலர்க்‌ கோங்கொடு வேங்கையுஞ்‌ சாடிச்‌ 
செய்யாரக்‌ கொணர்ந்தெற்றி யோர்பெண்ணை வடபால்‌ 
மையார்‌ தடங*கண்‌ ணியர்‌ ஆடும்‌ துறையூர்‌ 

ஜயா உனைவேண்டி.க கொள்வேன்‌ தவசெறியே. 8 
விண்ணார்ச் தன மேகங்கள்‌ நின்று பொழிய 

மண்ணாரக்‌ கொணர்ந்தெற்றி ஓரபெண்ணை வடபால்‌ 
பண்ணார்மொழிப்‌ பாவையர்‌ ஆடும்‌ துறையூர்‌ 

அண்ணா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவரெறியே. 9 
மாவாப்ப்‌ பிளர்தானும்‌ மலர்மிசை யானும்‌ 

ஆவா அவர்தேடித்‌ திரிர்தல மந்தார்‌ 

பூவார்ந்தன பொய்கைகள்‌ சூழுச்‌ துறையூர்த்‌ 

தேவா உனைவேண்டிக்‌ கொள்வேன்‌ தவகெறியே. 10 


செய்யார்‌ கமலம்‌ மலாசாவ லர்ழ்மன்னன்‌ 
கையால்‌ தொழுதேத்தப்‌ படுக்‌ துறை யூர்மேல்‌ 
பொய்யாத்‌ தமிழ்னரன்‌ உரைத்தன வல்லார்‌ 
மெய்யே பெறுவார்கள்‌ தவநெறி தானே. 11 
திருச்சிற்றம்பலம்‌: 
சுவாமி: துறையூர்காதா்‌; அம்பிகை: பூங்கோதைகாயகி, 
வரலாறு: இறைவரால்‌ ஆட்கொள்ளப்பெற்ற எந்தரர்‌ இரு 
வெண்ணெய்ரல்ஜிரரைப்‌ பாடிப்‌ பின்‌ திருகாவலூர்‌ தரிசித்துப்‌ 
பாடி, அப்பால்‌ திருத்துறையூரைத்‌ தரிசித்துப்‌ “பவநெறிக்கு 
விலக்காகும்‌' இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரிய புராணம்‌, 
தடுத்தாட்கொண்ட புராணம்‌, 79.] 
்‌ 8. செய்‌ ஆர-வயல்கள்‌ கிரம்ப. * 'நெடுங்‌' என்றும்‌ பாடம்‌. 
9. மாவாய்ப்‌ பிளந்தானும்‌ - குதிரையின்‌, வாயைப்‌ பிளந்த 


திருமாலும்‌. ஆவா - அந்தோ. த 
11. 1 மலர்‌ நாவலர்‌' என்றும்‌ பாடம்‌, 


246 ௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


10. திருவாமாத்தூர்‌ -- பண்‌: கொல்லிக்கெளவாணம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
காண்டனன்‌ காண்டனன்‌ காரிகை யாள்தன்‌ கருத்தனாப்‌ 
ஆண்டனன்‌ ஆண்டனன்‌ ஆமாத்‌ தூர்‌எம்‌ அடிகட்காட்‌ 
பூண்டனன்‌ பூண்டனன்‌ பொய்யன்‌ அ சொல்லுவன்‌ 
கேண்மின்கள்‌ 
மீண்டனன்‌ மீண்டனன்‌ வேதவித்‌ தல்லா தவர்கட்கே. 1 
பாடுவன்‌ பாடுவன்‌ பார்ப்பதி தன்னடி பற்றிரான்‌ 
தேடுவன்‌ தேடுவன்‌ இண்ணெனப்‌ பற்றிச்‌ செறிதர 
ஆடுவன்‌ ஆடுவன்‌ ஆமாத்‌ தூர்‌எம்‌ அடிகளைக்‌ 
கூடுவன்‌ கூடுவன்‌ குற்றம தற்றென்‌ குறிப்பொடே. 2 
காய்ந்தவன்‌ காய்ந்தவன்‌ கண்ணழ லால்‌ அன்அ காமனைப்‌ 
பாய்ந்தவன்‌ பாய்ந்தவன்‌ பாதத்தி னால்‌ அன்ற கூற்றத்தை 
ஆய்ர்தவன்‌ ஆய்ந்தவன்‌ ஆமாத்‌ தூர்‌எம்‌ அடிகளார்‌ 
ஏய்ந்தவன்‌ எய்ந்தவன்‌ எம்பி ராட்டியைப்‌ பாகமே. 8 
ஓர்ந்தனன்‌ ஓர்க்தனன்‌ உள்ளத்துள்‌ ளேநின்ற ஒண்பொருள்‌ 
சேர்ந்தனன்‌ சேர்ந்தனன்‌ சென்று திருவோற்றி யூர்புக்குச்‌ 
சார்ந்தனன்‌ சார்க்தனன்‌ சங்கிலி மென்றோள்‌ தடமுலை ' 
ஆர்ந்தனன்‌ ஆர்ந்தனன்‌ ஆமாத்‌ தூர்ஐயன்‌ அருளதே. 4 
வென்றவன்‌ வென்றவன்‌ வேள்வியில்‌ விண்ணவர்‌ தங்களைச்‌ 
சென்றவன்‌ சென்றவன்‌ சில்பலிக்‌ கென்று தெருவிடை 
நின்றவன்‌ நின்றவன்‌ நீதி நிறைந்தவர்‌ தங்கள்பால்‌ 
அன்றவன்‌ அன்றவன்‌ செய்யருள்‌ ஆமாத்தூர்‌ ஐயனே, 5 


1. காண்டனன்‌ - கண்டேன்‌, கண்டனன்‌ என்பதன்‌ 
விகாரம்‌, அல்லாதவர்களிடமிருந்து மீண்டனன்‌. 


திருவாமாத்தூர்‌ 247 


காண்டவன்‌ காண்டவன்‌ காண்டற்‌ கரிய கடவுளாய்‌ 
நீண்டவன்‌ நீண்டவன்‌ நாரணன்‌ நான்முகன்‌ நேடவே 
ஆண்டவன்‌ ஆண்டவன்‌ ஆமாத்‌ தூரையும்‌ எனையும்‌ ஆட்‌ 
பூண்டவன்‌ பூண்டவன்‌ மார்பிற்‌ புரிநூல்‌ புரளவே. 6 


எண்ணவன்‌ எண்ணவன்‌ ஏழுல கத்துயிர்‌ தங்கட்குக்‌ 

கண்ணவன்‌ கண்ணவன்‌ காண்டும்‌என்‌ பாரவர்‌ தங்கட்குப்‌ 
பெண்ணவன்பெண்ணவன்மேனியோர்பாகமாம்‌ பிஞ்ஞகன்‌ 
அண்ணவன்‌ அண்ணவன்‌ ஆமாத்‌ அர்‌எம்‌ அடிகளே, 7 


பொன்னவன்பொன்னவன்பொன்னைத்தர்தென்னைப்போக 
மின்னவன்மின்னவன்வேதத்தினுட்பொருளாகிய [விடா 
அன்னவன்‌ அன்னவன்‌ ஆமாத்தூர்‌ ஐயனை ஆர்வத்தால்‌ 

என்னவன்‌ என்னவன்‌ என்மனத்‌ இன்புற்‌ நிருப்பனே. 8 


தேடுவன்‌ தேடுவன்‌ செம்மலர்ப்‌ பாதங்கள்‌ நாடொறும்‌ 
நாடூவன்‌ நாடூவன்‌ நாபிக்கு மேலேயோர்‌ நால்விரல்‌ 
மாடுவன்‌ மாடுவன்‌ வன்கை பிடித்து மகிழ்ச்‌ தளே 
ஆடுவன்‌ ஆடுவன்‌ ஆமாத்‌ தூர்எம்‌ அடிகளே 


உற்றனன்‌ உற்றவர்‌ தம்மை ஒழிச்‌ துள்ளத்‌ துள்பொருள்‌ 
பற்றினன்‌ பற்றினன்‌ பங்கயச்‌ சேவடிக்‌ கேசெல்ல 
அற்றன னற்றனன்‌ ஆமாத்தூர்‌ மேயா னடியார்கட்காள்‌ 
பெற்றனன்‌ பெற்றனன்‌ பெயர்த்தும்‌ பெயர்த்தும்‌* 
பிறவாமைக்கே, 10 


6, காண்டவன்‌-யாவற்றையும்‌ கண்டவன்‌. நேட-தேட. 
7. காண்டும்‌ - பார்ப்போம்‌. 
9, *-அடிகட்கே' என்றும்‌ பாடம்‌. 
10. பிறவாமையின்‌ பொருட்டுப்‌ பெற்றேன்‌. ர 'பேர்த்தும்‌ 
பேர்த்தும்‌' என்றும்‌ பாடம்‌, 


. 248 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஐயனை அத்தனை ஆளுடை ஆமாத்தூர்‌ அண்ணலை 

மெய்யனை மெய்யர்க்கு மெய்ப்பொரு ளான விமலனை 

மையனை மையணி கண்டனை வன்றொண்டன்‌ ஊரன்சொல்‌ 

பொய்யொன்று மின்றிப்‌ புலம்புவார்‌ பொற்கழல்‌ சேர்வரே, 
திருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: அழயெநாதர்‌; அம்பிகை: அழயெராயயெம்மை, 


(9) தொண்டை நாட்டிலுள்ள தலங்கள்‌ 
1. திருக்கச்சி ஏகம்பம்‌ -- பண்‌: தக்கேசி 
திருச்‌சிற்றம்பலம்‌ 

ஆலம்‌ தான்‌உகர்‌ தமுதுசெய்‌ தானை 
ஆதி யைஅம ரர்தொழு தேத்தும்‌ 
சீலம்‌ தான்பெரி தும்முடை யானைச்‌. 
சிந்திப்‌ பாரவர்‌ சிந்தையு ளானை 
எல வார்குழ லாள்‌உமை நங்கை 
என்றும்‌ ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
கால காலனைக்‌ கம்பனெம்‌ மானைக்‌ 
காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே. 1 
உற்ற வர்க்குத வும்பெரு மானை 
ஊர்வ தொன்றுடை யான்உம்பர்‌ கோனைப்‌ 
பற்றி ஞர்க்கென்‌ அம்‌ பற்றவன்‌ றன்னைப்‌ 
பாவிப்‌ பார்மனம்‌ பாவிக்கொண் டானை 


ம. அமுது செய்தானை - உண்டவனை, ஏலம்‌ - ஈறுமணம்‌, 
கம்பன்‌ - ஏகம்பன்‌, 


திருக்கச்சி ஏகம்பம்‌ 249 


அற்ற மில்புக ழூள்உமை ஈங்கை 

ஆத ரித்து வழிபடப்‌ பெற்ற 
கற்றை வார்சடைக்‌ கம்பனெம்‌ மானைக்‌ 

. காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே, 2 
திரியும்‌ முப்புரம்‌ திப்பிழம்‌ பாகச்‌ 

செங்கண்‌ மால்விடை மேற்றிகழ்‌ வானைக்‌ 
கரியின்‌ ஈருரி போர்த்‌ தகர்‌ தானைக்‌ 

. காம னைக்கன லாவிழித்‌ தானை 

வரிகொள்‌ வெள்வளை யாள்‌உமை ஈங்கை 

மருவி ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
பெரிய, கம்பனை எங்கள்பி ரானைக்‌ 

காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே, 3 
குண்ட. லர்திகழ்‌ காதுடை யானைக்‌ 

கூற்று தைத்த கொடுந்தொழழி லானை 
வண்ட லம்புமலர்க்‌ கொன்றையி னானை 

வாள ராமதி சேர்சடை யானைக்‌ 
கெண்டை யந்தடங்‌ கண்ணுமை நங்கை 

கெழுமி ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
கண்டம்‌ நஞ்சுடைக்‌ கம்பனெம்‌ மானைக்‌ 

காணக்‌ கண்‌ அடி யேன்பெற்ற வாறே, 4 
வெல்லும்‌ வெண்மழு ஒன்றுடை யானை 

வேலை நஞ்சுண்ட வித்தகன்‌ றன்னை 
அல்லல்‌ தீர்த்தருள்‌ செய்யவல்‌ லானை 

அரும றையவை அங்கம்வல்‌ லானை 


2. உற்றவர்க்கு - துன்பம்‌ அடைந்தவர்களுக்கு. பாவிக்‌ 
கொண்டானை - பரவியவனை. அற்றம்‌ - சோர்வு. 

9. திரியும்‌ - வானிலே பறந்து திரிந்த. திரிபுரசங்கார 
காலத்தில்‌ திருமால்‌ இடபமாக வந்து தாங்கினார்‌ என்பது 
புராண வரலாறு. பெரிய கம்பன்‌ - ஏகாம்பரநாதர்‌, 


960 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


எல்லை யில்புக ழாள்‌உமை ஈங்கை 
.... என்றும்‌ ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
நல்ல கம்பனை எங்கள்பி ரானைக்‌ 

காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே, 6 
திங்கள்‌ தங்கிய சடையுடை யானைத்‌ 

தேவ தேவனைச்‌ செழுங்கடல்‌ வளரும்‌ 
சங்க வெண்குழைக்‌ கா துடை யானைச்‌ 

சாம வேதம்‌ பெரிதுகப்‌ பானை 
மங்கை நங்கை மலைமகள்‌ கண்டு 

மருவி ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
கங்கை யாளனைக்‌ கம்பனெம்‌ மானைக்‌ 


காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே. 6 


விண்ண வர்தொழு தேத்தநின்‌ மானை 
வேதக்‌ தானவிரித்‌ தோதவல்‌ லானை 
நண்ணி னார்க்கேன்றும்‌ ஈல்லவன்‌ றன்னை 
நாளும்‌ காம்‌உகக்‌ இன்றபி ரானை 
எண்ணில்‌ தொல்புக ழாள்‌உமை நங்கை 
என்றும்‌ ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
கண்ணும்‌ மூன்றுடைக்‌ கம்பனெம்‌ மானைக்‌ 
காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே, ப 
சிந்தித்‌ தேன்றும்‌ நினைந்தெழு வார்கள்‌ 
சிந்தை யில்திக முஞ்சிவன்‌ றன்னைப்‌ 
பந்தித்‌ தவினைப்‌ பற்றறுப்‌ பானைப்‌ 
பாலோ டானஞ்சும்‌ ஆட்டூகக்‌ தானை 
A 


5. கல்ல கம்பன்‌ - உருத்திரராற்‌ பூசிக்கப்பெற்ற மூர்த்தி, 

8.* பந்தித்த - கட்டிய, பாலொடு ஆன்‌ அஞ்சும்‌ ஆட்டு 
உகந்தானை - தனிப்‌ பாலபிடேகத்தோடு பஞ்சகவ்விய அபி 
டேகமும்‌ ஏற்றுக்கொண்டவனை, கந்தம்‌ - வாசனை, 


திருக்கச்சி ஏகம்பம்‌ 201 


அந்த மில்புக ழாள்‌உமை நங்கை 
ஆத ரித்து வழிபடப்‌ பெற்ற 
கந்த வார்சடைக்‌ கம்பன்‌எம்‌ மானைக்‌ 
காணக்‌ கண்‌அடி. யேன்பெற்ற வாறே. 8 


வரங்கள்‌ பெற்றுழல்‌ வாளரக்‌ காதம்‌ 
வாலி யபுரம்‌ மூன்றெரித்‌ தானை 
நிரம்பிய தக்கன்‌ றன்பெரு வேள்வி 
நிரந்த ரஞ்செய்த நிட்கண்‌ டகனைப்‌ 
பரந்த தொல்புக ழூாள்‌ உமை நங்கை 
பரவி ஏத்தி வழிபடப்‌ பெற்ற 
கரங்கள்‌ எட்டுடைக்‌ கம்பன்‌ எம்‌ மானக்‌ 
காணக்‌ கண்‌அடி யேன்பெற்ற வாறே, 9 


எள்கல்‌ இன்றி இமையவர்‌ கோனை 
ஈச னைவழி பாடுசெய்‌ வாள்போல்‌ 
உள்ளத்‌ தள்‌ உகர்துமை நங்கை 
வழிபடச்‌ சென்று நின்றவா கண்டு 
வெள்ளங்‌ காட்டி வெருட்டிட அஞ்ச* 
வெருவி ஓடித்‌ தழுவ வெளிப்பட்ட 
கள்ளக்‌ கம்பனை எங்கள்‌ பிரானைக்‌ 
காணக்‌ கண்‌ அடி யேன்பெற்ற வாறே. 10 


பெற்றம்‌ ஏறுகர்‌ தேறவல்‌ லானைப்‌ 
பெரிய எம்பெரு மான்‌என்றெப்‌ போதும்‌ 
கற்ற வர்பர வப்படு வானைக்‌ 


ட காணச்‌ கண்‌அடி. யேன்பெற்ற தென்று 


x 
9. வாலிய - வெள்ளிய; அறிவற்றார்க்குரிய. மிரர்தரன்‌ 
செய்த - அழித்த. மிட்கண்டகன்‌ - கடுமையுடையவன்‌. 
10. எள்கல்‌ - இழிவு செய்தல்‌. * வஞ்சி' எனினும்‌ ஆம்‌. 
கள்ளக்கம்பன்‌ - திருமால்‌ பூசித்த மூர்த்தி, 


252 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


கொற்ற வன்கம்பன்‌ கூத்தன்‌எம்‌ மானைக்‌ 
குளிர்பொ (நில்‌ இரு காவலா ரூரன்‌ 
நற்றமிழ்‌ இவைஈ ரைந்தும்‌ வல்லார்‌ 
நன்னெ றிஉல கெய்துவர்‌ தாமே, 11 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி! ஏகாம்பரநாதர்‌; அம்பிகை: காமாட்யெம்மை, 
வரலாறு: திருவொற்றியூசை வீட்டுப்‌ புறப்பட்ட சுந்தர 
மூர்த்தி சுவாமிகள்‌ சங்கிலியார்க்‌ களித்த உறுதி மொழியை மீறி 
னமையால்‌ இரண்டு கண்ணையும்‌ இழந்து, பலதலங்களுக்குச்‌ 
சென்று பணிந்து காஞ்சீபுரம்‌ வந்தார்‌; அங்கே தருவேகம்பமுடை 
யானை வணங்கி வேண்டியபோது, அப்பெருமான்‌ திருவருளால்‌ 
இடக்கண்‌ பார்வை மாத்திரம்‌ கடைக்க,உடனே இப்பதிகத்தைப்‌ 
பாடியருளினார்‌. [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 266-868.] 


2. திருக்கச்சிமேற்றளி - பண்‌ : நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 

ரொழர்தா ஒண்சுடரே நுனையே நினைந்‌ திருந்தேன்‌ 
வந்தாய்‌ போயறியாய்‌ மனமே புகும்‌ தநின்‌ ற 
சிக்தாய்‌ எந்தைபிரான்‌ திருமேற்‌ றநளிஉறையும்‌ 
எந்தாய்‌ உன்னையல்லால்‌ இனிஎத்த மாட்டேனே, 1 
ஆட்டான பட்டமையால்‌ அடியார்க்குத்‌ தொண்டுபட்டுக்‌ 
கேட்டேன்‌ கேட்பதெலாம்‌ பிறவாமைர்‌ கேட்டொழிந்தேன்‌ 
சேட்டார்‌ மாளிகைசூழ்‌ திருமேற்‌ றளியுறையும்‌ 
மாட்டே உன்னையல்லால்‌ மகிழ்க்தேத்த மாட்டேனே. 2 


11. பெற்றமாயெ ஏற்றை. 
1. நொந்தா - தூண்டாத. நுனையே- உன்னையே, சிந்‌ 
தாய்‌-சிந்தையாக யிருப்பவனே, 
2. சேடு-பெருமை. 1 * பிறவாவகை' ஏன்றும்‌ பாடம்‌, 


திருக்கச்சிமேற்றளி 253 


மோருச்‌ தோரொருகாரல்‌ நினையா இருர்தா லும்‌ 

வேரு வந்தென னுள்ளம்‌ புகவல்ல மெய்ப்பொருளே 
சேரார்‌ தண்கழனித்‌ திருமேற்‌ றளிஉறையும்‌ 

ஏறே உன்னையல்லால்‌ இனிஎத்த மாட்டேனே, 8 


உற்றார்‌ சற்றமெனும்‌ ௮துவிட்டு நுன்னடைந்தேன்‌ 
எற்றால்‌ என்குறைவென்‌ இடரைத்‌ அறந்தொழிர்தேன்‌ 
செற்றாய்‌ மும்மதிலும்‌ திருமேற்‌ ஐளிஉறையும்‌ 

பற்றே நுன்னை அல்லால்‌ பணிர்தேத்த மாட்டேனே. 4 
எம்மான்‌ எம்மனயென்‌ றவரிட்‌ டிறர்தொழிந்தார்‌ 
மெய்ம்மால்‌ ஆயின தீர்த்‌ தருள் செய்யும்‌ மெய்ப்பொருளே 
கைம்மா வீருரியாய்‌ கனமேற்‌ றளியுறையும்‌ 

பெம்மான்‌ உன்னையல்லால்‌ பெரிதேத்த மாட்டேனே. $ 
நானேல்‌ உன்னடியே நினைந்தேன்‌ நினை தலுமே 

ஊனேர்‌ இவ்வுடலம்‌ புகுந்தாயென்‌ ஒண்சுடரே 

தேனே இன்னமுதே திருமேற்‌ ஐளியுறையும்‌ 

கோனே உன்னை யல்லால்‌ குளிர்ந்தேத்த மாட்டேனே. 6 
கையார்‌ வெஞ்சிலைசா ணதன்மேற்‌ சரங்கோத்தே 

எய்தாய்‌ மும்மதிலும்‌ எரிஉண்ண எம்பெருமான்‌ 

செய்யார்‌ பைங்கமலத்‌ திருமேற்‌ றளியுறையும்‌ 

ஜயா உன்னையல்லால்‌ அறிர்தேத்த மாட்டேனே. ரீ 
விரையார்‌ கொன்றையினாய்‌ விமலா இனி உன்னையல்லால்‌ 
உரையேன்‌ ஆவதனால்‌ உடலில்‌ ஓயிர்‌ உள்ளளவும்‌ 
இிரையார்‌ தண்கழனித்‌ திருமேற்‌ றளிபுறையும்‌ 

அரையா உன்னையல்லால்‌ அறிச்தேத்த மாட்டேனே, 8 


8. மோரார்து-செருக்குற்று, 
௪, எம்மான்‌-எம்‌ தந்‌ைத, எம்‌ அனை-எம்‌ தாய்‌, இட்டு- 
என்னை இவ்வுலகில்‌ விட்டு, மால்‌-மயக்கம்‌,. 


284 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


நிலையாய்‌ நின்னடியே நினைர்தேன்‌ நினைத்‌ லுமே 
தலைவா நின்னினை யப்‌ பணித்தாய்‌ சலமொழிந்தேன்‌ 
சிலையார்‌ மாமதில்சூழ்‌ திருமேற்‌ றளியுதையும்‌ 
மலையே உன்னையல்லால்‌ மகிழ்ந்தேத்த மாட்டேனே, 
பாரூர்‌ பல்லவனூர்‌ மதிற்காஞ்சி மாஈகர்வாய்ச்‌ 

ரூ ரும்புறவில்‌ இருமேற்‌ றளிச்சிவனை 


ஆரூ ரன்னடியான்‌ அடித்தொண்டன்‌ ஆ ரூரன்சொன்ன 


ரூர்‌ பாடல்வல்லரர்‌ சவலோகஞ்‌ சேர்வாரே. 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: திருமேற்றளி நாயகர்‌ 


அம்பிகை : காமாட்சி அம்மை 


ட்‌. தீருஓணகாந்தன்‌ தளி _ பண்‌: இந்தளம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
நெய்யும்‌ பாலும்‌ தயிருங்‌ கொண்டு 
நித்தல்‌* பூசனை செய்ய லுற்றார்‌ 
கையி லொன்றும்‌ காண மில்லைக்‌ 
கழல டி.தொழு துப்பின்‌ அல்லால்‌ 
ஐவர்‌ கொணடி௰ல்‌ காட்ட ஆடி 
ஆம்கு ழிப்பட்‌ டழுக்து வேனுக்‌ 
சூய்யு மாறொன்‌ றருளிச்‌ செய்யீர்‌ 
ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 


9, சலம்‌-தீய செயல்‌, 


9 


10 


1. * “தித்தம்‌' என்றும்‌ பாடம்‌, காணம்‌ - பொன்‌. பொன்‌ 
வேண்டிப்‌ பாடிய பாடல்‌ ஆதலின்‌, தம்‌ கையில்‌ காணம்‌ இல்லை 


என்றார்‌. ஐவர்‌ - ஐம்பொறிகள்‌. ஆட்ட - அலைக்க. 


திருஓணகாக தன்‌ தளி 955 


திங்கள்‌ தங்கு சடைக்கண்ர மேலோர்‌ 
திரைகள்‌ வந்து புரள வீசும்‌ 
கங்கை யாளேல்‌ வாய்தி றவாள்‌ 
கணப இயேல்‌ வயிறு தாரி 
அங்கை வேலோன்‌ குமரன்‌ பிள்ளை 
தேவி யார்கொற்‌ றட்டி யாளார* 
உங்க ளுக்காட்‌ செய்ய மாட்டோம்‌ 


ஓண கார்தன்‌ தளியு ளீரே. 2 


பெற்ற போழ்தும்‌ பெறாத போழ்தும்‌ 
பேணி யும்கழல்‌ ஏத்து வராகள்‌ 
மற்றோர்‌ பற்றிலர்‌ என்றி ரங்கி 
மதியு டையவர்‌ செய்கை செய்விர$ 
அற்ற போழ்‌.தும்‌ அலர்த[ போழ்தும்‌ 
ஆபற்‌ காலரி தடிகேள்‌ உம்மை 
ஒற்றி வைத்திங்‌ குண்ண லாமோ 
ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 8 


வல்ல தெல்லாம்‌ சொல்லி உம்மை 

வாழ்த்தி னாலும்‌ வாய்தி றந்தொன்‌ 
றில்லை என்னீர்‌ உண்டும்‌ எனனீர்‌ 

எம்மை ஆள்வான்‌ இருப்ப தென்னீர்‌* 


2, 1 'சடையின்‌' என்றும்‌ பாடம்‌. வயிறு உதாரி - வயிற்‌ 
னுக்கு உண்ணும்‌ திறத்தில்‌ உதார குணம்‌ உடையவன்‌. கொற்று 
அட்டி ஆளார்‌-கூலி கொடுத்து ஆட்கொள்ளமாட்டார்‌. * கோல்‌ 
தட்டியாளால்‌' என்றும்‌ பாடம்‌; யாழ்‌ வாசிப்பவர்‌ என்பது 
பொருள்‌. 

8, $ *செய்யிர்‌'; 1 அலர்ந்த; 4 “இவற்‌ காலத்‌' என்றும்‌ 
பாடம்‌, 


256 சுந்தரா தேவாரம்‌ 
பல்லை யுக்க படுத லையிற்‌ 

பகல்‌எ லாம்போய்ப்‌ பலிதி ரிந்திங்‌ 
கொல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர்‌ 

ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 
கூடிக்‌ கூடித்‌ தொண்டர்‌ தங்கள்‌ 

கொண்ட பாணி குறைப டாமே 
ஆடிப்‌ பாடி அழுது நெக்கங்‌ 

கனபு டையவாக்‌ கின்பம்‌ ஜரீர்‌ 
தேடித்‌ தேடித்‌ திரிர்தெய்த்‌ தாலும்‌ 

சித்தம்‌ என்பால்‌ வைக்க மாட்டீர்‌ 
ஓடிப்‌ போகர்‌ பற்றுக்‌ தாரீர்‌ 

ஓண காந்தன்‌ தளியு ளீரே, 6 
வாரி ருங்குழல்‌ வாள்நெ டுங்கண்‌ 

மலைம கள்மது விம்மு கொன்றைத்‌ 
தாரி ருந்தட மார்பு நீங்காத்‌ 

தைய லாள்உல குய்ய வைத்த 
காரி ரும்பொழிற்‌ கச்சி மூதூர்க்‌ 

காமக்‌ கோட்டம்உண்‌ டாக நீர்போய்‌ 
ஊரி டும்பிச்சை கொள்வ தென்னே 

ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 6 
பொய்ம்மை யாலே போது போக்கிப்‌ 

புறத்தும்‌ இல்லை அகத்தும்‌ இல்லை 
மெய்ம்மை சொல்லி ஆள மாட்டீர்‌ 


மேலை நாள்ஒன்‌ றிடவுங்‌ இல்லீர்‌ 


கீ, * இருப்பதே நீர்‌” என்றும்‌ பாடம்‌, 


படுதலை - இறந்து 
பட்ட தலை; கபாலம்‌. 


5. எய்த்தாலும்‌ - இனைப்புற்றாலும்‌. 
8. காமக்கோட்டம்‌ உண்டாக என்றது முப்ப க்திரண்‌ 
டறமும்‌ வளர்த்து அம்பிகை உறைவதை கினைத்தபடி, 


திருஒண்கார்தன்‌ தளி 251 


எம்மைப்‌ பெற்றால்‌ ஏதும்‌ வேண்டீர்‌ 
எதும்‌ தாரீர்‌ ஏதும்‌ ஐதீர* 
உம்மை என்றே எம்பெ ருமான்‌ 
ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 7 


வலையம்‌ வைத்த கூற்ற மீவான்‌ 
வரது நின்ற வார்த்தை கேட்டுச்‌ 
சலை௮ மைத்த சிர்தை யாலே 
இருவ டி.தொழு அய்யின்‌ அல்லால்‌ 
கலை௮ மைத்த காமச்‌ செற்றக்‌ 
குரோத லோப மதவ ருடை 
உலை௮ மைத்தில்‌ கொன்ற மாட்டேன்‌ 
ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 8 
வார மாத்‌ திருவ டிக்குப்‌ 
பணிசெய்‌ தொண்டர்‌ பெறுவ தென்னே 
ஆரம்‌ பாம்பு வாழ்வ தாரூர்‌ 
ஒற்றி யூரேல்‌ உம்ம தன்று 
தார மாகக்‌ கங்கை யாளைச்‌ 
சடையில்‌ வைத்த அடிகேள்‌ உந்தம்‌ 
ஊரும்‌ காடு உடையும்‌ தோலே 
ஓண காந்தன்‌ தளியு ளீரே. 9 


ஓவ ணமேல்‌ எருதொன்‌ றேறும்‌ 
ஓண காந்தன்‌ தளியு ளார்தாம்‌ 

ஆவ ணஞ்செய்‌ தாளுங்‌ கொண்டு 
வரைது இலொடு பட்டு விக்க 


2... பொய்ம்மையாலே போது போக்கி: *பொய்ம்மையே 
பெருக்கிப்‌ பொழுதினைச்‌ சுருக்கும்‌ புழுத்தலைப்‌ புலையனேன்‌ "' 
(திருவாசகம்‌.) * “ஓரிர்‌' என்றும்‌ பாடம்‌. ( 

வலையம்‌ பூமி. 9. வாரம்‌ - அன்பு. 
17. 


258 சுந்தரர்‌ தேவாரம்‌ 
கோவ ணமேற்‌ கொண்ட வேடம்‌ 
கோவை யாகஆ ரூரன்‌ சொன்ன 
பாவ ணத்தமிழ்‌ பத்தும்‌ வல்லார்‌ 
பறையுந்‌ தாஞ்செய்த பாவர்‌ தானே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: ஓணகாந்தீசுவரர்‌; அம்பிகை: காமாட்சியம்மை. 
வரலாறு: காஞ்சீபுரத்தில்‌ உள்ள திருக்கோயில்களைத்‌ தரிதெ 
தப்‌ பின்‌ சுந்தரர்‌ ஓணகாந்தன்தளி வந்து தரிசித்து இப்பதிகம்‌ 
பாடிச்‌, சிவபெருமான்‌ பொன்‌ முதலியன அருளப்‌ பெற்றார்‌. 
[பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 191.] 
4. திருக்கச்சி அனேகதங்காவதம்‌ - பண்‌ : இந்தளம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
தேனெய்‌ புரிக்‌ தழல்‌ செஞ்சடை எம்பெரு 
மான திடம்திகழ்‌ ஐங்கணையக்‌* 
கோனை எரித்தெரி யாடி. இடங்குல 
வான திடம்குறை யாமறையாம்‌ 
மானை இடத்ததொர்‌ கையன்‌ இடம்மதம்‌ 
மானு படப்பொழி யும்மலைபோல்ர்‌ 
யானைஉரித்தபி ரான திடங்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ கரவதமே, 1 
கூறு நடைக்குழி கட்பகு வாயன 
பேய்‌உகர்‌ தாடநின்‌ ரோரியிட 
வேறு படக்குட கக்திலை யம்பல 
வாணன்‌ நின்றாடல்‌ விரும்பும்‌இடம்‌ 
10. ஓவணம்‌ ஏல்‌-ஒங்காரத்தின்‌ உருவத்தைப்பெற்ற, ஆவ 
ணம்‌ செய்து-முறியோலை எழுதிப்‌ பெற்று. பறையும்‌ - தேயும்‌. 
1, தேனெய்‌ புரிந்து - தேனையும்‌ நெய்யையும்‌ விரும்பி; 
தேனெய்‌ - தேனும்‌ ஆம்‌. ஐங்கணை அக்கோன்‌ - காமன்‌, * “ஐங்‌ 
கணைய'; ர்‌ மலைமேல்‌ என்றும்‌ பாடம்‌, 


திருக்கச்சி அனேகதங்காவதம்‌ 260 


எனு விடைக்கொடி. எம்பெரு மான்‌இமை 
யோர்பெரு மான்‌உமை யாள்கணவன்‌ 
ஆ சடைக்குடை அப்பன்‌ இடங்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ காவதமே. 2 
கொடிக ளிடைக்குயில்‌ கூவும்‌ இடம்மயில்‌ 
ஆலும்‌ இடம்மழு வாளுடைய 
கடிகொள்‌ புனற்சடை கொண்ட நுதற்கறைக்‌ 
கண்டன்‌ இடம்பிறைத்‌ துண்டமுடிச்‌ 
செடிகொள்‌ வினைப்பகை தீரும்‌ .இடந்திரு 
வாகும்‌ இடம்திரு மார்பகலத்‌ 
தடிகள்‌ இடம்மழல்‌ வண்ணன்‌ இடங்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ காவதமே. 3 


கொங்கு நுழைத்தன வண்டறை கொன்றையும்‌ 
கங்கையும்‌ திங்களுஞ்‌ ளூடு௪டை 
மங்குல்‌ நுழைமலை மங்கையை நங்கையைப்‌ 
பங்கனில்‌ தங்க உவச்தருள்‌ செய்‌ 
சங்குகு ழைச்செவி கொண்டரு வித்திரள்‌ 
பாய வியாத்தழல்‌ போலுடைத்தம்‌ 
அங்கை மழுத்திகழ்‌ கையன்‌ இடம்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ காவதமே. A 
பைத்த படத்தலை ஆடர வம்பயில்‌ 
இன்ற இடம்பயி லப்புகூவார்‌ 
சித்தம்‌ ஒருரெறி வைத்த இடம்திகழ்‌ 
இன்த இடந்திரு வானடிக்கே 


2, , கூறுகடை. - குறுகக்‌ குறுக அடியிடும்‌ நடை, ஓரி- ஈரி. 
8. இரு-அம்பிகை, $ வாரும்‌' என்றும்‌ பாடம்‌. 
க்‌, மங்குல்‌-மேகம்‌. 


200 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வைத்த மனத்தவர்‌ பத்தர்‌ மனங்கொள 
- வைத்த இடம்மழு வாளுடைய 

அத்தன்‌ இடம்மழல்‌ வண்ணன்‌ இடம்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ காவதமே. 

தண்ட முடைத்தரு மன்தமர்‌ என்தம 
ரைச்செயும்‌ வன்துயர்‌ தீர்க்குமிடம்‌ 

பிண்ட முடைப்பிற வித்தலை நின்று 
நினைப்பவர்‌ ஆக்கையை நீக்கும்‌இடம்‌ 

கண்ட. முடைக்கரு ஈஞ்சை நுகர்க்த4| 
பிரான திடங்கடல்‌ ஏழுகடர்‌ 

தண்ட முடைப்பெரு மான இடங்கலிக்‌ 
கச்ச அனேகதங்‌ காவதமே. 


கட்டு மயக்கம்‌ அறுத்தவர்‌ கைதொழு 
தேத்தும்‌ இடம்கதி ரோன்‌ஒளியால்‌ 
விட்டும்‌ இடம்‌*விடை ஊர்தி இடம்குயிற்‌ 
பேடைதன்‌ சேவலொ டாடும்‌இடம்‌ 
மட்டு மயங்கி அவிழ்ந்த மலர்‌ஒரு . 
மாதவி யோடு மணம்புணரும்‌ 
அட்ட புயங்கப்‌ பிரான இடங்கலிக்‌ 


கச்சி அனேகதங்‌ காவதமே. 


புல்லி இடர்தொழு அய்‌ தும்‌ என்னாதவர்‌ 
தம்பு மூன்றும்‌ பொடி படுத்த 
வில்லி இடம்விர வா அயிர்‌ உண்ணும்வெங்‌ 
காலனைக்‌ கால்கொடு வீர்தவியக்‌ 
6. தருமன்‌-யமன்‌, ஏ “நஞ்சுகரந்த' என்றும்‌ பாடம்‌. 


7. கட்டு மயக்கம்‌-பாசத்தினால்‌ வந்த அறியாமையை, 
* “விட்ட விடம்‌' என்றும்‌ பாடம்‌, 


திருக்கச்சி அனேகதங்காவதம்‌ 261 


கொல்லி இடங்குளிர்‌ மாதவி மவ்வல்‌ 
குராவகு எங்குருக்‌ கத்திபுன்னை 
அல்லி யிடைப்பெடை வண்டுறங்‌ கும்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ காவதமே. 8 


சங்கை யவர்புணர்‌ தற்கரி யான்தள 
வேனகை யான்தவி ராமிகுசீர்‌ 
மங்கைய வள்மகி ழச்சுடு காட்டிடை 
நட்டம்‌ நின்றாடிய சங்கரன்‌எம்‌* 
அங்கையி* னல்லனல்‌ ஏந்து மவன்கனல்‌ 
சேரொளி அன்னதொர்‌ பேரகலத்‌ 
தங்கைய வன்னுறை இன்ற இடங்கலிக்‌ 
கச்சி அனேகதங்‌ காவதமே. 9 


வீடு பெறப்பல ஊழிகள்‌ நின்று 
நினைக்கும்‌ இடம்வினை தீரும்‌இடம்‌ 
பீடு பெறப்பெரி யோர இடங்கொண்டு 
மேவினர்‌ தங்களைக்‌ காக்கும்‌ இடம்‌$ 
பாடும்‌ இடத்தடி யான்புகழ்‌ ஊரன்‌ 
உரைத்த இம்மாலைகள்‌ பத்தும்வல்லார்‌ 
கூடும்‌ இடம்சிவ லோகன்‌ இடங்கலிக்‌ . 
கச்சி அனேகதங்‌ காவதமே, 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: காவதேசுவரா; அம்பிகை: காமாட்சியமமை. 


9. சங்கையவர்‌ - ஐயப்பாடுடையவர்‌. தளவு ஏல்‌ நகை - 
முல்லையைப்‌ போன்ற பற்களையுடைய, * சங்கரனே”; 1 “அங்‌ 
கைய' என்றும்‌ பாடம்‌. 

10. 8 “பீடு பெறப்பெரி யோன திடம்கலிச்‌ கச்சி அகேகதங்‌ 
காப்பனிடம்‌' என்றும்‌ பாடம்‌, 


962 ௬ந்தரர்‌ தேவாரம்‌ 


9. நிருவன்பார்த்தான்‌ பனங்காட்டூர்‌ _ பண்‌ : சீகாமரம்‌ 
இருச்சிற் றம்பலம்‌ 
விடையின்மேல்‌ வருவானை வேதத்தின்‌ பொருளானை 
அடையில்‌ அன்‌ புடையானை யாவர்க்கும்‌ அறியொண்ணா* 
மடையில்வா ளைகள்பாயும்‌ வன்பார்த்தான்‌ பனங்காட்டூர்ச்‌ 
சடையிற்கங்கை தரித்தரனைச்‌ சாராதார்‌ சார்பென்னே.்‌ 1 
அறையும்பைங்‌ கழல்‌ ஆர்ப்ப அரவாட அனல்ளர்திப்‌ 
பிறையுங்கங்‌ கையுஞ்சூடிப்‌ பெயர்ந்தாடும்‌ பெருமானார்‌ 
பறையுஞ்சல்‌ கொலிஓவாப்‌ படிறன்றன்‌ பனங்காட்டூர்‌ 
உறையும்‌எங்கள்‌ பிரானை உணராதார்‌ உணர்வெனனே, 2 
தண்ணார்மா மதிசூடித்‌ தழல்போலும்‌ இருமேனிக்‌ 
கெண்ணார்நாள்‌ மலர்கொண்டங்‌ இசைந்தேத்து மடியார்கள்‌ 
பண்ணார்பா டல்‌ அழுத படிறன்றன்‌ பனங்காட்டூர்ப்‌ 
பெண்ணாணா யயிரானைப்‌ பேசாதார்‌ பேச்சென்னே. 3 
நெற்றிக்கண்‌ ணுடையானை நீறேறும்‌ இருமேனிக்‌ 
குற்றமில்‌ குணத்தானைக்‌ கோணாதார்‌ மனத்தானைப்‌ 
பற்றிப்பாம்‌ பரை ஆர்த்த படி.றன்றன்‌ பனங்காட்டூர்ப்‌ 
பெற்றொன்றே றும்பிரானைப்‌ பேசாதார்‌ பேச்சென்னே. 4 
உரமென்னும்‌ பொருளானை உருகில்உள்‌ ஞுறைவானைச்‌ 
சிரமென்னுங்‌ கலனானைச்‌ செங்கண்மால்‌ விடையாளை 
வரம்முன்னமருள்செய்வான்வன்பார்த்தான்பனங்காட்டூர்ப்‌ 
பரமன்‌எங்‌ கள்பிரானைப்‌ பரவாதார்‌ பரவென்னே. 5 


உ அடையில்‌-முழிவடையாத, * “அறிவொண்ணா': 1 “சார்‌ 
வெளன்னே' என்றும்‌ பாடம்‌, 

அறையும்‌-ஐலிக்கும்‌. 1 பிரானாரை' என்றும்‌ பாடம்‌. 
பெண்ணும்‌ ஆணும்‌ ஆயெ பிரானை. 

கோணாதார்‌ - தேர்மையுடையார்‌, பெ ற்று - இடபம்‌. 
உரம்‌-அறிவு, கலன்‌-பாத்திரம்‌, வரம்‌ அருள்‌ செய்வான்‌, 


mh 


இருவன்பார்த்தான்‌ பனங்காட்டூர்‌ 208 


எயிலார்பொக்‌ கம்‌எரித்த எண்டோள்முக்‌ கண்‌ இறைவன்‌ 
வெயிலாய்க்காற்‌ றெனவீசி மின்னாப்த்தி எனநின்றான்‌ 
மயிலார்சோ லைகள்சூழ்ந்த வன்பார்த்தான்‌ பனங்காட்டூர்ப்‌ 
பயில்வா னுக்‌ கடிமைக்கட்‌ பயிலாதார்‌ பயில்வென்னே. 6 
மெய்யன்வெண்‌ பொடிபூசும்‌ர்‌ விர்தன்வே தமுதல்வன்‌ 
கையில்மான்‌ மழுவேந்தஇக்‌ காலன்கா லம்‌அறுத்தான்‌ 
பைகொள்பாம்‌ பரை ஆர்த்த படி.றன்றன்‌ பனங்காட்டூர்‌ 
ஜயன்‌எங்‌ கள்பிரானை அறியாதார்‌ அறிவெனனே. 7 
வஞ்சமற்ற மனத்தாரை மறவாத பிறப்பிலியைப்‌ 
பஞ்சிச்‌€ றடியாளைப்‌ பாகம்வைத்‌ அகந்தானை 
மஞ்சுற்ற மணிமாட வன்பார்த்தான்‌ பனங்காட்டூர்‌ 
நெஞ்சத்தெங்‌ கள் பிரானை நினையாதார்‌ நினைவென்னே, 8 
மழையா னும்‌ திகழ்கன்ற மலரோன்‌என்‌ றிருவர்தாம்‌ 
உழையாமின்‌ றவர்உள்க உயர்வானத்‌ அயர்வானைப்‌ 
பழையானைப்‌ பனங்காட்டூர்‌ பதியாகத்‌ திகழ்கின்ற 
குழைகாதற்‌ கடிமைக்கட்‌ குழையாதார்‌ குழைவென்னே. 9 
பாரூரும்‌ பனங்காட்டூர்ப்‌ பவளத்தின்‌ படியானைச்‌ 
ீரூருர்‌ இராவாளூர்ச்‌ சவன்பேர்சென்‌ னியில்வைத்த 
ஆரூரன்‌ னடித்தொண்டன்‌ னடியன்சொல்‌ லடி.காய்சொல்‌ 
ஊரூரன்‌ னுரை செய்வார்‌ உயர்வானத்‌ அயர்வாரே. 10 
திருச்ச ழ்றம்பலம்‌ 
சுவாமி; பனங்காட்டுகாதர்‌; அம்பிகை! அமிர்தவல்லி, 


?. 4 ‘பொடிப்பூசி என்றும்‌ பாடம்‌. காலன்‌ காலம்‌ அறுதி 
தான்‌ - யமனால்‌ கணக்குப்‌ பண்ணும்‌ மார்க்கண்டேயன து ஆயுட்‌ 
கால முடிவை நீக்கனவன்‌ 

9. மழையானும்‌ - மேகத்தைப்போன்ற நிறத்தையுடைய 
திருமாலும்‌. உழையாகின்‌ றவர்‌ - பக்கத்தில்‌ கின்‌ றவர்கள்‌, 

10. பவளத்தின்‌ படியானை - பவளத்தைப்போன்‌ ற சிவந்த 
இருவுருவம்‌ உடையாளை, ஊருரன்‌ - ஊர்தோறும்‌, 


264 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


6. திருவாலங்காடு -- பண்‌: பழம்பஞ்சுரம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென்‌ முலையா ரூமைபங்கா 
சத்தா சித்தத்‌ இறங்காட்டும்‌ சிவனே தேவர்‌ சிங்கமே 
பத்தா பத்தர்‌ பலர்போற்றும்‌ பரமா பழைய னூர்மேய 
அத்தா ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியேன்‌ ஆவேனே. 


போய்யே செய்து புறம்புறமே திரிவேன்‌ றன்னைப்‌ போகாமே 
மேய்யேவக்‌ திங்கேனை ஆண்டமெய்யாமெய்யர்மேய்ப்போருளே 
பையா டரவம்‌ அரைக்கசைத்த பரமா பழைய னரமேய 
ஜயா ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியேன்‌ ஆவேனே. 2 


தூண்டாவிளக்கின்‌ நற்சோதீ தொழுவார்தங்கள்‌ துயர்தீர்ப்பாய்‌ 
பூண்டாய்‌எலும்பைப்புரமூன்‌ றும்பொடியாச்செற்றபுண்ணியனே 
பாண்டாழ்‌ வினைக ளவைதநீர்க்கும்‌ பரமா பழைய னூர்மேய 
ஆண்டா ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியே னவேனே. 8 


மறிகேர்‌ ஒண்கண்‌ மடநல்லார்‌ வலையிற்‌ பட்டு மதிமயங்கி 
அறிவே அழிந்தே னையாகான்‌ மையார்‌ கண்டமுடையானே 
பறியா வினைக ளஎவைதீர்க்கும்‌ பரமா பழைய னூர்மேய 


அறிவே ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியே னாவேனே, 4 


வேலங்‌ காடு தடங்கண்ணார்‌ வலையுட்‌ பட்டுன்‌ நெறிமறக்து 
மாலங்‌ காடி, மறக்தொழிக்தேன்‌ மணியே முத்தே மரகதமே 


1. முத்தா - பாசத்தினின்றும்‌ இயல்பாகவே விடுபட்ட 
வனே. முகிழ்‌-அரும்பு போன்ற. 

2. புறம்புறமே இரிவேன்தன்னை - உன்னை அணுகாமல்‌ 
அப்பால்‌ திரிகின்ற என்னை, பை-படத்தை உடைய, 


8. பாண்‌ தாழ்‌-இழிவையுடைய; பாண்‌- தாழ்வு. 


திருவாலங்காடு 265 


பாலங் காடி நெய்யாட்‌ படர்புன்‌ சடையாய்‌ பழையனூர்‌ 
ஆலங்‌ காடா உன்னுடைய அடியார்க்‌ கடியே னாவேனே.ம்‌ 


எண்ணார்‌ தங்கள்‌ எயில்‌எய்த எந்தாய்‌ எந்தை பெருமானே 
கண்ணாய்‌ உலகங்‌ காக்கின்ற கருத்தா திருத்த லாகாதாய்‌ 
பண்ணா ரிசைக ளவை$சொண்டு பலரும்‌ ஏத்தும்‌ பழையனூ 
ரண்ணா ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியே னாவேனே. 6 


வண்டார்‌ குழலி உமைரங்கை பங்கா கங்கை மணவாளா 
விண்டார்‌ புரங்கள்‌ எரிசெய்த விடையாய்‌ வேதநெறியானே 
பண்டாழ்‌ வினைகள்‌ பலதீர்க்கும்‌ பரமா பழைய னூர்மேய 
அண்டா ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியே னாவேனே. 7 


பேழ்வா யரவி னணையானும்‌ பெரிய மலாமே லறைவா னும்‌ 
தாழா துன்றன்‌ சரண்பணியத்‌ தழலாய்‌ நின்ற தத்துவனே 
பாழாம்‌ வினைக ளவைதீர்க்கும்‌ பரமா பழைய னூர்தன்னை 

ஆள்வாய்‌ ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியே னாவேனே.8 
எம்மான்‌ எந்தை மூத்தப்பன்‌ ஏழேழ்‌ படிகால்எமைஆண்ட 
பெம்மான்‌ ஈமப்‌ புறங்காட்டிற்‌ பேயோ டாடல்‌ புரிவானே 
பன்மா மலர்க ளவைகொண்டு பலரும்‌ ஏத்தும்‌ பழையனூர்‌ 
அம்மா ஆலங்‌ காடாஉன்‌ அடியார்க்‌ கடியேன்‌ ஆவேனே.9 


ச. வேல்‌ அங்கு ஆடு தடங்கண்ணார்‌ - வேலைப்போன்று 
அசையும்‌ விசாலமான கண்ணையுடைய மகளிர்‌. மால்‌ அங்கு 
ஆடி- மயக்கத்தில்‌ மூழ்கி. 

6. எண்ணார்‌-பகைவர்‌. திருத்தலாகாதாய்‌-பிறர்‌ ஒருவரால்‌ 
திருத்துதல்‌ இயலாதவனே; இயல்பாகவே திருந்தியவன்‌ என்ற 
படி. 8 “ளது' என்றும்‌ பாடம்‌. 

7. விண்டார்‌-பகைவர்‌. பண்டு ஆழ்‌ வினைகள்‌. 

8. பேழ்வாய்‌-பிளவுபட்ட வாய்‌. 

9. மூத்தப்பன்‌ - பிதாமகன்‌. ஏழேழ்‌ படிகால்‌ - நாற்பத்‌ 
தொன்பது தலைமுறை, ஈமமாகிய புறங்காடு, 


266 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பத்தர்‌ சித்தர்‌ பலா்‌ஏத்தும்‌ பரமன்‌ பழைய னூர்மேய 
அத்தன்‌ ஆலங்‌ காடன்றன்‌ அடிமைத்‌ திறமே அ௮ன்பா௫ச்‌ 
இத்தா சித்தம்‌ வைத்தபுகழ்ச்‌ சிறுவன்‌ ஊரன்‌ ஒண்டமிழ்கள்‌ 
பத்தும்‌ பாடி. ஆடுவார்‌ பரமன்‌ அடியே பணிவாரே, 10 
இருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: ஊர்த்துவ தாண்டவேசுரர்‌ 


அம்பிகை : வண்டார்குழலி 


7. திருவெண்பாக்கம்‌ -- பண்‌ : சீகாமரம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 

பிழையுளன போறுத்திடூவர்‌ என்றடியேன்‌ பிழைத்தக்கால்‌ 
பழியதனைப்‌ பாராதே படலமேன்கண்‌ மறைப்பித்தாய்‌ 
குழைவிரவு வடிகாதா கோயிலுளா யேயேன்ன 
உழையுடையான்‌ உள்ளிருந்து உளோம்போகீர்‌ என்றானே. 1 
இடையறியேன்‌ தலையறியேன்‌ எம்பெருமான்‌ சரணம்‌என்பேன்‌ 
அடையுடையன்‌ நம்மடியான்‌ என்றவற்றைப்‌ பாராதே 
விடையுடையான்‌ விடகாகன்‌ வெண்ணிற்றன்‌ புலியின்தோல்‌ 
உடையுடையான்‌எனையுடையானுளோம்போகீர்‌என்றானே. 


செய்வினைஒன்‌ நறியாதேன்‌ திருவடியே சரணென்று 
பொய்யடியேன்‌ பிழைத்திடினும்‌ பொறுத்திடநீ வேண்டா 
பையரவா இங்கருந்தா யோஎன்னப்‌ பரிச்தென்னை [வோ 
உய்யஅருள்‌ செய்யவல்லா னுளோம்போகர்‌ என்றானே. 8 
கம்பமருங்‌ கரிஉரியன்‌ கறைமிடற்றன்‌ காபாலி 


செம்பவள த்‌ திருவுருவன்‌ சேயிழையோ டுடனாகி 


1. படலம்‌ - கண்ணை மறைக்கும்‌ தோற்படலம்‌. வடிகாது 
தாழ்ந்த காது. உளாயே: வினா. உழை- மான்‌, 
2. அடை உடையன்‌ - நம்பால்‌ அடுத்தலை உடையவன்‌, 


திருவெண்பாக்கம்‌ 267 


நம்பிஇங்கே இருக்தீரே என்றுநான்‌ கேட்டலுமே 
உம்பர்தனித்‌ தணைஎனக்கு உளோம்போ௫ர்‌ என்றானே. 4 


பொன்னிலங்கு நறுங்கொன்றை புரீசடைமேற்‌ பொலிந்திலங்க 
மின்னிலங்கு நுண்ணிடையாள்‌ பாகமா எருதேறி 
அன்னியிரு பால்‌ அடியார்‌ தொழுதேத்த அடியேனும்‌ 
உன்னமுதாய்க்‌கேட்ட ஓமேஉளோம்போகீரென்றானே. 56 


கண்ணுதலாற்‌ காமனையுங்‌ காய்ந்ததிறற்‌ கங்கைமலர்‌ 
தெண்ணிலவு செஞ்சடைமேல்‌ திமலர்க்த கொன்றையினான்‌ 
கண்மணியை மறைப்பித்தாய்‌ இங்கிருந்த யோஎன்ன 
ஒண்‌ ணுதலி பெருமானார்‌ உளோம்போூ£ீர என்றானே, 6 


பார்கிலவு மறையோரும்‌ பத்தர்களும்‌ பணிசெய்யத்‌ 
- தார்நிலவு ஈறுங்கொன்றைச்‌ சடையனார்‌ தாங்கரிய 
கார்நிலவு மணிமிடற்றீர்‌ இங்கிருந்த ரே யென்ன 

ஊர்‌ அரவ மரைக்கசைத்தா அளோம்போம£ீர்‌ என்றானே, 7 


வாரிடங்கொள்‌ வனமுலையாள்‌ தன்னோடு மயானத்துப்‌ 
பாரிடங்கள்‌ பலசூழப்‌ பயின்றாடும்‌ பரமேட்டி 
காரிடங்கொள்‌ கண்டத்தன்‌ கருதம்‌இடம்‌ திருவொற்றி 
யூரிடங்கொண்‌ டி.ருந்தபிரா அளோம்போ£ ரென்றானே. 8 


பொன்னவிலுங்‌ கொன்றையினாய்‌ போய்மகிழ்க்கீழிருவென்று 
சொன்னனைக்‌ காணாமே சூளறவு மகிழ்க்கீழே 

என்னவல்ல பெருமானே இங்கிருந்தா யோஎன்ன 
ஒன்னலரைக்‌ கண்டாற்போல்‌ உளோம்போகீர்‌ என்றானே, 9 


சீ, கம்பு அமரும்‌ - கட்டுத்தறியிலே பொருந்தும்‌, 

5. 8 உன்னமதாய்க்‌'; 'உன்னதமாய்க்‌' என்றும்‌ பாடம்‌. 

7, ஊர்‌ அரவம்‌ அரைக்கு அசைத்தான்‌ - ஊர்கின்ற 
பாம்பை இடையிலே கட்டியவன்‌. 8. பாரிடம்‌ - பூதம்‌. 


208 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மான்திகழுஞ்‌ சங்கிலியைத்‌ தந்துவரு பயன்களெல்லாம்‌ 
தோன்ற அருள்‌ சேய்தளித்தாய்‌ என்றுரைக்க உலகமேலாம்‌ : 
ஈன்றவனே வேண்கோயில்‌ இங்கிருந்தா யோஎன்ன 
ஊன்றுவதோர்‌ கோல்‌அருளி உளோம்போகீர்‌ என்றானே, 10 


ஏராரும்‌ பொழில்நிலவு வெண்பாக்கம்‌ இடங்கொண்ட 
காராரும்‌ மிடற்றானைக்‌ காதலித்திட்‌ டன்பினொடும்‌ 
சீராரும்‌ திருவாரூர்ச்‌ சிவன்போசென்‌ னியில்வைத்த 
ஆரூரன்‌ தமிழ்வல்லார்க்‌ கடையாவல்‌ வினைதானே, 11 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: வெண்பாக்கநாதர்‌; அம்பிகை: கனிவாய்மொழி., 
வரலாறு: திருவொற்றியூரை அகன்று வருகையில்‌ இரண்டு 
கண்ணும்‌ இழந்த சுந்தரமூர்த்து சுவாமிகள்‌ வெண்பாக்கத்துக்கு 
வந்து தொண்டர்கள்‌ புடைசூழத்‌ திருக்கோயிலை வலம்‌ வந்து 
இறைவரை வணங்கி, இறைவரே, நீர்‌ கோயிலில்‌ உள்ளீரா?'” 
எனக்‌ கேட்கச்‌ சிவபெருமான்‌ சுவாமிகளுக்கு ஊன்றுகோல்‌ 
ஒன்று அளித்து, “ உளோம்‌ போகர்‌ '' என்று அருளினார்‌. அய 
லாரைப்போல அவ்வாறு சொல்லவே சுவாமிகள்‌ இப்பதிகத்‌ 
தைப்‌ பாடினார்‌. [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 878-880] 


6. திருக்காளத்தி-- பண்‌ : நட்டராகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
செண்டா டும்விடையாய்‌ சவ னேயென்‌ செழுஞ்சுடரே 
வண்டா ருங்குழலாள்‌ உமை பாகம்‌ மகிழ்ர்தவனே 
கண்டார்‌ காதலிக்குங்‌ கண நாதன்‌எஸங்‌ காளத்தியாய்‌ 
அண்டா உன்னையல்லால்‌ அறிந்‌ தேத்த மாட்டேனே. 1 


9. சங்இலியிடம்‌ சூளுறவு செய்த வரலாற்றைக்‌ குறிக்‌ 
இன்றார்‌. ஒன்னலர்‌ - பகைவர்‌. 10. மானைப்போலத்‌ திகழும்‌. 

1, செண்டு-பந்து. குதிரையின்மேல்‌ ஏறிப்‌ பந்தாடுதல்‌ 
பண்டை. விளையாட்டுள்‌ ஒன்று. கணநாதன்‌ -திருக்காளத்தியப்‌ 
பருடைய திருநாமங்களுள்‌ ஒன்று. 2. கமை-பொறுமை, 


திருக்காளத்தி 269 


இமையோர்‌ நாயகனே இறை வாவென்‌ னிடர்த்தணையே 
கமையார்‌ கருணையினாய்‌ கர மாமுகில்‌ போல்மிடற்றாப்‌ 
உமையோர்‌ கூறுடையாய்‌ உரு வேதிருக்‌ காளத்தியுள்‌ 
அமைவே உன்னையல்லால்‌ அறிர்‌ தேத்த மாட்டேனே, 2 


படையார்‌ வெண்மழுவா ,பக லோன்பல்‌ லுகுத்தவனே 
விடையார்‌ வேதியனே விளங்‌ குங்குழைக்‌ காதுடையாப்‌ 
கடையார்‌ மாளிகைசூழ்‌ கண நாதன்சங்‌ காளத்தியாய்‌ , 
உடையாய்‌ உன்னையல்லால்‌ உகம்‌ தேத்த மாட்டேனே, 3 


மறிசேர்‌ கையினனே மத மாவுரி போர்த்தவனே 

குறியே என்னுடைய குரு வேஉன்குற்‌ றேவல்செய்வேன்‌ 
நெறியே நின்றடியார்‌ நினைக்‌ குந்திருக்‌ காளத்திபுள்‌ 
அறிவே உன்னையல்லால்‌ அழிர்‌ தேத்த மாட்டேனே. 4 


செஞ்சேல்‌ அன்னகண்ணார்‌ திறத்‌ தேடடச்‌ அற்றலறி 
நஞ்சேன்‌ ரான்‌ அடியேன்‌ ஈலம்‌ ஒன்றறி யாமையினால்‌ 
அஞ்சேன்‌ நானஒருகால்‌ தொழு தேன்திருக்‌ காளத்தியாப்‌ 
அஞ்சா துன்னையல்லால்‌ அறிர்‌ தேத்த மாட்டேனே. 5 
பொய்யவன்‌ நாயடி யேன்‌ புக வேநேறி ஒன்றறியேன்‌ 
செய்யவ னாகிவந்திங்‌ கிடர்‌* ஆனவை தீர்த்தவனே 
மெய்யவ னேதிருவே விளங்‌ குந்திருக்‌ காளத்திஎன்‌ 
ஐயநுன்‌ றன்னையல்லால்‌ அறிந்‌ தேத்த மாட்டேனே. 6 
கடியேன்‌ காதன்மையாற்‌ கழற்‌ போதறி யாதஎன்னுள்‌ 
குடியாக்‌ கோயில்கொண்ட குளிர்‌ வார்சடை எம்குழகா 
மூடியால்‌ வானவர்கள்‌ முயங்‌ குந்திருக்‌ காளத்தியாய்‌ . 
அடியேன்‌ உன்னையல்லா லறி யேன்மற்‌ ரொருவரையே. 7 
8. பகலோன்‌-சூரியனது. கடை ஆர்‌-அழகிய திருவாயில்‌ 
களை உடைய. 2. ஈஞ்சேன்‌-கைந்தேன்‌; துயருற்றேன்‌, 


8. * னாஇயேவரம்‌ திடர்‌' என்றும்‌ பாடம்‌. 
7. கடியேன்‌-கொடியவன்‌. 


910 சுந்தரர்‌ தேவாரம்‌ 

நீரார்‌ மேனியனே மிம லாநினை அன்‌ நிமற்றுக்‌ 

கூறேன்‌ ஆவதனாற்‌ கொழுச்‌ தேயென்‌ குணக்கடலே 
பாருர்‌ வெண்டலையிற்‌ பலி கொண்டுழல்‌ காளத்தியாய்‌ 
ஏறே உன்னையல்லால்‌ இனி ஏத்த மாட்டேனே. 8 


தளிர்போல்‌ மெல்லடியாள்‌ தனை ஆகத்‌ தமர்ச்தருளி 

எளிவாய்‌ வந்தென்‌உள்ளம்‌ புகு தவல்ல எம்பெருமான்‌ 

களியார்‌ வண்டறையும்‌ திருக்‌ காளத்தி யுள்ளிருந்த 

ஒளியே உன்னையல்லால்‌ இனி ஒன்றும்‌ உணரேனே. 0 

காளூர்‌ ரும்பொழில்சூழ்‌ கண நாதன்‌எங்‌ காளத்திபுள்‌ 

ஆரா இன்னமுதை அணி நாவலா ரூரன்சொன்ன 

சரூர்‌ செந்தமிழ்கள்‌ செப்பு வார்வினை யாயினபோய்ப்‌ 

பேரா விண்ணுலகம்‌ பெறு வார்பிழைப்‌ பொன்றிலரே. 10 
இருச்சிற்றம்பலம்‌ 

சுவாமி: காளத்திராதர்‌; அம்பிகை: ஞானப்பூங்கோதை, 


9. திருவொற்றியூர்‌ _ பண்‌ : தக்கேசி 
திருச்‌சிற்றம்பலம்‌ 
அழுக்கு மெய்கொடுன்‌ திருவடி. அடைந்தேன்‌ 
அதவும்‌ நான்படப்‌ பாலதோன்‌ முனால்‌ 
பிழுக்கை வாரியும்‌ பால்கொள்வர்‌ அடிகேள்‌ 
பிழைப்பன்‌ ஆகிலுச்‌ திருவடிப்‌ பிழையேன்‌ 


8, பாறு - பருந்து. 

9, எளிவாய்‌ - எளிமையை உடையவனாக. 
10, 1 காரா'என்றும்‌ பாடம்‌. 

1. பிழுக்கை வாரியும்‌ பால்கொள்வர்‌ - ஆட்டுப்‌ பால்‌ 
கொள்பவர்‌ அஃது இட்ட பிழுக்கையை வாரி எறிந்துவிட்டுப்‌ 
பாலைக்‌ கறந்து கொள்வார்கள்‌. பிழைப்பனாடிலும்‌ - குற்றம்‌ 
செய்பவனானாலும்‌. ஒழுக்க - விட. 


திருவொற்றியூர்‌ 971 


வழுக்கி வீழினுந்‌ திருப்பேய ரல்லால்‌ 

மற்று நான்‌அறி யேன்மறு மாற்றம்‌ 
ஒழுக்க என்கணுக்‌ கோருமருக்‌ துரையாய்‌ 

ஒற்றி யூரெனும்‌ ஊருறை வானே. 1 
கட்ட னேன்பிறச்‌ தேன்‌உனக்‌ காளாய்க்‌ 

காதற்‌ சங்கிலி காரண மாக 
எட்டி. னால்திக முக்திரு மூர்த்தி 

என்செய்‌ வான்‌ அடி யேன்‌எடுத்‌ தரைக்கேன்‌ 
பெட்ட னாதிலுர்‌ திருவடிப்‌ பிழையேன்‌ 

பிழைப்ப னாகிலும்‌ திருவடிக்‌ கடிமை 
ஓட்டி னேன்எனை நீசெய்வ தெல்லாம்‌ 

ஒற்றி யூரெனும்‌ ஊருறை வானே. 2 
கங்கை தங்கிய சடையுடைக்‌ கரும்பே 

கட்டி யேபலர்க்‌ குங்களை கண்ணே 
அங்கை நெல்லியின்‌ பழத்திடை அமுதே 

அத்தா என்னிடர்‌ ஆர்க்கெடுத்‌ துரைக்கேன்‌ 
சங்கும்‌ இப்பியுஞ்‌ சலஞ்சலம்‌ முரல 

வயிரம்‌ முத்தொடு பொன்மணி வரன்றி 
ஓங்கு மாகடல்‌ ஓதம்வற்‌ தலவும்‌ 

ஒற்றி யூரெனும்‌ ஊருறை வானே. 3 
ஈன்று கொண்டதோர்‌ சற்றமொன்‌ றன்று 

லியாவ ராகிலென்‌ அன்புடை யார்கள்‌ 
தோன்ற நின்றருள்‌ செய்தளித்‌ திட்டாற்‌ 

சொல்லு வாரைஅல்‌ லாதன சொல்லாய்‌ 


௨. கட்டனேன்‌ - இழிவையுடையவன்‌; துன்பத்தையுடை 
யவன்‌ எனினும்‌ ஆம்‌, எட்டினால்‌ - ஐந்து பூதங்கள்‌, ஆன்மா, 
இருசுடர்‌ என்னும்‌ எட்டு உருவங்களோடு. பெட்டனாகிலும்‌ - 
விரும்பத்தகாத பொருளை விரும்புபவன்‌ ஆயினும்‌, 

8, வரன்றி - அரித்து. இங்கும்‌, ஓங்கும்‌ என்பதன்‌ விகாரம்‌. 


975 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மூன்று கண்ணுடை யாய்‌அடி யேன்கண்‌ 

கொள்வ தேகணக்‌ குவழக்‌ காகில்‌ 
ஊன்று கோல்‌எனக்‌ காவதோன்‌ றருளாய்‌ 

ஒற்றி யூர்‌எனும்‌ ஊருறை வானே. 
வழித்த லைப்படு வான்முயல்‌ கின்றேன்‌ 

உன்னைப்‌ போல்‌எனனைப்‌ பாவிக்க மாட்டேன்‌ 
சுழித்த லைப்பட்ட நீரது போலச்‌ 

சுழல்கன்‌ றேன்சுழல்‌ கன்றதென்‌ உள்ளம்‌ 
கழித்த லைப்பட்ட நாயது போல 

ஒருவன்‌ கோல்பற்றிக்‌ கறகற இழுக்கை 
ஒழித்து நீ௮௫ ளாமின செய்யாய்‌ 

ஒற்றி யூர்எனும்‌ ஊர்உறை வானே, 5 
மானை நோக்கியா கண்வலைப்‌ பட்டு 

வருர்தி யானுற்ற வல்வினைக்‌ கஞ்சித்‌ 
தேனை ஆடிய கொன்றையி னாய்‌உன்‌ 

சல முங்குண முஞ்சிந்தி யாதே 
நானும்‌ இத்தனை வேண்டூவ தடியேன்‌ 

உயிரோ டந்நர கத்தழுந்‌ தாமை 
ஊனம்‌ உள்ளன தீர்த்தருள்‌ செய்யாய்‌ 

ஒற்றி யூர்‌எ னும்‌ ஊருறை வானே. 6 
மற்றுத்‌ தேவரை நினைந்‌ தனை மறவேன்‌ 

கெஞ்சி னாரொடு வாழவும்‌ மாட்டேன்‌ 
பெற்றி ருந்து பெறாதொழி கின்ற 

பேதை யேன்பிழைச்‌ திட்டதை அறியேன்‌ 


4, கணக்கு - நியாயம்‌, வழக்கு - வழக்கம்‌. ஊன்றுகோ 
லாவது எனக்கு அருளாய்‌ என்று கூட்டுக. 
ப்‌, கறகறவென்‌ று இழுத்துச்‌ செல்லுதலை நீக்கி, 


6. மான்‌ ஐ நோக்யெர்‌ - மான்போன்ற அழகையுடைய 
கண்ணையுடைய மகளிர்‌. 


திருவொற்றியூர்‌ 


மற்றும்‌ 8ீஎனை முனிர்திட அடியேன்‌ 
்‌.. கடவ நென்னுனை கான்மற வேனேல்‌ 
உற்ற கோயுறு பிணிதவிர்த்‌ தருளாய்‌ 
ஒற்றி யூர்எனும்‌ ஊருறை வானே. 
கூடி. னாப்மலை மங்கையை நினையாய்‌ 


கங்கை ஆயிர முகம்உடை யாளைச்‌ 
சூ னாய்‌ என்அ சொல்லிய புக்கால்‌ 


தொழும்ப னேனுக்குஞ்‌ சொல்லலு மாமே 


வாடி நீயிருர்‌ தென்செய்தி மனனே 
வருந்தி யானுற்ற வல்வினைக்‌ கஞ்சி 

ஊடி. னால்‌இனி ஆவதொன்‌ அண்டே 
ஒற்றி யூர்ளனும்‌ ஊர்உறை வானே. 


மகத்திற்‌ புக்கதோர்‌ ௪னிஎனக்‌ கானாப்‌ 
மைந்த னேமணி யேமண வாளா 
அகத்திற்‌ பெண்டுகள்‌ நான்‌ஒன்று சொன்னால்‌ 
அழையேற்‌ போகுரு டாஎனத்‌ தரியேன்‌ 
முகத்திற்‌ கண்ணிழந்‌ தெங்ஙனம்‌ வாழ்கேன்‌ர!்‌ 
முக்க ணாமுறை யோமறை யோதீ 
உகைக்குர்‌ தண்கடல்‌ ஓதம்வர்‌ அலவும்‌ 
ஒற்றி யூர்ளனும்‌ ஊருறை வானே. 


8. பார்வதியம்மையாரோடு கங்காதேவியையும்‌ மனையா 


ளாக ஏற்றுக்கொண்டாய்‌ என்று உன்னைக்‌ குறைகூறப்‌ புகுவது 
நியாயமானால்‌ எனக்கும்‌ அத்தகைய குறையைச்‌ சொல்லலாம்‌. 


தொழும்பனேன்‌ - தொண்டனாகிய கான்‌. 


9. எனத்தரியேன்‌-என்றுகூற அதனை நான்‌ சகிக்கமாட்டேன்‌. 


1 வாழ்வேன்‌" என்றும்‌ பாடம்‌: 


28, 


914 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஓதம்‌ வந்துல வுங்கரை தன்மேல்‌ 
ஒற்றி யூர்உறை செல்வனை நாளும்‌ 
ஞாலம்‌ தான்பர வப்படு கின்ற 
கான்மறை அங்கம்‌ ஒதிய நாவன்‌ 
இலர்‌ தான்பெரி தும்மிக வல்ல 
சிறுவன்‌ வன்றொண்டன்‌ ஊரன்‌ உரைத்த 
பாடல்‌ பத்திவை வல்லவர்‌ தாம்போய்ப்‌ 
பரகதி தண்ணம்‌ நண்ணுவர்‌ தாமே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
வரலாறு: சங்கிலியாரைப்‌ பிரிவதில்லை என்று சபதம்‌ 
செய்து பிறகு திருவொற்றியூரைப்‌ பிரிந்து செல்லுகையில்‌ தம்‌ 
பார்வையை இழந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இப்பதிகத்தைப்‌ 
பாடினார்‌. [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 878-6,] 


பண்‌ : குறிஞ்சி 
திருச்சிற்றம்பலம்‌ 
பாட்டும்‌ பாடிப்‌ பரவித்‌ திரிவார்‌ 
ஈட்டும்‌ வினைகள்‌ தீர்ப்பார்‌ கோயில்‌ 
காட்டுங்‌ கலமுந்‌ திமிலுங்‌ கரைக்கே 
ஓட்டும்‌ திரைவாய்‌ ஒற்றி யூரே, 1 


பம்‌ அங்‌ களியும்‌ பயிலும்‌ பாவை 
சிந்தை கவர்வார்‌ செந்த வண்ணர்‌ 
எந்தம்‌ மடிகள்‌ இறைவர்க்‌ டெம்போல்‌ 


உந்தும்‌ திரைவாய்‌ ஒற்றி யூரே. 2 


1. வினைகள்‌-பாவங்கள்‌, கலம்‌-கப்பல்‌. இமில்‌-மீன்படகு, 
ஈட போல்‌: போலும்‌ என்பதன்‌ விகாரம்‌, 


திருவொற்றியூர்‌ 275 


பவளக்‌ கனிவாப்ப்‌ பாவை பங்கன்‌ 

கவளக்‌ களிற்றின்‌ உரிவை போர்த்தான்‌ 

தவமும்‌ மதிசேர்‌ சடையாற்‌ இடம்போல்‌ 

உகளுச்‌ திரைவாய்‌ ஒற்றி யூரே, 3 

என்ன தெழிலும்‌ நிறையும்‌ கவர்வான்‌ 

புன்னை மலரும்‌ புறவில்‌ திகழும்‌ 

தன்னை முன்னம்‌ நினைக்கத்‌ தருவான்‌ 

உன்னப்‌ படுவான்‌ ஒற்றி யூரே. 4 

பணங்கொள்‌ அரவம்‌ பற்‌ றிப்‌ பரமன்‌ 

கணங்கள்‌ சூழக்‌ கபாலம்‌ ஏந்தி 

வணங்கும்‌ இடைமென்‌ மடவார்‌ இட்ட 

உணங்கல்‌ கவாவான்‌ ஒற்றி யூரே. 5 

படையார்‌ மழுவன்‌ பால்வெண்‌ ணீற்றன்‌ 

விடையார்‌ கொடியன்‌ வேத நாவன்‌ 

அடைவார்‌ வினைகள்‌ அறுப்பான்‌ என்னை 

உடையான்‌ உறையும்‌ ஒற்றி யூரே. 6 

சென்ற* புரங்கள்‌ தீயில்‌ வேவ 

வென்ற விஇர்தன்‌ வினையை விட்ட 

நன்று நல்ல நாதன்‌ நரையே 

ரென்றை உடையான்‌ ஒற்றி யூரே. 7 

கலவ மயில்போல்‌ வளைக்கை நல்லார்‌ 

பலரும்‌ பரவும்‌ பவளப்‌ படி.யான்‌ 

உலகன்‌ உள்ளார்‌ வினைகள்‌ தீர்ப்பான்‌ 

உலவும்‌ திரைவாய்‌ ஒற்றி யூரே. 8 

5. பணம்‌-படம்‌. உணங்கல்‌-புழுங்கலரிசிச்‌ சோறு, 

2, * சென்று என்றும்‌ பாடம்‌. 

8. நல்லார்‌-மகளிர்‌. பவளப்படியான்‌ - பவளம்போன்ற 
திருமேனியை உடையான்‌; படி-உருவம்‌. 


9/6: சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பற்றி வரையை எடுத்த அரக்கன்‌ 

இற்ற முரிய விரலால்‌ அடர்த்தார்‌ 

எற்றும்‌ வினைகள்‌ தீர்ப்பார்‌ ஓதம்‌ 

ஒற்றும்‌ திரைவாய்‌ ஒற்றி யூரே. 9 

ஒற்தி யூரும்‌ அரவும்‌ பிறையும்‌ 

பற்றி யூரும்‌ பவளச்‌ சடையான்‌ 

ஒற்றி யூர்மேல்‌ ஊரன்‌ உரைத்த 

கற்றுப்‌ பாடக்‌ கழியும்‌ வினையே, 10 
திருச்சற்றம்பலம்‌ 

சுவாமி: படம்‌ பக்கஈாதர்‌; மாணிக்கத்‌ தியாகர்‌ 


ம்பிகை! வடிவுடையம்மை 
௮ டவ 


10. வடதிருமுல்லைவாயீல்‌* -- பண்‌: தக்கேசி 
இருச்சிற்றம்பலம்‌ 
திருவும்மெப்ப்‌ பொருளுஞ்‌ செல்வமும்‌ எனக்குன்‌ 
சீருடைக்‌ கழல்கள்‌என்‌ றெண்ணி 
ஒருவரை மதியா துறாமைகள்‌ செய்து 
மூடியும்‌ உறைப்பனாய்த்‌ திரிவேன்‌ 


9. ஓதம்‌ ஓற்றும்‌-கடலின்‌ நீர்‌ மோதும்‌, 

10, ஒற்றி ஊரும்‌ - மேலே பற்றி ஊர்ன்ற. உரைத்த- 
பாடிய பாடல்களை. 

* *திருவட முல்லைவாயில்‌' எனினும்‌ ஆம்‌, 

1. திரு-போகபோக்கயெங்களுக்குச்‌ கருவியான ஐசுவரியம்‌. 
மெய்ப்பொருளும்‌-உண்மையான அருட்‌ செல்வமும்‌, செல்வம்‌. 
நீதி, உறாமைகள்‌ செய்து - அவர்களிடம்‌ புகல்புகாமையைச்‌ 
செய்து; தகாத செயல்களைச்‌ செய்து எனினும்‌ ஆம்‌. உறைப்ப 
னாய்‌-மிடுக்குடையவனாகி. முருகு-வாசனை, 


படு துயர்‌ என்றது 
கண்ணை இழக்துபட்ட வருத்தத்தை, 


வட திருமுல்லைவாயில்‌ 211 


மூருகமர்‌ சோலை சூழ்திரு முல்லை 
வாயிலாய்‌ வாயினால்‌ உன்னைப்‌ 
பரவிடும்‌ அடியேன்‌ படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே, . 1 


கூடிய இலயஞ்‌ ச௪திபிழை யாமைக்‌ 
கொடியிடை உமையவள்‌ காண 
ஆடிய அழகா அருமறைப்‌ பொருளே 
அங்கணா எங்குற்றாய்‌ என்று 
தேடிய வானோர்‌ சேர்‌ இரு முல்லை 
வாயிலாய்‌ திருப்புகழ்‌ விருப்பால்‌ 
பாடிய அடியேன்‌ படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே. 2 


விண்பணிம்‌ தேத்தும்‌ வேதியா மாதர்‌ 
_வெருவிட வேழமன [ அரித்தாய்‌ 

செண்பக ச்‌ சோலை சூழ்திரு முல்லை 
வாயிலாய்‌ தேவர்தம்‌ மரசே 

தண்பொழில்‌ ஒற்றி மாநகர்‌ உடையாய்‌ 
சங்கிலிக்‌ காஎன்கண்‌ கோண்ட 

பண்பநின்‌ னடி.யேன்‌ படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே. 


பொன்னலங்‌ கழனிப்‌ பு.துவிரை மருவிப்‌ 
பொறிவரி வண்டிசை பாட 

அந்நலங்‌ கமலத்‌ தவிசின்மேல்‌ உறங்கும்‌ 
அலவன்வக்‌ துலவிட அள்ளல்‌ 


2. இலயம்‌-தாளம்‌, சதி - காலினால்‌ தாளத்திற்கு எற்ப 
மிதித்தல்‌. கொடியிடை உமை; தலத்து அம்பிகை. 
ச, மாதர்‌-உமை, 3 'வேழமொன்‌' என்னும்‌ பாடம்‌, 


278 சுந்தரர்‌ தேவாரம்‌ 
செர்கெலவ்‌ கழனி சூழ்திரு முல்லை 
வாயிலாய்‌ திருப்புகழ்‌ விருப்பால்‌ 
பன்னலந்‌ தமிழாற்‌ பாடுவேற்‌ கருளாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே, 
சர்‌ தன வேருங்‌ காரதிற்‌ குறடும்‌ 
தண்மபிற்‌ பீலியுவ்‌ கரியின்‌ 
தீந்தமுர்‌ தரளக்‌ குவைகளும்‌ பவளக்‌ 
கொடிகளுஞ்‌ சுமந்துகொண்‌ டுந்தி 
வந்திழி பாலி வடகரை முல்லை 
வாயிலாய்‌ மாசிலா மணியே 
பந்தனை கெடுத்தென்‌ படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே. 6 
மற்று௩ான்‌ பெற்ற தார்பெற வல்லார்‌ 
வள்ளலே கள்ளமே பேசிக்‌ 
குற்றமே சேயினுங்‌ குணமேனக்‌ கொள்ளுங்‌ 
கொள்கையால்‌ மிகைபல செய்தேன்‌ 
செற்றுமீ தோடுர்‌ இரிபுரம்‌ எரித்த 
திருமுல்லை வாயிலாய்‌ அடியேன்‌ 
பற்றிலேன்‌ உற்ற படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே, 6 
மணிகெழு செவ்வாய்‌ வெண்ணகைக்‌ கரிய 
வார்குழல்‌ மாமயிற்‌ சாயல்‌ 
அணிகெழு கொங்கை அங்கயற் கண்ணார்‌ 
அருகடம்‌ ஆடல்‌ அறாத 
4, வீரை-ஈறுமணம்‌, அலவன்‌-ஈண்டு, அள்ளல்‌-சேறு, 
6. சந்தனத்தின்‌ வேரையும்‌, குறடு- கட்டை, பாலி - 
பாலாறு. மாசிலாமணி: தலத்து மூர்த்தியின்‌ திருநாமம்‌, 
பந்தனை-பாசம்‌, 


6. மிகை-செய்யத்‌ தகாத செயல்கள்‌, 


வட திருமுல்லைவாயில்‌ 279 


திணிபொழுில்‌ தழுவு திருமுல்லை வாயிற்‌ 
செல்வனே எல்லியும்‌ பகலும்‌ 
பணியது செய்வேன்‌ படுஅயர்‌ களையாய்‌ 
“பாசுப தாபாஞ்‌ சுடரே. 7 


நம்பனே அன்று வேெண்ணேய்நல்‌ லாரில்‌ 
நாயினேன்‌ றன்னைஆட்‌ கொண்ட 
சம்புவே உம்ப ரார்தொழு தேத்துச்‌ 
தடங்கடல்‌ நஞ்சுண்ட கண்டா 
செம்பொன்மா ளிகைசூழ்‌ திருமுல்லை வாயில்‌ 
தேடியான்‌ திரிகர்வேன்‌ கண்ட 
பைம்பொனே அடியேன்‌ படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே. 8 


மட்டுலா மலர்கொண்‌ டடி.யிணை வணங்கும்‌ 
மாணிதன்‌ மேல்மதி யாதே 
கட்டுவான்‌ வரத காலனை மாளக்‌ 
காலினால்‌ ஆருயிர்‌ செகுத்த 
சிட்டனே செல்வத்‌ திருமுல்லை வாயிற்‌ 
செல்வனே செழுமறை பகர்ந்த 
பட்டனே அடியேன்‌ படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே. 9 


சொல்லரும்‌ புகழான்‌ தொண்டைமான்‌ களிற்றைச்‌ 
குழ்கோடி மூல்லையாற்‌ கட்டிட்‌ 

டெல்லையில்‌ இன்பம்‌ அவன்பெற வேளிப்பட்‌ 
டருளிய இறைவனே என்றும்‌ 


7, மணிகெழு - பவளத்தைப்‌ போன்ற, திணி பொழில்‌ - 
அடர்ந்த சோலை. எல்லி-இரவு, 
9, மாணி-மார்ச்சண்டேயர்‌, பட்டன்‌-ஆசிரியள்‌। 


980 சுந்தரர்‌ தேவாரம்‌ 

நல்லவர்‌ பரவுந்‌ திருமுல்லை வாயில்‌ 
நாதனே ஈரைவிடை ஏதி 

பல்கலைப்‌ பொருளே படுதுயர்‌ களையாய்‌ 
பாசுப தாபரஞ்‌ சுடரே. 

விரைதரு மலர்மேல்‌ அயனொடு மாலும்‌ 
வெருவிட நீண்டஎம்‌ மானைத்‌ 

திரைதரு புனல்சூழ்‌ திருமுல்லை வாயிற்‌ 
செல்வனை நாவலா ரூரன்‌ 

உரைதரு மாலையோர்‌ அஞ்சினோ டஞ்சும்‌ 
உள்குளிர்க்‌ தேத்தவல்‌ லார்கள்‌ 

நரைதிரை மூப்பும்‌ ஈடலையும்‌ இன்றி 
நண்ணுவர்‌ விண்ணவர்க்‌ கரசே, 

திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: மாசிலாமணி ஈசுவரர்‌ 


அம்பிகை: கொடியிடைகாயகியம்மை 


11. திருக்கச்சூர்‌ ஆலக்கோயில்‌ 
பண்‌ : கொல்லிக்கெளவாணம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
முஅவாய்‌ ஓரி கதற முதுகாட்‌ 
டெரிகொண்‌ டாடல்‌ முயல்வானே 
மதுவார்‌ கொன்றைப்‌ புதவீ சூடும்‌ 
மலையான்‌ மகள்சன்‌ மணவாளா 


10. இத்தலத்துச்‌ செய்த, 
11. 
அரசு - அரச பதவி, 


10 


11 


நீண்ட - பேருருவம்‌ எடுத்து கின்ற, ஈடலை - துன்பம்‌, 


திருக்கச்சூர்‌ ஆலக்கோயில்‌ 281 


கதுவாய்த்‌ தலையிற்‌ பலிநீ கொள்ளக்‌ 
கண்டால்‌ அடியார்‌ கவலாரே 
அதுவே ஆமா நிதுவோ கச்சூர்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே. 1 


கச்சேர்‌ அரவொன்‌ நரையில்‌ அசைத்துக்‌ 
கழலுஞ்‌ சிலம்புங்‌ கலிக்கப்‌ பலிக்கென்‌ 
அச்சம்‌ போதா ஊரூர்‌ திரியக்‌ 
கண்டால்‌ அடியார்‌ உருகாரே 
இச்சை அறியோம்‌ எங்கள்‌ பெருமான்‌ 
ஏழேழ்‌ பிறப்பும்‌ எனையாள்வாய்‌ 
அச்சம்‌ இல்லாக்‌ கச்சூர்‌ வடபால்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே. 2 
சாலக்‌ கோயில்‌ உளநின்‌ கோயி 
லவைஎன தலைமேற்‌ கொண்டாடி 
மாலைத்‌ தீர்ந்தேன்‌ வினையுந்‌ துரந்தேன்‌ 
வானோர்‌ அறியா நெறியானே 
கோலக்‌ கோயில்‌ குறையாக்‌ கோயில்‌ 
குளிர்பூங்‌ கச்சூர்‌ வட.பாலை 
ஆலக்‌ கோயிற்‌ கல்லால்‌ நிழற்கீழ்‌ 
அறங்கட்‌ டுரைத்த* அம்மானே, 3 
விடையுங்‌ கொடி.யுஞ்‌ சடையும்‌ உடையாய்‌ 
மின்னேர்‌ உருவச்‌ தொளியானே 
கடையும்‌ புடைசூழ்‌ மணிமண்‌ டபமுங்‌ 
கன்னி மாடங்‌ கலந்தெங்கும்‌ 


7, ஓரி - ஈரி. முதுகாடு - சுடுகாடு, வீ - மலர்‌. கதுவாய்த்‌ 
தலையில்‌ - மூளியாக உடைந்த கபாலத்தில்‌, பலி- பிச்சை. 
கவலாரே: வினா. 

2. கச்சாக அரவை அரையில்‌ அசைத்து. கலிக்க - ஒலிக்க, 

8. மாலை-மயச்கத்தை,* அறங்களுரைத்த' என்றும்‌ பாடம்‌, 


282 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


புடையும்‌ பொழிலும்‌ புனலுர்‌ தழுவிப்‌ 
பூமேல்‌ திருமா மகள்புல்கி 

அடையுவ்‌ கழனிப்‌ பழனக்‌ கச்சூர்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே, 


மேலை விதியே வினையின்‌ *பயனே 
விரவார்‌ புரமூன்‌ றெரிசெய்தாய்‌ 
காலை எழுந்து தொழுவார்‌ தங்கள்‌ 
கவலை களைவாய்‌ கறைக்கண்டா 
மாலை மதியே மலைமேல்‌ மருந்தே 
மறவேன்‌ அடியேன்‌ வயல்ளூழ்ச்த 
ஆலைக்‌ கழனிப்‌ பழனக்‌ கச்சூர்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே. 5 


பிறவாய்‌ இறவாப்‌ பேணோய்‌ மூவாய்‌ 
பெற்றம்‌ ஏறிப்‌ பேய்சூழ்தல்‌ 
அறவாய்‌ மறவாய்‌ சுடுகா டென்றும்‌ 
இடமாக்‌ கொண்டு நடமாடி 
ஒஅவாய்த்‌ தலையிற்‌ பலிரீ கொள்ளக்‌ 
கண்டால்‌ அடியார்‌ உருகாரே 
அறவே ஒழியாய்‌ கச்சூர்‌ வடபால்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே, 6 
பொய்யே உன்னைப்‌ புகழ்வார்‌ புகழ்ந்தால்‌ 
அதுவும்‌ போருளாக்‌ கொள்வானே 
மெய்யே எங்கள்‌ பெருமான்‌ உன்னை 


நினைவார்‌ அவரை நினைகண்டாய்‌ 


4, கடை - வாயில்‌. 

5. ஆலை - கரும்பு. * “விதியின்‌! என்றும்‌ பாடம்‌, 

6. பேணாய்‌ - பிறர்‌ யாரையும்‌ தொழுது நில்லாய்‌. மூவாய்‌ 
* மூப்பை அடையாய்‌. ஒறுவாய்த்தலை - மூளியான கபாலம்‌. 


திருக்கச்சூர்‌ ஆலக்கோயில்‌ 288 


மையார்‌ தடங்கண்‌ மடந்தை பங்கா 
கங்கார்‌ மதியஞ்‌ சடைவைத்த 
ஐயா செய்யாய்‌ வெளியாய்‌ கச்சூர்‌ 


ஆலக்‌ கோயில்‌ அம்மானே, 7 


ஊனைப்‌ பெருக்கி உன்னை நினையா 
தொழிக்தேன்‌ செடி.யேன்‌ உணர்வில்லேன்‌ 
கானக்‌ கொன்றை கமழ மலருங்‌ 
கடி.ரா அுடையாய்‌ கச்சூராய்‌ 
மானைப்‌ புரையும்‌ மடமென்‌ னோக்கி 
மடவாள்‌ அஞ்ச மறைத்திட்ட 
ஆனைத்‌ தோலாய்‌ ஞானக்‌ கண்ணாய்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே, 8 


காதல்‌ செய்து களித்துப்‌ பிதற்றிக்‌ 
கடி.மா மலரிட்‌ டுனைஏத்தி 
ஆதல்‌ செய்யும்‌ அடியார்‌ இருக்க 
ஜயங்‌ கொள்வ தழகிதே 
ஓதக்‌ கண்டேன்‌ உன்னை மறவேன்‌ 
உமையாள்‌ கணவா எனையாள்வாய்‌ 
ஆதற்‌ பழனக்‌ கழனிக்‌ கச்சூர்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானே. 9 
அன்னம்‌ மன்னும்‌ வயல்சூழ்‌ கச்சூர்‌ 
ஆலக்‌ கோயில்‌ அம்மானை 
உன்ன முன்னும்‌ மனத்தா ரூரன்‌ 
ஆரூ ரன்பேர்‌ முடிவைத்த 


7. கங்கு - ஓரம்‌. வெளியாய்‌ - வெள்ளை கிறத தவனே. 
8. செடியேன்‌ - தீயேன்‌. கடி - கறுமணம்‌. 
9. ஆதல்‌ செய்யும்‌ - ஆக்கத்தைப்‌ பெறும்‌, 


994 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மன்னு புலவன்‌ வயல்கா வலர்கோன்‌ 
செஞ்சொல்‌ நாவன்‌ வன்றோண்டன்‌ 
பன்னு தமிழ்‌.நூல்‌ மாலை வல்லார்‌ 
அவரெர்‌ தலைமேற்‌ பயில்வாரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி; விருக்திட்டவரதா; அம்பிகை: உமையம்மை, 


வரலாறு: சுந்தரமூர்த்தி நாயனார்‌ திருக்கழுக்குன்றத்தைத்‌ 
தரிசித்துக்கொண்டு, திருக்கச்சூர்‌ ஆலக்கோயிலை அடைந்து ஆலய 
தரிசனம்‌ செய்துகொண்டு, கோவில்புறத்தே அணைந்தபொழமுது, 
அவருக்கு அமுது அளிக்கும்‌ பரிசனங்கள்‌ வாராமையினால்‌ 
பசியோடு கோயிலுக்கு வெளியே வந்திருந்தார்‌. அப்பொழுது 
சிவபெருமான்‌ அவர்முன்‌ ஓர்‌ அந்தணராய்த்‌ தோன்றி, “அன்னப்‌ 
பிட்சை எடுத்து உமக்கு அளிக்கின்றேன்‌; எங்கும்‌ செல்லாமல்‌ 
இங்கு இரும்‌' என்று கூறி, அவ்வூரில்‌ வீடுதோறும்‌ சென்று 
பிட்சை வாங்கி வந்து ஆளுடைய நம்பிகளுக்கு அளித்தார்‌. 
நம்பிகள்‌ உணவு அருந்தி உவந்திருந்தபொழுது சிவபெருமான்‌ 
மறைந்தருளினார்‌. வந்தவர்‌ சிவபெருமான்‌ என்பதை உணர்ந்த 
சுவாமிகள்‌ எம்பெருமானின்‌ பெருங்கருணைத்‌ திறத்தை நினைந்து 
இப்பதிகத்தைப்‌ பாடியருளினார்‌. [பெரிய புராணம்‌, ஏயர்கோன்‌, 
174-182] 


வழக, 


12. திருக்கழுக்குன்றம்‌ -- பண்‌ : நட்டபாடை 
திருசிற்றம்பலம்‌ 
கொன்று செய்த கொடுமை யாற்பல சொல்லவே 
நின்ற பாவம்‌] வினைகள்‌ தாம்பல நீங்கவே 
சென்று சென்று தொழுமின்‌ தேவர்‌ பிமானிடம்‌ 
கன்றி னோடு பிடிசூழ்‌ தண்கழுக்‌ குன்றமே. 1 


1. செய்த கொடுமையாலும்‌ பல சொல்லவும்‌ கின்‌றபாவம்‌. 
ர்‌ பால என்றும்‌ பாடம்‌, 


தருக்கழுககுன்றம்‌ 285 
இறங்கிச்‌ சென்று தொழுமின்‌ இன்னிசை பாடியே 


பிறங்கு கொன்றைச்‌ சடையன்‌ எங்கள்‌ பிரானிடம்‌ 
நிறங்கள்‌ செய்த மணிகள்‌ நித்திலங்‌ கொண்டிழி 
கறங்கு வெள்ளை அருவித்‌ தண்கமுக்‌ குன்றமே. 2 


நீள நின்று தொழுமின்‌ நித்தலும்‌ நீதியால்‌ 

ஆளும்‌ ஈம்ம வினைகள்‌ அல்கி அழிந்திடத்‌ 

தோளும்‌ எட்டும்‌ உடைய மாமணிச்‌ சோதியான்‌ 

காள கண்டன்‌ உறைபுக்‌ தண்கழுக்‌ குன்றமே. 3 


வெளிறு தீரத்‌ தொழுமின்‌ வெண்பொடி. ஆடியை 

முளிறி லங்குமழு வாளன்‌ முந்தி உறைவிடம்‌ 

பிளிறு தரப்‌ பெருங்கைப்‌ பெய்ம்மதம்‌ மூன்றுடைக்‌ 

களிறி னோடு பிடி.சூழ்‌ தண்கழுக்‌ குன்றமே, 4 


புலைகள்‌ தீரத்‌ தொழுமின்‌ புன்சடைப்‌ புண்ணியன்‌ 
இலைகொள்‌ சூலப்‌ படையன்‌ எந்தை பிரானிடம்‌ 

முலைகள்‌ உண்டு தழுவிக்‌ குட்டி யொடுமுசுக்‌ 

கலைகள்‌ பாயும்‌ புறவில்‌ தண்கழுக்‌ குன்றமே, 5 


மடமுடைய அடியார்‌ தம்மனத்‌ தேஉற 

விடமுடைய மிடறன்‌ விண்ணவர்‌ மேலவன்‌ 

படமுடைய அரவன்‌ மான்பயி லும்மிடம்‌ 

கடமுடைய புறவில்‌ தண்கமழுக்‌ குன்றமே, 6 


2, * பாடவே என்றும்‌ பாடம்‌. 

8. அல்‌கி- குறைந்து. 

4. வெளிறு - அறியாமை. முளிறு - கூர்மை. பிளிறு தீர. 
பிளிறிகிற்கும்‌ அச்சம்‌ தரும்படி; பிளிறுதல்‌ - முறங்குதல்‌. 

த, புலை - இழிந்த குணம்‌, 

8. மடம்‌ உடைய - அறியாமை அழியும்பொருட்டு, கடம்‌- 
காடு, புறவு - முல்லை கிலம்‌. 


286 ௬நதரர்‌ தேவாரம்‌ 


ஊனம்‌ இல்லா அடியார்‌ தம்மனத்‌ தேஉற்‌ 
ஞான மூர்த்தி ஈட்ட மாடிஈவி லும்மிடம்‌ 
தேனும்‌ வண்டும்‌ மதுவுண்‌ டின்னிசை பாடியே 
கான மஞ்ஞை உறையும்‌ தண்கழுக்‌ குன்றமே, 7 
அந்தம்‌ இல்லா அடியார்‌ தம்மனத்‌ தேஉற 
வந்து நாளும்‌ வணங்கி மாலொடு நான்முகன்‌ 
சிந்தை செய்த* மலர்கள்‌ நித்தலுஞ்‌ சேரவே 
கந்தம்‌ர்‌ நானும்‌ புறவில்‌ தண்கழுக்‌ குன்றமே, 8 
பிழைகள்‌ தீரத்‌ தொழுமின்‌ பினர்சடைப்‌ பிஞ்ஞகன்‌ 
குழைகொள்‌ காதன்‌ குழகன்‌ முன்‌உறை யும்மிடம்‌ 
மழைகள்‌ சாலக்‌ கலித்து நீடுயர்‌ வேயவை 
குழை$கொள்‌ முத்தஞ்‌ சொரியுர்‌ தண்கழுக்‌ குன்றமே, 9 
பல்லில்‌ வெள்ளைத்‌ தலைபன்‌ தான்பயி ஓம்மிடம்‌ 
கல்லில்‌ வெள்ளை அருவித்‌ தீண்கமுக்‌ குன்றினை 
மல்லின்‌ மல்கு திரள்தோள்‌ ஊரன்‌ வனப்பினால்‌ 
சொல்லல்‌ சொல்லித்‌ தொழுவா ரைத்தொழு மின்களே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: வேதகதிரீசுவரா்‌ 


அம்பிகை! பெண்ணினல்லாளம்மை 


8. * செய்து 1 “சந்த! என்றும்‌ பாடம்‌, 


9. மழைகள்‌ சால - பல பருவத்துப்‌ பெய்யும்‌ மழைப்‌ 
பெயல்கள்‌ கிறைய. கலித்து நீடு உயர்‌ வேய்‌-அதனால்‌ தழைத்து 
ஓங்க உயர்ந்த மூங்கில்‌. 1 “புன்‌'; 8 “கழை” என்றும்‌ பாடம்‌, 


10. பல்‌ இல்லாத வெள்ளைத்தலை; தசையற்ற என்புத்தலை, 


, திருப்பருப்பதம்‌ 294 


(9) வடநாட்டிலுள்ள தலங்கள்‌ 
1. திருப்பருப்பதம்‌ - பண்‌: நட்டபாடை 
இருச்சிற்றம்பலம்‌ 
மானும்மரை இனமும்மயில்‌ இனமுங்கலக்‌ தெங்கும்‌ 
தாமேமிக மேய்க்துதடஞ்‌ சுனைநீர்களைப்‌ பருகிப்‌ 
பூமாமரம்‌ உரிஞ்சிப்பொழி லூடேசென்று புக்குத்‌ 
தேமாம்பொழில்‌ நீழல்‌ துயில்‌ €பர்ப்பத மலையே. 1 


மலைச்சாரலும்‌ பொழிற்சார லும்‌ புறமேவரும்‌ இனங்கள்‌ 
மலைப்பாற்கொணர்ர்‌ திடித்தூட்டிட மலங்கித்தன களிற்றை 
அழைத்தோடியும்‌ பிளிறீயவை அலமம்‌ துவர்‌ தெய்த்துத்‌ 
திகைத்தோடி த்தன்‌ பிடிதேடிடுஞ்‌ ீபோப்பத மலையே, இ 


மன்னிப்புனங்‌ காவல்மட மொழியாள்புனமங்‌ காக்கக்‌ 
கன்னிக்கிளி வந்துகவைக்‌ கோலிக்கதிர்‌ கொய்ய 

என்னை க்கிளி மதியாதென்று வெடுத்‌ துக்கவண்‌ ஒலிப்பத 
தென்னற்கிளி திரிக்தேறிய பேர்ப்பத மலையே, 3 
மையார்தடவ்‌ கண்ணாள்மட மொழியாள்‌ புனங்காக்கச்‌ 
செவ்வேதிரிம்‌ தாயோஎனப்‌ போகாவிட* விளிக்து 
கைபாவிய கவணால்மணி எறியஇரிக்‌ தோடிச்‌ 
செவ்வாயன$ கிளிபாடிடுஞ்‌ சீபா்ப்பத மலையே, 4 


ஆனைக்குலம்‌ இரிக்தோடித்தன்‌ பிடிசூழலிற்‌ திரியத்‌ 
தானப்பிடி. செவிதாழ்த்திட அதற்குமிக இரங்கி 
மானக்குற அடல்வேடர்கள்‌ இலையாற்கலை கோலித்‌ 
தேனைப்பிழிர்‌ இனிதாட்டிடடுஞ்‌ சீபர்ப்பத மலையே, 5] 
1. உரிஞ்சி-உராய்ந்து, h g த 
8. கவைக்கோலி - கவ்வுதலைச செய்து: கவை - கவ்வை. 
தென்‌ ஈற்கிளி-அழகிய நல்ல களி. மதியாதென்று எடுத்து. 
4. * விடம்‌; 8 வாயின என்றும்‌ பாடம்‌. இரிந்து-கலைக்து. 
5, தானம்‌-மதம்‌. கலை-கல்லை; தொன்னை, 


288 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


மாற்றுக்களி றடைந்தாய்‌ என்று மதவேழங்கை எடுத்தும்‌ 
ஊற்றித்தழல்‌! உமிழ்ச்தும்மதம்‌ பொழிக்தும்முகஞ்‌ சழியத்‌ 
தூற்றத்தரிக$ கில்லேன்‌என்று சொல்லிஅயல்‌ அறியத்‌ 
தேற்றிச்சென்று பிடிசூழறுஞ்‌* €பர்ப்பத மலையே. 6 
அப்போதுவம்‌ துண்டீர்களுக்‌ கழையாதுமுன்‌ னிருந்தேன்‌ 
எப்போதும்வர்‌ துண்டால்‌எமை எமர்கள்சுழி யாரோ 
இப்போதுமக்‌ இதுவேதொழில்‌ என்றோடியக்‌ கஇளியைச்‌ 
செப்பேந்திள முலையாள்‌ எறி சீபர்ப்பத மலையே. 7 


இரியும்புரம்‌ நீறாக்கிய செல்வன்றன கழலை 

அரியதிரு மாலோடயன்‌ மானும்மவா்‌ அறியார்‌ 
கரியின்னினம்‌ ஓடும்பிடி. தேன்‌உண்டவை களித்துத்‌ 
திரிதந்தவை திகழ்வாற்பொலி €பரப்பத மலையே, 8 


ஏனத்திரள்‌ களைக்கஎரி போலமணி இதறத்ர்‌ 
தீயென்றவை| மலைச்சாரலில்‌ திரியுங்கர டீயும்‌ 
மானும்மரை இனமும்மயில்‌ மற்றும்பல எல்லாம்‌ 
தேனுண்பொழில்‌ சோலைமிகு சீபர்ப்பத மலையே, 9 
நல்லாரவர்‌ ப்லாவாழ்தரு வயல்காவல ஷான்‌ 
செல்லல்லுற அ௮ரியசிவன்‌ €பர்ப்பத மலையை 
அல்லலவை தீரச்சொன தமிழ்மாலைகள்‌ வல்லார்‌ 
ஒல்லை$செல உயர்வானகம்‌ ஆண்டங்கிருப்‌ பாரே, 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
௬ வாமி: பருப்பத காதர்‌? அம்பிகை; பருப்பத நாயக, 


ட 


8. சுழிய-சுளிக்க. 1 *மூற்றித்‌ தணல்‌! “மூற்றிக்கனல்‌!; 
$ “அூற்றித்திரி'; *-குளறும்‌' என்றும்‌ பாடம்‌. 
9. 1 சிதர்த்தி!; | ஏனல்லவை' என்றும்‌ பாடம்‌, 
10. செல்லல்‌-துன்பம்‌. 4) “ஓல்லைச்‌' என்றும்‌ பாடம்‌, 


இருக்கேதாரம்‌ 289 


2. திருக்கேதாரம்‌ _ பண்‌: நட்டபாடை 
திருச்சிற்றம்பலம்‌ 
வாழ்வாவது மாயம்மிறு மண்ணாவது தண்ணம்‌ 
பாழ்போவது பிறவிக்கடல்‌ பசிநோய்செய்த பறிதான்‌ 
தாழாதறஞ்‌ செய்மின்தடங்‌ கண்ணான்மல ரோனும்‌ 
கீழ்மேலுற நின்றான்‌ இருக்‌ கேதாரமெ னீரே, 1 


பறியேசுமீம்‌ துழல்விர்பறி நரிகீறுவ தறியிர்‌ 

குறிக.விய கூற்றங்கொளும்‌ காளால்‌ அறம்‌ உளவே 
அறிவானிலும்‌ அறிவானல நறுநீரொடு சோறு 
ஓஇறிபேசிநின்‌ நிடுவார்தொழு கேதாரமெ னீரே. 2 


கொம்பைப்பிடித்‌ தொருக்காலர்கள்‌ இருக்கால்மலர்‌ தூவி 
ஈம்பன்னமை ஆள்வானென்று நடுகாளையும்‌ பகலும்‌ 
கம்பக்களிற்‌ றினமாய்நின் ன சுனைநீர்களைத்‌ தூவிச்‌ 
செம்பொற்பொடி சிந்துக்திருக்‌ கேதாரமெ னீரே. 3 


உழக்கேஉண்டு படைத்தீட்டிவைத்திழப்பார்களுஞ்சிலாகள்‌ 
வழக்கேயெனிற்‌ பிழைக்கேமென்பர்‌ மதிமாந்திய மாந்தர்‌ 


1. மாயம்‌ - நிலையாமையை உடையது. இந்த வாழ்வு 
பிறவிக்கடலும்‌ பசிகோயும்‌ தமக்கென்று பறித்துக்கொண்ட 
கொள்ளைதான்‌. பிறவிக்கடலில்‌ பசியாகிய கோயைச்‌ செய்த 
உடம்பு எனலும்‌ ஆம்‌. தடங்கண்ணான்‌-திருமால்‌; அவன்மேமும்‌, 
மலரோன்‌ மேலும்‌ உற. 

2. பறி- உடம்பு. கீறுவது - கிழிப்பது. குறி கூவிய- 
மரணத்துக்குரிய அறிகுறிகளெல்லாம்‌ வரவேற்று அழைத்த, 
கூற்றுவன்‌ உயிர்கொள்ளும்‌ நாளில்‌ நீரோடு சோறு கொடுத்த 
அறம்‌ நம்மைக்‌ காப்பாற்ற உள்ளன. கிறி - பரியாசம்‌, . 

8, “ஒருக்கு காலர்கள்‌ - ஒருக்கா லர்கள்‌ - பிராணவாயுவைத்‌ 
தம்பித்தவர்கள்‌'; ஒருவகைத்‌ தேவசாதியினர்‌. இருக்கால்‌ - வேத 
மந்திரத்தோடு. 

19. 


266 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


சழக்கேபறி நிறைப்பாரொடு தவமாவது செயன்மின்‌ 
கஇழக்கேசலம்‌ இடுவார்தொழு கேதாரமெ னீமீர. க 


வாளோடிய தடங்கண்ணியர்‌ வலையில்‌ அழும்‌ தாதே 
நாளோடிய நமனார்தமர்‌ கணுகாமுனம்‌ ௩ணுகி 
ஆளாய்டஉிய்ம்மின்‌ அடிகட்டெம்‌ ௮துவேசனில்‌ இதுவே 
ஒளோடர வசைத்தானிடம்‌ கேதாரமெ னீரே. 6 


தளிசாலைகள்‌ தவமாவது தம்மைப்பெறில்‌ அன்றே 
குளியீர்உளங்‌ குருக்கேத்திரங்‌ கோதாவிரி குமரி 
தெளியிர்‌உளம்‌ £€பாப்பதச்‌ தெற்குவடக்‌ காகக்‌ 
இளிவாழைஓண்‌ கனி€£றிஉண்‌ கேதாரமெ னீரே, 6 


பண்ணின்‌ தமிம்‌ இசைபாடலின்‌ பழவேய்முழ வதிரக்‌ 
கண்ணின்னொளி கனகச்சுனை வயிரம்மவை சொரிய 
மண்ணின்றன மதவேழங்கள்‌ மணிவாரிக்கொண்‌ டெறியக்‌ 
இண்ணென்றிசை முரலுக்திருக்‌ கேதாரமெ னீ3ர. (ச 


4. தாம்‌ உழக்களவு நுகர்ந்து மற்றவற்றை யாருக்கும்‌ 
பயன்படாமல்‌ ஈட்டிவைத்து இழப்பவர்கள்‌ பிறருக்கு உதவுதல்‌ 
என்றால்‌, ஐயோ, எங்கள்‌ உயிர்‌ போய்விடும்‌ என்பவர்கள்‌. மதி 
மாந்திய- அறிவை விழுங்க; அறிவில்லாத. சழக்கே பறி 
நிறைப்பார்‌- பொய்யாக உடம்புக்கு உணவு இட்டு சிரப்பு 
வார்கள்‌. இழக்கே- கீழே. சூரியன்‌ உதயமாகும்போது கீழ்த்‌ 
இசையை கோக்க எனலும்‌ ஆம்‌. 

ச்‌. காள்‌ ஓடிய ஈமனார்‌ - நாட்கள்‌ கழிய அதுகண்டு வரும்‌ 
எமன்‌. ஆளாய்‌ - தொண்டராக, 

6. தளி - கோயில்‌. சாலை - ஆசிரமம்‌, தம்மைத்தாம்‌ 
பெற்றால்தான்‌ தளியும்‌ சாலையும்‌ தவமும்‌ பயன்பெற்றன 
ஆகும்‌. குமரி - கன்யாகுமரித்‌ தீர்த்தம்‌, 

7. பழவேய்‌ - தமிழ்நாட்டின்‌ பழைய இசைக்கருவியா யெ 
புல்லாங்குழல்‌, கண்ணுக்கு இனிதாகிய ஒளியை வீசம்‌ பொன்‌, 
மண்ணில்‌ மின்‌ றனவா கிய வேழம்‌. 


திருநொடித்தான்மலை 291 


மூளைக்கைப்பிடி முகமன்சொலி முஅவேய்களை இறுத்துத்‌ 
துளைக்கைக்களிற்‌ றினமாய்நின அ ஈனைநீர்களைத்‌ தூவி 
வளைக்கைப்பொ ழி ம்ழைகூா தர மயில்மான்பிணை நிலத்தைக்‌ 
கிளைக்கமணி ச்‌. அந்‌ திருக்‌ கேதாரமெ னீரே. 8 
பொதியேசுமந்‌ தழல்வீர்பொதி அவமாவதும்‌ அறியீர்‌ 
மதஜிமாந்திய வழியேசென்று குழிவீழ்வ_றம்‌ வினையால்‌ 
கதிசூழ்கடல்‌ இலங்கைக்கிறை மலங்கவரை அடர்த்துக்‌ 
கெதிபேறுசெய்‌ திருக்தானிடங்‌ கேதாரமெ னீரே, 9 
நாவின்மிசை யரையன்னெடு தமிழ்ஞானசம்‌ பந்தன்‌ 
யாவர்சிவன்‌ அடியார்களுக்‌ கடியான்‌ அடித்‌ தொண்டன்‌ 
தேவன்‌ திருக்‌ கேதாரத்தை ஊரன்னுரை செய்த 
பாவின்தமிழ்‌ வல்லார்பர லோகத்திருப்‌ பாரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 
சுவாமி: கேதாரநாதா்‌; அம்பிகை: கேதாரகெளரி, 


9. திருநொடித்தான்மலை - பண்‌: பஞ்சமம்‌ 
(திருக்கயிலாயம்‌) 
திருச்சிற்றம்பலம்‌ 
தானேனை முன்படைத்தான்‌ அத றிந்துதன்‌ போன்னடிக்கே 
நானேன பாடலந்தோ* நாயி னேனைப்‌ போருட்படுத்து 
வானேனைவர்‌ தெதிர்கொள்ள மத்த யானை அருள்புரிந்து 
ஊனுயிர்‌ வேறுசெய்தாக்ர நொடித்‌ தான்மலை உத்தமனே, 1 


8. முகமன்‌ - உபசாரம்‌. 

9. பொதி-உடற்சுமை. அவமாவது-வீணாவதை. மலங்க- 
மயங்க. கெதிபேறு-ஈல்லகதியை அடையும்‌ பாக்கியம்‌. 

10. நாவின்‌ மிசை அரையன்‌ - திருகாவுக்கரசர்‌. 

1, * பாடவந்தோ' என்றும்‌ பாடம்‌, வான்‌-தேவலோகத்‌ 
தார்‌. ஊன்‌ உயிர்‌ வேறு செய்தான்‌ - ஊனையும்‌ உயிரையும்‌ 
வேறாக்கனான்‌. நொடித்தான்மலை - கைலையங்கிரி, 


992 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


ஆனை உரித்தபகை அடி. யேனொடு மீளக்கொலோ 

ஊனை உயிர்வெருட்டி ஒள்ளி யானை நினைக்‌ திருந்தேன்‌ 
வானை மதித்தமரர்‌ வலஞ்‌ செய்தெனை ஏறவைகீக 

ஆனை அருள்புரிந்தான்‌ கொடித்‌ தான்மலை உத்தமனே. 2 


மந்திரம்‌ ஒன்றறியேன்‌ மனை வாழ்க்கை ம௫ூழ்க் தடியேன்‌ 
சுந்தர வேடங்களால்‌ அரி சேசெயும்‌ தொண்டன்ச௪னை 
அந்தர மால்விசும்பில்‌ அழ கானை அருள்புரிந்த 

அற்தர மோரெஞ்சமே கொடித்‌ தான்மலை உத்தமனே. 3 


வாழ்வை உகந்தநெஞ்சே மட வார்தங்கள்‌ வல்வினைப்பட்‌ 
டாழ முகந்தஎன்னை அது மாற்றி அமரரெல்லாம்‌ 

சூழ அருள்புரிம்‌த தொண்ட னேன்பரம்‌ அல்லதொரு 
வேழம்‌ அருள்புரிச்சான்‌ கொடித்‌ தான்மலை உத்தமனே, 4 


மண்ணுல கற்பிற்‌ து நும்மை வாழ்த்தும்‌ வழியடியார்‌ 
பொன்‌ னுலகம்பெறுதல்‌ தொண்டனேனின்‌ ௮ கண்டொழிச்‌ 
விண்ணுலகத்தவர்கள்‌ விருமபவெள்ளையானையின்மே [தேன்‌ 
லென்னுடல்‌ காட்டுவித்தான்‌ கொடித்‌ தான்மலை உத்தமனே, 


அஞ்சினை ஒன றிநின்‌ அ அலர்‌ கொண்டடி சேர்வறியா 
வஞ்சனை என்மனமே வைகி வானகன்‌ இடைாரமுன்னே 


2, ஆனையை முன்பு உரித்த பகை என்னால்‌ நீங்கும்‌ 
பொருட்டோ எனக்கு யானையை அருளி அதன்மேல்‌ ஊர்ந்து 
தன்பால்‌ வரச்செய்தான்‌. 


8. அழகிய கோலங்கள்‌ பூண்டு அவற்றால்‌ குற்றத்தையே 
செய்த, அழகையுடைய யானை. அருள்‌ புரிந்ததும்‌ தரமோ - 
அருள்‌ செய்த செயலும்‌ என்‌ தகுதிக்கு ஏற்றதோ, 

4, தொண்டனேன்‌ பரம்‌ அல்லதொரு வேழம்‌ - தொண்‌ 


டனாயெ என்னால்‌ தாங்குதற்குரியதல்லாத பெரு மதிப்பை 
யுடைய யானையை, 


திருநொடி.த்தான்மலை 293 


அஞ்சுதல்‌ மா.ற்றுவித்‌ த்‌ தொண்ட னேன்பர மல்லதொரு 
வெஞ்சின ஆனைதந்தான்‌ கொடித்‌ தான்மலை உத்தமனே, 6 


நிலைகெட விண்‌ அதிர நிலம்‌ எங்கும்‌ ௮தரச்தசைய 
மலையிடை யானைஏறி வழி யேவரு வேன்‌எ தீரே 

அலைகட லால்‌ அரையன்‌ னலர்‌ கொண்டுமுன்‌ வர்திறைஞ்ச 
உலையணை யாதவண்ணம்‌* கொடித்‌ தாண்மலை உத்தமனே. 1 


அரவொலி ஆகமங்கள்‌ அறி வார்௮றி தோத்திரங்கள்‌ 
விரவிய வேதஒலி விண்ணெ லாம்வர்‌ தெதிர்க்‌ இசைப்ப 
வரமலி வாணன்வக்து வழி தந்தெனக்‌ கேறுவதோர்‌ 

சிரமலி யானைதந்தான்‌ கொடித்‌ தான்மலை உத்தமனே, 8 


இந்திரன்‌ மால்பிரமன்‌ னெழி லார்மிகு தேவரெல்லாம்‌ 
வந்தெதிர்‌ கொள்ளஎன்னைர்‌ மத்த யானை அருள்புரிந்து 
மந்திர மாமுனிவர்‌ இவ னார்‌என எம்பெருமான்‌ 

நந்தமர்‌ ஊரனேன்றான்‌ கொடித்‌ தான்மலை உத்தமனே, 9 


ஊழிதோ அழிமுற்று முயர்‌ பொன்றொடித்‌ தான்மலையைச்‌ 
சூழிசை யின்கரும்பின்‌ சுவை நாவல ஊரன்சொன்ன 
ஏழிசை இன்றமிழால்‌ இசைக்‌ தேத்திய பத்தினையும்‌ 
ஆழி கடலரையா அஞ்சை யப்பர்க்‌ கறிவிப்பதே, 10 
ர இருச்சிற்றம்பலம்‌ 
6, அஞ்சே ஒன்றி - ஐம்பொறிகளோடு சேர்ந்து, அலர்‌ 
கொண்டு-அருச்சிப்பத ற்குரிய மலர்களைக்‌ கைக்கொண்டு, சேர்‌ 
வறியா - சேர்தலை அறியாத. அலர்‌ - பழியுமாம்‌, கின்று 
கொண்டு அறியா எனச்‌ கூட்டுக. துஞ்சுதல்‌-இறத்தலை,. 
7, அலைகடல்‌ ஆலுகின்ற அரையன்‌; வருணன்‌, உலை - 
அறிவு. ர்‌ வண்ணன்‌” என்றும்‌ பாடம்‌. 
8. அர ஓலி- ஹரஹர என்ற முழக்கம்‌, ஏறுவதோர்‌ 
இரம்மலி-ஏறுவதற்குரிய தலை பெரிதாக உள்ள. 
9. 1 (கொள்க வென்ன” என்றும்‌ பாடம்‌. 
10. கடலரையா - வருணனே. அஞ்சையப்பர்‌-இருவஞ்சைக்‌ 
களத்தில்‌ கோயில்‌ கொண்ட சிவபெருமான்‌ 


994 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


வரலாறு: சுந்தரமுர்த்தி சுவாமிகள்‌ திருவஞ்சைக்களத்‌ 
திருக்கோயிற்குச்‌ சென்று தரிசித்துப்‌ புறம்போதச்‌, சிவபெரு 
மானது ஏவலால்‌ சிவகணங்களும்‌ தேவர்களும்‌ வெள்ளையானை 
ஒன்றைக்‌ கொணர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஏற்றிக்‌ 
கொண்டு கைலாயத் துக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. அப்போது 
பாடிய திருப்பதிகம்‌ இது, [பெரிய புராணம்‌, வெள்ளையானைச்‌ 
சருக்கம்‌, '42-9.] ்‌ 


_———— 


(10) பொது 
1. தீருநாட்டுத்தொகை -- பண்‌: இந்தளம்‌ 
திருசிற்றம்பலம்‌ 
வீழக்‌ காலனைக்‌ கால்கொடு பாய்ந்த விலங்கலான்‌ 
கூழை ஏறுகறர்‌ தான்‌ இடங்‌ கொண்டதுங்‌ கோவலூர்‌ 
தாழையூர்‌ தகடூுர்‌* தக்களூர்‌ தருமபுரம்‌ 
வாழைகாய்க்‌ கும்வளர்‌ மருகல்‌ காட்டு மருகலே. 1 
அண்டத்தண்‌ டத்தின்‌ அப்புறத்‌ தாடும்‌ அமுதனூர்‌ 
தண்டர்‌ தோட்டம்‌ தண்டங்குறை தண்டலை யாலங்காடு 
கண்டல்‌ முண்டல்கள்‌ சூழ்கழிப்‌ பாலை கடற்கரை [யே. 
கொண்டல்காட்டுக்கொண்டல்‌ குஅக்கைநாட்டுக்‌ குறுக்கை 
மூல னூர்முத லாயமுக்‌ கண்ணன்‌ முதல்வன்னர்‌ 
நால னூர்கரை யேறுகக்‌ தேறிய ஈம்பன்ஊர்‌ 
கோல கீற்றன்‌ சூற்றாலங்‌ குரங்கணின்‌ முட்டமும்‌ 
வேல னார்வெற்றி யூவெண்ணிக்‌ கூற்றத்து வெண்ணியே. 
தேங்கூ ருர்திருச்‌ சிற்றம்‌ பலமுஞ்‌ சிராப்பள்ளி 
பாங்கூர்‌ எங்கள்‌ பிரான்‌உறை யுங்கடம்‌ பந்துறை 
பூங்கூ ரும்பா மன்பரஞ்‌ சோதி பயிலும்களர்‌ 
நாங்கூர்‌ நாட்டுகாவ்‌ கூர்கறை யூர்காட்டு நறையரே. 4 


ம்‌, 


* தகட்டூர்‌" என்றும்‌ பாடம்‌. 2. கண்டல்‌-முள்ளி. 


திருசாட்டுத்தொகை 295 


குழலை வென்ற மொழிமட வாளையோர்‌ கூறனாம்‌ 

மழலை எற்று மணாளன்‌ இடந்தட மால்வரைக்‌ 

திழவன்‌ இழைவ ழிப்பழை யாறு கிழையமும்‌ 

மிழலை நாட்டு மிழலைவெண்‌ ணிசாட்டு மிழலையே. 5 


தென்னூர்‌ கைம்மைத்‌ திருச்சுழி யல்‌ இருக்‌ கானப்பேர்‌ 
பன்னூர்‌ புக்குறை யும்பர மர்க்டெம்‌ பாய்ஈலம்‌ 

என்னூர்‌ எங்கள்‌ பிரான்‌உறை யுந்திரூத்‌ தேவனூர்‌ 
பொன்னூர்‌ நாட்டுப்பொன்‌ னூர்புரி சைநாட்டுப்‌ புரிசையே. 


ஈழ காட்டு மார்தோட்டம்‌ தென்னாட்‌ டி.ராமேச்சுரம்‌ 
சோழ நாட்டுத்‌ துருத்தி ரெய்த்தானம்‌ திருமலை 

ஆழி யூரன$சாட்டுக்‌ கெல்லாம்‌ அணியாகிய 

இழை யில்லா னார்க்டெங்‌ இள்ளி குடியதே. ர்‌ 


காளும்‌ நன்னிலம்‌ தென்பனை யூர்வட கஞ்சனூர்‌ 

நீள நீள்சடை யான்கெல்லிக்‌ காவும்‌ நெடுங்களம்‌ 

காள கண்டன்‌ உறையுங்‌ கடைமுடி கண்டியூர்‌ 

வேளார்‌] காட்டுவே ூர்விள த்‌ தூர்காட்டு விளத்தூரே. 8 


தழலும்‌ மேனியன்‌ தையலோர்‌ பாகம்‌ அமர்ந்தவன்‌ 
தொழலுர்‌ தொல்வினை தீர்க்கின்ற சோதி சோற்றுத்துறை 
கழலுங்‌ கோவை உடையவன்‌ காதலிக்‌ கும்மிடம்‌ 

பழனம்‌ பாம்பணிஏபாம்புரம்‌ தஞ்சைதஞ்‌ சாக்கையே. 


9 


மைகொள்‌ சண்டன்‌எண்‌ டோளன்முக்‌ கண்ணன்‌ வலஞ்சுழி 


பைகொள்‌ வாள்‌ அர வாட்டித்‌ திரியும்‌ பரமனூர்‌ 


மழலை-இளமை. 

ஈழகாடு-இலங்கை. ர “மாக்‌; $ *பூரள' என்றும்‌ பாடம்‌. 
. ஏ வேளா? என்றும்‌ பாடம்‌. 

* *பரம்புணி' என்றும்‌ பாடம்‌; 


oN 


296 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


செய்யில்‌ வாளைகள்‌ பாய்ந்துக ளுந்திருப்‌ புன்கூர்ஈன்‌ 

றையன்‌ மேய பொழிலணி ஆவடு துறையதே. 10 

பேணி நாடத னில்திரி பும்பெரு மான்‌ றனை 

ஆணை யாவடி* யார்கள்‌ தொழப்படும்‌ ஆதியை 

நாணி ஊரன்‌ வனப்பகை அப்பன்வன்‌ றொண்டன்சொல்‌ 

பாணி யால்‌இவை ஏத்துவார்‌ சேர்பர லோகமே. 11 
இிருச்சிற்றம்பலம்‌ 

2, நமக்கடிகளாகிய அடிகள்‌ -- பண்‌: கொல்லி 

திருச்சிற்றம்பலம்‌ 

பாறுதாங்கிய காடரேர்படு தலையரோமலைப்‌ பாவைஓர்‌ 

கூறுதாங்கிய குழகரோகுழைக்‌ காதரோகுறுவ்‌ கோட்டிள 

எறுதாங்கிய கொடியரேோச௬ுடு பொடியரோ இலங்கும்‌*பிறை 

ஆனதாங்யெ சடையரோசமக்‌ கடிகளாயெ அடிகளே. 1 

இட்டிதாகவர்‌ துரைமினோநுமக்‌ கிசையுமாநினைம்‌ தேத்தவீர்‌ 

கட்டிவாழ்வது நாகமோசடை மேலும்காறு கார்தையோ 

பட்டிஏறுகர்‌ தேறரோபடு வெண்டலைப்பலி கொண்டுவச்‌ 

தட்டி.ஆளவுங்‌ இற்பரோகமக்‌ கடிகளாயெ அடிகளே. 8 

ஒன்‌ நினீர்கள்வந்‌ துரைமினோ நுமக்‌ இசையுமாகினைக்‌ தேத்‌ துவீர்‌ 

குன்‌ நிபோல்வதோ ருருவரோகுறிப்‌ பாகிநீறுகொண்‌ டணிவரோ 


11. 1 'யாமடி' என்றும்‌ பாடம்‌, வனப்பகை-கோட்புலி காய 
னார்‌ திருமகளார்‌; இவரைச்‌ சுந்தரமூர்த்தி நாயனார்‌ தம்‌ இருமக 
ளாசாக ஏற்றுக்‌ கொண்டார்‌. பாணியால்‌-செவ்வியோடு; தாளத்‌ 
தோடு எனலும்‌ ஆம்‌, 

ம்‌. பாறு-பருந்து,. குறுங்கோடு-சிறிய கொம்பையுடைய, 
* “விளங்கும்‌' என்றும்‌ பாடம்‌. அடிகள்‌-சுவாமி. 

2. இட்டிதாக-அருகாக. பட்டி ஏறு-முரட்டுத்தனமான 
இடபம்‌, அட்டி-இட்டு, 


ஈமக்கடிகளாகயெ அடிகள்‌ 297 


இன்றியே இலர்‌ ஆவரோ அன்றி உடையராயிலர்‌ ஆவரோ 
அன்றியேமிக அறவரோ$ஈமக்‌ கடிகளாகிய அடிகளே, 8 


தேனை ஆடுமுக்கண்ணரோமிகச்செய்யரோ வெள்ளைநீ ற்‌ நபோ 
பானேய்‌ஆடலும்‌ பயில்வரோதமைப்‌ பற்றினார்கட்கு ஈல்லரோ 
மானை மேவியகண்ணினள்‌ மலைமங்கை நங்கையை அஞ்சவோர்‌ 
ஆனையீர்உரி போர்ப்பரோமமக்‌ கடிகளாகிய அடிகளே, 4 


கோணல்மாமதி சூடரோகொடு கொட்டிகாலார கழலரோ 
வீணைதானவர்‌ கருவியோவிடை ஏறுவேத முதல்வரோ 

நாணதாகஜர்‌ நாகங்கொண்டரைக்‌ கார்ப்பரோநலம்‌ ஆர்தா 
ஆணேையா கநம்‌ மடிகளோகமக்‌ கடிகளாயெ அடிகளே. 8 


வந்தசொல்‌லுமின்மூடனே அுக்குவல்லவாரினைந்தேத்‌ தவீர்‌ 
வர்தசாயினை அறிவரோதம்மை வாழ்த்தினார்கட்கு ஈல்லரோ 
புக்தியால்உரை கொள்வரோ அன்றிப்‌ பொய்யினமெய்யுரை தீ 

தாள்வரோ 
அன்றிறேமிக அறவரோர்ரமக்‌ கடிகளாயெ அடிகளே, 6 


மெய்யென்சொல்லுமின்‌ ஈமரங்காளுமக்‌ இசையுமா நினைர்‌ 

| தேத்தவிர்‌ 
கையிற்சூலம துடையரோகரி காடரோகறைக்‌ கண்டரோ 
வெய்யபாம்பரை ஆர்ப்பரோவீடை ஏறசோகடைதோறுஞ்சென்‌ 
றையங்கொள்ளுமவ்‌ வடிகளோகமக்கடிகளரகிய௮டி.களே, 


8. குன்‌ றி-குன்‌ றிமணி, ஒரு பொருளும்‌ இயற்கையாகவே 
இல்லாமையால்‌ இல்லாதவரோ; அவற்றை நுகராமல்‌ இல்லாத 
வரோ. 8 “அறிவரோ? என்றும்‌ பாடம்‌. 

5. கொடுகொட்டி - ஒருவகைக்‌ கூத்து; ஒருவகைப்‌ பறை. 
* காலொர்‌' என்றும்‌ பாடம்‌. அரைக்கு ஆர்ப்பரோ-இடையிலே 
கட்டிக்கொள்வரோ. 

8. சாய்‌-மென்மை; தளர்ச்சி, 1 'அறிவரோ' ஏன்றும்பாடம்‌, 


298 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


நீடுவாழ்பதிடடையரோ அயன்‌ நெடியமா லுக்குகெடியரோ 
பாடுவாரையும்‌ உடையரோ தமைப்‌ பற்றினார்கட்கு நல்லரோ 
காடுதான்‌ அரங்‌ காகவேகைகள்‌ எட்டினோடில யம்பட 


ஆடுவாரெனப்‌ படுவரோறமக்‌ கடிகளாயெ அடிகளே, 8 


நமணநரம்‌ தியுங்‌ கருமவீரனுர்‌ தருமசேனனும்‌ என்றிவர்‌ 
குமணமாமலைக்‌ குன்றுபோனின்று தங்கள்கூறைஒன்‌ நின்‌. றியே 
ஞமணஞாஞணஞாணஷோணமென்றோதியாரையுகாணிலா 
அமணராற்பழிப்‌ புடையரோகமக்‌ கடிகளாயெ அடிகளே. 
படிசெய்நீர்மையிற்‌ பத்தர்காள்பணிர்‌ தேத்தினேன்‌ பணியீரருள்‌ 
வடிவிலான்‌ இரு நாவலூரன்‌ வனப்பகையப்பன்‌்வன்றோண்டன்‌ 
செடியனாகிலும்‌ தீயனாகிலுக்‌ தம்மையேமனஞ்‌ சிந்திக்கும்‌ 
அடியனூரனை ஆன்வரோமமக்‌ கடிகளாகிய அடிகளே. 10 
திருசிற்றம்பலம்‌ 


9. முடிப்பது கங்கை -- பண்‌: கொல்லிக்கெளவாணம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 

முடிப்பது கங்கையும்‌ தங்களுஞ்‌ செற்ற து மூவெயில்‌ 

நொடிப்பது மாத்திரை நீறெ ழக்கணை நூறினார்‌ 

கடிப்பதும்‌ ஏறுமென்‌ றஞ்சு வன்றிருக்‌ கைகளால்‌ 

பிடிப்பது பாம்பன்‌ றி இல்லை யோசம்‌ பிரானுக்கே. 1 


7. மமரங்காள்‌-நம்மவர்களே, கரிகாடு-சுடுகாடு, கடை- 
வீட்டுவாயில்‌, 
8. இலயம்‌ பட-தாள அமைதி உண்டாக. 
10. படிசெய்‌ நீர்மையின்‌ - பார்த்து இப்படிச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று பிறர்‌ ஒழுகுவதற்குரிய இயல்பை உடைய. 
1. நொடிப்பது மாத்திரை - கொடியளவு நேரத்தில்‌, கணை 
தூறினார்‌ - அம்பினால்‌ அழித்தார்‌, 


முடிப்பது கங்கை 2909 


அறன்றி ஆடரங்‌ இல்லை யோசுட லைப்பொடி 

நீறனறிச்‌ சாந்தமற்‌ றில்லை யோஇம வான்மகள்‌ 

கூறன்‌ றிக்‌ கூறுவ தில்லை யோகொல்லைச்‌ சில்லைவெள்‌ 
ளேறன்றி ஏறுவ தில்லை யோஎம்‌ பிரானுக்கே, 2 
தட்டெனும்‌ தட்டெனுர்‌ தொண்டர்‌ காள்தடு மாற்றத்தை 
ஓட்டெனும்‌ ஓட்டெனும்‌ மாநி லத்துயிர்‌ கோறலைச்‌ 


சிட்டன்‌ இரிபுஞ்‌ சுட்ட தேவர்கள்‌ தேவனை 

வெட்டெனப்‌ பேசன்மின்‌ தெண்டர்‌ காள்எம்‌ பிரானையே.8 
நரிதலை கவ்வநின்‌ றோரி கூப்பிட நள்ளிருள்‌ 

எரிதலைப்‌ பேப்புடை சூழ ஆரிருட்‌ காட்டிடைச்‌ 

சிரிதலை மாலை சடைக்க ணிச்தஎஞ்‌ செல்வனைப்‌ 

பிரிதலைப்‌ பேசன்மின்‌ தொண்டர்‌ காளெம்‌ பிரானையே, 4 


வேயன தோளி மலைம களைவி ரும்பிய 

மாயமில்‌ மாமலை நாடன்‌ ஆகிய மாண்பனை 

ஆயன சொல்லிநின்‌ மார்கள்‌ அல்லல்‌ அறுக்கிலும்‌ 
பேயனே பித்தனே என்ப ரால்‌எம்‌ பிரானையே. 6 
இறைவனென்‌ இெம்பெரு மானை வானவர்‌ ஏத்தப்போய்த்‌ 
துறையொன்‌ றித்தா மலரிட்‌ டடியிணை போற்றுவார்‌ 
“மறையன்றிப்‌ பாடுவ தில்லை யோமல்கு வானிளம்‌ 
பிறையன்றிச்‌ சூடுவ இல்லை யோளம்‌ பிரானுக்கே. 6 
தாருந்தண்‌ கொன்றையும்‌ கூவி ளக்தனி மத்தமும்‌ 

ஆரும்‌ அளவறி யாத ஆதியும்‌ அந்தமும்‌ 

ஊரும்‌ ஒன்‌ றில்லை உலகை லாம்‌உகப்‌ பார்தொழப்‌ 
பேருமே ராயிரம்‌ என்ப ரால்‌எம்‌ பிரரனுக்கே. 7 


2. தூறு-மரத்தின்‌ அடி. சில்‌ ஐ-சிறிய அழகிய, 8 கூறு 
மற்‌ றில்லை என்றும்‌ பாடம்‌. 

4. சிரிதலை - நகுதலை; தசையற்ற என்புத தலை, 

5. வேய்‌அன - மூங்கிலை ஒத்த. 


800 சுந்தரர்‌ தேவாரம்‌ 

அரியொடு பூமிசை யானும்‌ ஆதியும்‌ அறிகிலார்‌ 

வரிதரு பாம்பொடு வன்னி திங்களும்‌ மத்தமும்‌ 

புரிதரு புன்சடை வைத்த.எம்புனி தற்னி 

எரி அன்‌ றி அங்கைக்கொன்‌ றில்லை யோஎம்‌ பிரானுக்கே. 8 
கரிய மனச்சமண்‌ காடி யாடு கழுக்களால்‌ 

எரிய வசவுணும்‌ தன்மை யோஇம வான்மகள்‌ 

பெரிய மனந்தடு மாறவேண்‌ டிப்பெம்‌ மான்மதக்‌ 

கரியின்‌ உரியல்ல தில்லை யோஎம்‌ பிரானுக்கே. 9 
காய்சின மால்விடை மாணிக்கத்‌ தெங்கறைக்‌ கண்டத்‌ 
இசனை ஊரன்‌ எட்டோ டிரண்டு விரும்பிய 

ஆயின சீர்ப்பகை ஞானியப்‌ பன்‌ அடித்‌ தொண்டன்றான்‌ 
ஏ௫ன பேன்‌ மின்‌ தொண்டர்‌ காள்‌எம்‌ பிரானையே. 10 


திருச்சிற்றம்பலம்‌ 


4. ஊர்த்தொகை -- பண்‌ : பழம்பஞ்சுரம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 

காட்டுர்க்‌ கடலே கடம்பூர்‌ மலையே கானப்‌ பேரூராய்‌ 
கோட்டூர்க்‌ கொழுந்தே அழுக்தூ ரரசே கொழுநற்‌ கொல்லேறே 
யாட்டூர்‌ பலரும்‌ பரவப்‌ படுவாய்‌ பனங்காட்‌ டூரானே 
மாட்டூர்‌ அறவா மறவா தன்னைப்‌ பாடப்‌ பணியாயே. 1 
கொங்கிற்‌ குறும்பிற்‌ குரக்குத்‌ தளியாய்‌ குழகா சூற்றாலா 
மங்குற்‌ ஜிரிவாப்‌ வானோர்‌ தலைவா வாய்மூர்‌ மணவாளா 
சங்கக்‌ குழையார்‌ செவியா அழகா அவியா அனல்‌ ஏந்திக்‌ 
கங்குற்‌ புறங்காட்‌ டாடீ அடியார்‌ கவலை களையாயே, 2 


8. ஆதியும்‌ - முதலான தேவகணங்களும்‌, 
1. அறவா-தர்மசொரூபியே, 
க. கொங்குல்‌-கொங்கு நாட்டில்‌ 


ஊர்த்தொகை 801 


நிறைக்காட்‌ டானே நெஞ்சத்‌ தானே நின்றி ய்ரானே 
மினீறக்காட்‌ டானே புனல்சேர்‌ சடையா யனல்சேர்‌ கையானே 
மறைக்காட்‌ டானே தஇிருமாந்துறையாய்‌ மாகோணத்தானே 
இறைக்காட்‌ டானே* எங்கட்‌ சூன்னை எம்மான்தம்மானே.8 


ஆரூர்‌ அத்தா ஐயாற்‌ றமூதே அளப்பூர்‌ அம்மானே 

காரூர்‌ பொழில்கள்‌ புடைசூழ்‌ புறவிற்‌ கருகா ஷானே 
பேரூர்‌ உறைவாய்‌ பட்டிப்‌ பெருமான்‌ பிறவா கெறியானே 
பாரூர்‌ பலரும்‌ பரவப்‌ படுவாய்‌ பாசூர்‌ அம்மானே. 4 


மருகல்‌ உறைவாய்‌ மாகா ளத்தாய்‌ மதியஞ்‌ சடையானே 
அருகற்‌ பிணிரின்‌ னடியார்‌ மேல அகல அருளாயே 
கருகற்‌ குரலாய்‌ வெண்ணிக்‌ கரும்பே கானூர்க்‌ கட்டியே 
பருகப்‌ பணியா யடியார்க்‌ குன்னைப்‌ பவளப்‌ படியானே. 5 


தாங்கூர்‌ பிணிநின்‌ னடி.யார்‌ மேல அகல அருளாயே 
வேங்கூருறைவாய்‌ விளமர்‌ நகராய்‌ விடையார்‌ கொடியானே 
நாங்கூர்‌ உறைவாய்‌ தேங்கூர்‌ நகராய்‌ ஈல்லூர்‌ ஈம்பானே 
பாங்கூர்‌ பலிதேர்‌ பரனே பரமா பழனப்‌ பதியானே. 6 


தேனைக்‌ காவல்கொண்டு விண்ட கொன்றைச்‌ செழுக்தாராய்‌ 
வானைக்‌ காவல்‌ .கொண்டு நின்றார்‌ அறியா நெறியானே 
ஆனைக்‌ காவில்‌ அரனே பரனே அண்ணா மலையானே 


ஊனைக்‌ காவல்‌ கைவிட்‌ டுன்னை உகப்பார்‌ உணாவாரே. 7 
8. எங்கட்கு உன்னை இறையளவேலும்‌ காட்டாதவனே, 
* இறைக்காட்டாயே' என்றும்‌ பாடம்‌. 
4, பட்டிப்பெருமான்‌; பேரூரில்‌ உள்ள சுவாமி திருநாமம்‌. 
5. பவளப்படியானே - பவளம்‌ போன்ற செவ்வுருவம்‌ 


உடையவனே. உட்‌ 
6, தாம்‌ கூர்‌ பிணி-தம்மிடத்திலே மிக்க கொய்கள்‌, 
7, ஊனைக்காவல்‌ கைவிட்டு-உடம்பை ஊண்‌ முதலிய 


வற்றால்‌ பாதுகாத்தலே தொழிலாக இருப்பதை நீங்கி, 


302 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


தருத்திச்‌ சுடரே நெய்த்தா னத்தாய்‌ சொல்லாய்‌ கல்லாலா 
பருத்தி நியமத்துறைவாய்‌ வெயிலாய்ப்பலவாய்க்‌ காற்றாஞ்ப்‌ 
திருத்தித்‌ இருத்தி வந்தென்‌ சிந்தை இடங்கொள்‌ கயிலாயா 
அருத்தித்‌ துன்னை அடைந்தார்‌ வினைக ளகல அருளாயே. 8 


புலியூர்க்‌ சிற்றம்‌ பலத்தாய்‌ புகலூர்ப்‌ போதா மூதூரா 
பொலிசேர்‌ புரமூன்‌ றெரியச்‌ செற்ற புரிபுன்‌ சடையானே 
வலிசோ அரக்கன்‌ தடக்கை ஐஞ்ஞான கடர்த்த மதிசூடீ 
கலிசேர்‌ புறவிற்‌ கடவூர்‌ ஆளீ காண அருளாயே, 9 


கைம்மா உரிவை அம்மான்‌ காக்கும்‌ பலவூர்‌ கருத்துன்னி 

மைம்மாக்‌ தடங்கண்‌ மதுர மன்ன மொழியாள்‌ மட சசிங்கடி 

தம்மான்‌ ஊரன்‌ சடையன்‌ சிறுவன்‌ அடியன்‌ தமிழ்மாலை 

செம்மாம்‌ திருந்து திருவாய்‌ திறப்பார்‌ சிவலோகத்தாரே. 10 
திருச்சிற்றம்பலம்‌ 


முற்றும்‌ 


8. பருத்தி நியமம்‌ - பருதி கியமம்‌; செய்யுள்‌ விகாரம்‌. 
அருத்தித்து-அவ்புற்று, 

9. பொலி சேர்‌-பொலிதல்‌ சேர்ந்த. 
அடர்த்த. கலி-முழக்கம்‌. 


கை ஒஐஞ்ஞான்கை 


10. கைம்மா உரிவை-யானை த்தோலைப்‌ போர்த்த. கருத்து 
உன்னி-கருத்தில்‌ வைத்து. செம்மாந்து-இறுமாந்து, “இறுமாந்‌ 
திருப்பன் கொலோ ஈசன்‌ பல்கணத தெண்ணப்பட்டுச்‌-றுமான்‌ 
ஏந்திதன்‌ சேவடிக்‌ 8ழ்ச்‌ சென்‌ றங்கு இறுமாந்‌திருப்பன்‌ 
கொலோ" - அப்பர்‌, 


ப 


திருச்சிற்றம்பலம்‌ 
செய்யுன்‌ முதற்குறிப்பகராதி 

பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
அகத்தடிமை 114|அரித்த௩ம்பி ௨7 | ஆடுமின்‌ 51 
அங்கங்களு 76 அரித்துகம்மேல்‌ 40| ஆத்தம்‌என்‌ 17 
அங்கத்துறு 182|அரியொடுபூ  800|ஆதியன்‌ஆதி 98 
அங்கம்‌ஆறு 16 | அருத்தம்‌ 12௦) ஆயம்பேடை 160 
அங்கம்‌ஒதி 57 அருந்தவமா 69) ஆர்த்தவர்‌ al 
அங்கம்மொழி 787] அரும்பார்ந்த 244 ஆர்த்தாய்‌ 6 
அங்கமொ 96 | அருமணியை 561 ஆரூர்‌அத்தா 901 
அங்கியல்‌ 84 அருமலரோன்‌ 119) ஆலந்தான்‌ 2489 
அங்கையின்‌ 20 | அருவிபாய்‌ 122) ஆவியைப்போ 0 
அஞ்சாதே 265 | அரைக்குஞ்‌ 88 | ஆழியனாய்‌ 170 
அஞ்சினார்க்‌ 218|அரையார்‌ 79 ஆழியாற்க 69 
அஞ்சினை 292 | அரைவிரி 83| ஆறணிரீள்‌ 168 
ங்கொ 229|அல்லல்‌உள்ள 898) ஆறுகந்தார்‌ 50 
அட்டன்னழ  182|அலையார்தண்‌ 80) ஆனைஉரித்த 20 
அடல்விடை 177) அழல்நீர்‌ 80| ஆனைக்குலம்‌ 287 
அடி.கேள்‌ 187 அழிப்பர்ஐவர்‌ 87! இகழுந்தகை 111 
அடுதலையே 51 அழுக்குமெய்‌ 220! இங்ஙனம்வந்‌ 147 
அண்டகபா 81 அளைப்பை 110| இட்டனும்‌ 212 
அண்டத்தண்‌ 94) அற்றவனார்‌ 80 | இட்டிதாக 296 
அணிகொள்‌ ௩2 | அறிவினால்‌ 28| இடையறி £66 
அந்தணாளன்‌ | அறுபதும்‌ 198| இண்டைம 118 
அந்தம்‌ இல்லா 286| அறையும்‌ 262 | இத்தனையா 9 
அந்திதிரிர்‌ 285 | அன்‌ றயன்‌ 5 18| இந்திரன்‌ 293 
அந்தியும்சண்‌ 157 அன்றாலின்‌ 100| இந்திரனுக்கும்‌ 89 
அப்போதுவந்‌ 868(அன்றில்முட்‌ 180) இமையோர்‌ 269 
அம்மானே 163 அன்‌ றுவந்‌ 17 | இயக்கர்கின்‌ 20 
அயலவர்‌ பரவ 141அன்னஞ்சே 78) இரவத்திடு 201 
அயனோடன்‌ 101|அன்னம்மன்னு 288; இரவிநீள்‌ கமி 
அரக்கன்‌ ஆற்ற 18) அன்னையே 74 | இரும்புயர்ந்த 58 
அரக்கன்முடி 178) ஆக்கும்மழிவும்‌ 201) இலங்கையர்‌ 119 
அரங்காவதெல்‌ 804 ஆசைபலஅறு 156| இலங்கைவே 107 
அரவேர்‌௮ல்‌ 179 ஆட்டான்‌ 252) இலவவிதம்‌ 185 
அரவொலி 298 | ஆடிஅசைந்‌ 294 இலைகொள்‌ 141 


904 


» ச ன ௩ 
சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
இலைமலிந்த 148 ஊறுகம்பி ௮97 | ஏசற்றுநீ 189 
இலையால்‌ . 92 | ஊள்‌ மிசை 188! ஏசின அல்ல 77 
இழித்துக்‌ 7 ஊனங்கத்து 169) ஏடுலாமலர்க்‌ 7 
இழைக்கு 8001) ஊனத்‌ 788) ஏடுவான்‌ இளந்‌ 218 
இழைதமழுவு 95|ஊனம்‌இல்லா 2606|ஏத்தாதிருந்த 293 
இழைவளர்‌ 284| ஊனாய்‌உயிரானா242  ஏதநன்னிலம்‌ ப] 
இளைப்பறியி 284) ஊனாய்‌உயிர்புக 198 । ஏரார்முப்பு 67 
இறங்கிச்செ. 265 | ஊனாருடை 111 ஏராரும்‌ 08 
இறந்தார்‌என்‌ 81 ஊனைஉற்று 108 | ஏரிக்கனக 294 
இறைகளோ 188) ஊனைப்பெருக்‌ 268 | ஏலம்மிலவங்க 217 
இறைவனென்‌ 899| எங்கேபோவேன்‌ 61 | ஏழிசையா 148 
இன்பம்உண்டே 41|எங்கேனும்‌இருர்‌ 5| ஏழைமானுட 68 
ஈழநாட்டு 295 எங்கேனும்போ 208 ஏற்றார்புரம்‌ 242 
ஈன்றுகொ 521 எட்டுகந்தார்‌ 21 ஏன்றஅந்தண 178 
உங்கைகளா 51। எண்ணவன்‌ 247 | ஏனக்கொம்‌ 38 
உதிரநீர்‌ 199) எண்ணார்தங்‌ 265 ஏனத்திரள்‌ 00 
உதையுங்கூ 81| எண்ணிஇரு 195 , ஏனமருப்பி 97 
உம்பரார்கோ 229[எத்திசையும்‌ 295 | ஐயனை அத்த 248 
உம்பரான்‌ 89, எந்தம்மடிசள்‌ 202 | ஐவகையர்‌ 88 
உம்பரும்வா 291|எந்தைஇருப்‌ 160 ஐவணமாம்‌ 147 
உய்த்தாடித்‌ எந்தையை 48 ஐவாய்‌ அர 167 
உரமென்னும்‌ 262|எம்பெருமானு 174 ஒக்கமுப்புரம்‌ 91 
உரவம்‌உள்ள  69|எம்மான்‌எந்தை 865| ஒட்டிஆட்‌ 163 
உரைப்பார்‌ உரை 208 | எம்மான்‌ எம்மனை 253 | ஓப்பிலாமு 92 
உலவும்முகிலிற்‌ 216| ,, யென்றனக்‌ 06| ஒருமேகமு 58 
உழக்கே 289 எயிலார்‌ 268 | ஒருமையே 7 
த ன்க்‌ ல 74] எரியார்புன்‌ 101 | ஒழிப்பாய்‌ [2] 

உற்றவர்க்கு 248 | எல்லையில்‌ 518 | ஜற்றியூரும்‌ 276 
வற்ற ல 247 | எவ்வவர்‌ 172| ஒற்றியரெ 179 

உற்றார்சுற்‌ 258|எள்கல்‌இன்றி 251| ஒறுத்தாய்‌ 5 
உற்றான்‌ஈமக்‌ 1797 எள்விழுந்திட 191| ஒன்றலாஉயிர்‌ 222 
உ.றவிலிஈரன 95 எற்றான்‌மற 203| ஒன்‌ றிரீர்கள்‌ 596 
ஊட்டிக்கொண் 88|எற்றேகினை 190 | ஓடுடையன் கல 96 
ஊர்தொறும்‌ 219எறிக்குங்கதி 208| ஒதக்கடல்‌ 91 
ஊர்வதோர்‌ 29|எறிந்தசண்டி 109| ஓகம்வந்துல 274 
ஊருமாதேச 86 | என்பினையே £97 | ஒர்ந்தனன்‌ 246 
ஊந்நிதாலு ௨93 என்னதெழயி 275 | ஓரூ!என் று 158 
ஊறிவாயின 241 எனக்கினித்‌ 97 | ஓவணமேல்‌ 867 


செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி 805 

பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
ஓவுநாள்‌ 212| கருமானின்‌ 2 [கார்க்குன்ற 150 
கங்கைதங்கி 222 சருமையார்‌ 2 |கார்க்கொள்‌ 62 
கங்கைவார்‌ 91 | கருவரை 126 |காரார்கடலி 108 
கச்சியனின்‌ 124|கரையுங்கூட 754 காராரும்‌ 102 
க்ச்சேர்‌௮ர 281! கல்லேனல்‌ 166 | காருலாவிய 70 
கச்சேர்பாம்‌ 165| கல்வாய்‌ 225] காரூர்கடலில்‌ 111 
கச்சையூர்‌ 240 | கலவமயில்‌ 275 காரூர்கண்டத்‌ 161 
கட்டக்காட்டில்‌ 88! கலியேன்‌ 167 காரூர்புனல்‌ 2438 
கட்டமும்பீணி 150. கலிவலங்‌ 178 காரூர்மழை 116 
கட்டனேன்பிற 271 கலைமலிந்த 45 |காரூரும்‌ 270 
கட்டுமயக்கம்‌ 260 கவ்வைக்கடல்‌ 197|காலமும்ஞாயி 21 
கடங்களூர்‌ ௨40| கழியாய்க்‌ 161|காலமும்‌ நாழி 97 
கடமாகளி £10 கழுதைகுங்கு 85 காவீரிபுடை 2808 
கடல்சூழ்ந்த 145 கள்ளி ௦6 காளையாக 49 
கடிக்கும்‌அர 116 களங்கள்‌ஆர்‌  123|காற்றானே 163 
கடிதாய்க்கடற்‌ 178|கற்பகத்தி 106 (காற்றுத்‌ இப்‌ 17 
கடியேன்கா 269|கற்றானுங்‌ 8) ளோர்கோவ 65 
கடுத்தவன்‌ 52|கற்றிலாதா 182 குடம்‌எடுத்து 8 
கடுவரிமாக்‌ 158(கற்றுளவான்‌ 48 குண்டரைக்‌ 94 
கண்டமுங்‌ 32|கறிமாமிள 215 குண்டலங்குழை 19 
கண்ணாய்‌ 66| கறைக்கண்டன்‌ 145 குண்டலந்தி 249 
கண்ணுதலாற்‌ £07 கறையார்க 188 குண்டாடிச்‌ 167 
கணை செந்தி 68 கன்னலையீன்‌ 194 குண்டாடியு 178 
கதிர்க்கொள்‌ 6591 காட்டூர்க்கட 800 | குண்டிகைப்‌ 99 
கந்தங்கமழ்‌ 244 காடில்‌ஆடிய 81குரக்கனங்குதி 188 
கம்பமருங்‌ ௨66 | காடும்மலையு 210|குரவநாறக்‌ 141 
கம்பமால்களி 28|காடேல்மிக 279] குரவம்காறிய 71 
கமர்பயில்‌ 126 | காண்டவன்‌ 247 குரவமருங்‌ 174 
கரக்கும்கம்பி 2809) காண்டனன்‌ 546) குரவுகொள்‌ 8 
கரந்தைகூ 122 | காண்டுநம்பி 238 | குருகுபாய 149 
கரந்தையும்‌ 164|காணியேற்‌ 130 | குருதிசோர 41 
கரியகறைக்‌ 188£|காதல்செய்து 2838|குரும்பைமூ 117 
கரியமனச்‌ 300 காதலாலே 61குழலைவென்‌ 95 
கரியானைஉரி 1588 காதுபொத்‌ லத்‌ குழைத்துவந்‌ 76 
கரியின்னுரி 112 | காமன்பொடி. 82 குளங்கள்பல 208 
கருக்ககஞ்சமு 240 காய்சின 900 குளிர்தருதிங்‌ 125 
கருங்கடக்‌ 98 | காய்ந்தவன்‌ ௧46 | குற்றந்தன்‌ 67 
கருதுநீமன்‌ 2898 !காயும்புலியின்‌ 102 |குற்றரம்பி “7 


80, 


906 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
குழ்‌.றம்‌ஒன்‌ 90) கொந்தணவும்‌ 282| சாலக்கோ 961 
குற்றொருவ 58 கொம்பன நுண்‌ 158 கெரத்திடை 196 
குறவனார்தம்‌ 99) கொம்பைப்‌ 289 சிகரம்முகத்தில்‌ 217 
குறியில்வழு 1181 கொய்யாமலர்‌ 245|சிங்கத்துரி 186 
குறைவிலா 48|கொல்லும்மூ 9 சித்தம்ரீகினை 168 
குன்‌ றமலைக்‌ 88 |கொல்லுமால்‌ 94 சிந்தித்தெழு 199 
குனிவினிய 55) கொல்லைவளம்‌ 175 சிந்தித்தென்றும்‌ 250 
கூசம்நீக்கிக்‌ 47) கொல்லைவிடை 192 சிம்மாந்து க்தி 
கூசிஅடி 64| கொள்ளிவா 190 சிலைத்‌ து 70 
கூடலர்மன்‌ 19) கொனள்றுசெய்‌ 284| சலையால்முப்‌ 70 
கூடலையாற்‌ 80) கோட்டங்கொ £80 | £ரின்‌ மிகப்‌ 196 
கூடாமன்ன 168 கோடரம்‌ 19, சுடுவார்பொடி 461 
கூடிஅடியார்‌ 64) கோடுநான்‌ 24| சுரும்பார்‌ ட] 
கூடிக்கூடி 256 கோடுமர்கோங்‌ 216 'சுற்றார்தருமீர்‌ 68 
கூடியஇல 277 | கோடுயர்வெங்‌ 126) சுற்றுமுற்று 141 
கூடினாய்மலை 273 கோணல்‌ 297 | சுற்றுமூர்‌ £89 
கூமெஅன்‌ 142| கோணியபி 214 சூழ்‌ஒளிரீர்‌ 168 
கூடுமாறுள்‌. 94|கோத்திட்டை 184 சூழும்‌ஓடிச்‌ 140 
கூதல்‌இடுஞ்‌ 197) கோதிலா 99) செங்கண்மேதி 187 
கூறுநடைக்‌ 258 | கோலஅரவு 80 | செஞ்சேல்‌ 269 
கைம்மா உரி 902) கோலமால்‌ 66 செட்டிறின்‌ 2313) 
கையதுகபாலம்‌ 75) கோவலன்‌ 229) செடிகொளாக்கை 40 
கையார்வெஞ்‌ &9/கோளாளிய 187|செடிகொள்றோய்‌ 44 
கையொர்பா 75 சகீரவாளத்‌ 741) செடித்தவஞ்‌ 76 
கொங்கணைசுரும்‌ 98| சங்கலக்கும்‌ 147 செடிபடத்‌ 52 
கொங்கணைவண்‌ 86! சங்கேந்து 45 செடியேன்‌ தீ [2] 
கொங்கார்‌ 810) சங்கைப்பட 727 செடியேன் நான்‌ 164 
கொங்கிற்‌ 00 | சங்கையவர்‌ 26 1|செண்டாடும்‌ 268 
கொங்குநுழை 259|சடசடவிடு 99 செத்தபோதி 164 
கொங்கையார்‌  127|சர்தணவும்‌ 219 செந்தண்பவள 160 
கொடிகளி 2௦9) சந்தம்பல 155 செந்தமிழ்த்‌ 71 
கொடியுடை 114 சந்தனவே ௧70 | செந்நெலங்க 128 
கொடுக்ககற்‌ 87 | சந்தார்வெண்‌ 79 செப்பரிய 147 
கொடுகுவெ ௨05 சந்தாருங்கு 66 | செம்பொன்‌ 104 
கொடுமழு 98 சள்ளைவெள்‌ 788 | செம்பொனேர்‌ 214 
கொண்டாடு 198 சாதலும்பிறத்‌ 18 செய்யார்கமல 245 
கொத்தார்‌ 103 சாந்தமாக, ௩07 | செய்யார்மே ₹6 
கொதியினால்‌ 92|சாரணன்‌ 214 | செய்வினை 200 


செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி 


பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
செருக்குவாம்‌ 54) தலைக்குத்தலை 199) துணிவார்‌ 103 
செருந்திசெம்‌ 161| தலையிடை al துருத்திகறை 160 
செருமேவு 117|தழலும்மேனி 295) தருத்திச்ஸட 802 
செழுமலர்க்‌ 15|தளிசாலைகள்‌ 290 துளைவெண்‌ 209 
செற்றவர்மு 792) தளிர்போல்‌ 270| துன்னுவார்‌ 2d 
செறிந்தசோ 107 | தன்மையினால்‌ 229| துாசுடைய 186 
செறிவுண்டேல்‌ 451| தன்னில்‌ 229 தாண்டாவிள 864 
செறுவினிற்‌ 132 | தனியன்‌ 754 தூயநீர்‌ 110 
சென்றபுரங்க 85] தாங்கூர்பிணி 807) தரயவர்கண்‌ 70 
சென்றிலிடை 85| தாயவளாய்த்‌ 2801 தூர்த்தர்‌ 122 
சேந்தர்தாய்‌ 26 | தாரமாகிய 89| தாவாயா 782 
சேரும்புகழ்த்‌ 22|தாருந்தண்‌ 299| தூாறன்றி 99 
சைவத்தசெவ்‌ 198] தாழ்வெனுக்‌ 189 தெருண்ட 89 
சொல்லரும்‌ 229) தானெனைமுன்‌ 291 | தெள்ளிய 195 
சொல்லிடில்‌ 189| இகழிம்மாலவ  90|தென்னாத்‌ 186 
சொல்லிற்குலா 154) திங்கட்குறும்‌ 97 தென்னூர்‌ 295 
சொல்லுவதென்‌ 174|திற்தள்தங்‌க 250|தேங்கூருந்‌ 294 
சொல்லைநம்பி 898| தங்கள்தங்கு 865 தேசனூர்‌ 240 
தக்கைதண்‌ 72| இங்கள் நம்பி 206 | தேடுவள்‌ 247 
தங்கியமாத 84| இங்களூர்திரு 240|தேவியம்‌ 56 
தஞ்சம்‌என்று 105 இண்டேர்நெடு 217 |தேனலங்‌ 141 
தஞ்சொலார்‌ 140 இரியும்புரம்கி 266|தேனெய்‌ 858 
தட்டெனும்‌ 299 திரியும்முப்புரஞ்‌ 772) தேனைஆடிய 49 
தடங்கையா 47 | திரியும்முப்புரம்‌ 249 தேனைஆடுமுக்‌ 297 
தண்கமலப்‌ 120 | இரிவன 352 |தேனைக்கா 01 
தண்டமுடைத்‌ 260| இருத்தினை கக 12|தையலாருக்‌ 132 
தண்டேர்மமு 197 | திருந்தகான்‌ 49|தொக்காய 189 
தீண்ணார்மதி 242| திருந்தாதவா 227 |தொடைமலி 18 
தண்ணார்மா 802 தருகின்ற 144| தொண்டர்‌ அடித்‌190 
தண்ணியல்‌ 124| இருவின்காயக 48) தொண்டர்கள்‌ 294 

தண்புனலும்‌ 1221) திருவுடை 195 தொண்டர்தம 198 
தந்தைதாயுல 68) திருவும்மெய்‌ 276) தொழுவார்க்‌ 809 
தந்தையாரும்‌ 41, இருவும்வண்‌ 22 | தொறுவில்‌ 121 
தம்மானை 224| இரையினார்‌ 56 தோடுகாதிடு 80 
தம்மையே 329) தில்லைவாழ்‌. 142 தோற்றம்‌ 40 
தயங்குதோ 206 தினைத்தாள்‌ 160 | ஈஞ்சியிடை <3 
தரிக்குர்தரை 118 அஞ்சியும்‌ 60 நடையுடை 195 
தலைக்கலன்‌ 46 | துணிப்படும்‌ 76ஈத்தார்புமை 164 


908 சுந்தரர்‌ தேவாரம்‌ 
பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
நம்பனே 6791 நில்லாய்மன 89) படங்கொள் 7 
நம்பினார்க்க 108|கிலனுடை 195 படப்பாற்றன்‌ 160 
கமண நந்தி 298 | கிலனேகீர்‌ - 79 படமாடு 290 
நமர்பிறர்‌ 156 | நிலகெடவிண்‌ 298 படவரவு 207 
நமைஎலாம்‌ ௧௮ (கிலையாய்றின்‌ 254 படிசெய்ரீர்‌ 298 
நரம்பினோ 189|கிற்பானும்‌ 778 | படுவிப்பாய்‌ 11 
நரிதலைகவ்‌ 299 நிறைக்காட்‌ 801 படைக்கட்‌ 47 
நரிபுரிகாடர 7 நிறையனூர்‌ 240| படைகள்‌ 7 
நரியார்தங்‌ £நின்றஇம்‌ 84| படைத்தாய்‌ 6 
நரைகள்போ 180) நின்றவினைக்‌ 157 படையார்மழு 875 
நரைப்புமூப்‌ 85: நினைதருபாவ 14) படையார்‌ வெண்‌ 269 
நரைவிரவிய 170! நீடுபொக்கை 224 படையெலா 96 
நல்லநினைப்‌ 158 | நீவொழ்பதி 208! பண்டரியன 00 
நல்லாரவர்‌ 288 | நீ இயில்‌ 755, பண்டாழின்‌ 45 
நல்லிசை 171|நீரும்மலரும்‌ 110 பண்டேஙின்‌ 66 
நலம்‌இலா 291 | நீரூ*தருஙி 198| பண்டையமால்‌ 175 
நலம்பெரியன்‌ 727! நீரூரும்‌ 218, பண்டைவினை 60 
நள்ளாறு 204 நீரேற 504 பண்ணாற்கரிய 98 
ஈற்றமிழ்வல்ல 6 நீலவண்டறை 68! பண்ணிடை 10 
நறைசேர்‌ 108) நீளகிள்‌ று ௨6௦5 பண்ணின்தமி 290 
நாசலெபேசி 74|நீளஙினைந்தடி 178 பண்ணுதலைப்‌ 192 
நாடுடையகாத 4, நீற்றாரும்‌ 42 பண்ணுளீராய்‌ 8 
சாத்தான்‌ 1720 நீறணிமே 98, பண்ணேர்மொ 809 
காத்தானும்‌ 204! நீறார்மேனி 270 பண்மயத்த 187 
நாதலுக்கூர்‌ 871) நீறுதாங்கிய 221'பணங்கொள்‌ 875 
நாதனைகாத 198 நீறு நுந்திரு 71, பணிந்தபார்த்‌ 109 
காமாறுதுன்‌ 162| நெடியான்‌ மான்‌ 892 பத்தர்‌சித்தர்‌ 266 
காயேன்பல 241|நெடியானொடு 160! பத்தராய்ப்‌ 140 
நாவின்மிசை 8971 ெண்டிக்‌ 156 பத்தாபத்‌ 691 
நாளார்வந்த 66! நெய்யும்‌ 54 பத்திமையு 147 
காளும்‌இன்‌ னிசை 16|நெற்றிக்கண்‌ 262 பத்தூர்புக 198 
நாளும்கன்னி 95 நெறியும்‌ 258) பதியுஞ்சுற்‌ 67 
நாற்றானத்‌ 225 நெறியே 67 பந்தம்வீடிவை 108 
நாறுசெங்கமு 727) கொந்தா 252 | பந்தித்த 171 
நானுடைமா  191|ரோக்குவேவ்‌ 1689) பந்துங்களி 18] 
நானேல்உன்‌ 253 கோயனைத்‌ 191|ப்ரசாறாங்கர £2 
கிணம்படும்‌ 76! பசக்களே 205 ! பரந்தபாரிடம்‌ 109 
சித்தமாக 248] பஞ்சேரும்‌ 109, பரவும்பரிசொ 61 


செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி 


909 


பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
பரிந்தசுற்‌ 995 |பிடித்தாட்டி 199] பேராதுகாம 1 
பருத்தாள்வன்‌ 6 பிணிகொள்‌ 9221 (பேருமோர்‌ 38 
பல்லடியார்‌ 169 | பிணிவண்ண 186 | பேரூரும்‌ 149 
பல்லில்வெள்‌ 986 (பித்தரை 39 பபேரோராயி 39 
பல்லுயிர்‌ 52 பித்தாபிறை 941! பேழ்வாய்‌ 965 
பவளக்கனி 975 |பிலந்தருவாயி 125 |பேறனூர்‌ 241 
, பழகாகின்்‌ று 09| பிழைகள்‌ தீரத்‌ 980 | பைத்தபட 950 
பழிக்கும்‌ 115 | பிழைத்தபி 62|பொடியாடு 190 
பழிசேரில்புக 6 | பிழையுளன 966 |பொடியார்‌ 100 
பளிக்குத்தா 81|பிறவாய்‌இறவா 982 | பொடியேறு 43 
பற்றிவரை 976 | பிறையணி 83.| பொதியேசுமம்‌ 291 
பறக்கும்‌எங்‌ 140| பிறையாநஞ்‌  233|பொய்த்தன்மை 189 
பறியேசுமக்‌ 9801, சடையாய்‌ 100| பொய்ம்மை 956 
பறைக்கண்‌ 1151 பின்னைகஈம்பும்‌ 238 பொய்யடிமை 15 
பறையாத 44 (பிறற்கூரை 906 | பொய்யர்கண்டீர்‌ 41 
பறையுங்குழ 179 புகழுமாசந்த 35 | பொய்யவன்‌ 269 
பாட்டகத்தி 16 | புரமவை 98 பொய்யாத 44 
பாட்டும்பாடி 974] புரிசைமூன்‌ 109 | பொய்யாகா 6 
பாடார்ந்தன 294 புல்லியிடம்‌ 960 பொய்யே உன்‌ 289, 
பாடியநான்ம 125|புலங்களை 36| பொய்யேசெய்து?64 
பாடுமாபாடிப்‌ 171|புலியூர்ச்சிற்‌ 302 | பொரும்பல 120 
பாடுவன்பாடு 246 புலைகள்‌ தீரத்‌ 285 பொருவனார்‌ 121 
பாவொர்பசி 101 புற்றுடாவம்‌ 215 பொல்லாப்‌ 185 
பாதம்பணி 942|புற்றில்வாளர 16 பொழீர்திழி 35 
பா தியோர்‌ 174) புறந்திரைந்து 57 பொள்ளல்‌ இவ்‌ 151 
பார்கிலவு 967) புன்னுனைப்‌ 86! பொறியுமா 94 
பாரார்விண்‌ 70 பூண்பதோ 194) பொன்செயத 931 
பாரூர்பல்லவ 854। பூணாண்‌ 165 பொன்னலங்‌ 9177 
பாரூர்பலபுடை 178 பூவில்வாசத்‌ 105 பொன்னவன்‌ 247 
பாரூர்மலி 180 | பூவேந்‌ திய 198 பொன்னவி பங்‌ 267 
பாரூரும்‌அரவல்‌ 4|பூளைபுனை 54! பொன்னார்‌ 65 
பாரூரும்பன 963 | பெற்றபோ ௦55) பொன்னானே 162 
பாரோடு 187|பெற்றம்‌எறுகந்‌ 251 பொன்‌ னானை 297 
பாலன 88, பெற்றிமை 1191 பொன்னிலங்கு 267 
பாவமே 299)பபணாதொழி 904; । பொன்னும்மெய்‌ 149 
பாறணிமு 99; பபணாமூனி 115] க்கள்‌ 10 
பாறுதாங்க 996 | பேணிநாட 296. போர்த்த ள்‌ ர 
பிடிக்குக்க ௦05 பேயோடே 101: 3பாரார்புரம்‌ 112 


330 


பாட்டு 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


பாட்டு 


எண்‌ 


பாட்டு எண்‌ 
போராருங்கரி 101| மலையார்‌ ௮௬ 943 | மான்‌ இகழும்‌ 268 
போழும்மதியும்‌ 63 |மலையான்மக 197 மானும்மரை 287 
மகத்திற்புக்‌ 273 [மழுவால்வல  243|மானைநோக்‌ 272 
மங்கைபங்க 106 | மழைக்கண்‌ 116 | மிக்றையே 106 
மங்கையொர்‌ 999) மழைக்கரும்பு 18 |மிடுச்கிலாதா 199 
மங்கையோர்‌ 37 மழைநுழை 919 மிடுக்குண்டெ 230 
மஞ்சண்ட 18: [மழையானும்‌ 963 | மிண்டாடித்‌ 135. 
மட்டார்பூங்‌ 166 | மற்றுத்தே 9721 மின்னனையா 105 
மட்டார்மலர்‌ 244| மற்றுநான்‌ 978 | மின்னுமா 33 
மட்டுலாமலர்‌ 279|மற்றுப்பற்‌ 511|மின்னெடுஞ்‌ 159 
மடமுடைய 985) மற்றொருதுணை 18|மீளா அடிமை 159 
மடித்தாடு 1[மறக்கொள்அர 111| மூட்டாதமுச்‌ 3 
மண்ணின்மேல்‌ 91|மறவல்நீமன 189|முட்டாமே 43 
மண்ணினை 159 | மறவனைஅன்‌ 106 | முடிப்பதுக 208 
மண்ணீர்‌ த 1011) மறிஏறு 187) மூடியேன்‌ இனி 949 
மண்ணுலஒற்‌ 9959 மறிசேர்கை 969முண்டந்தரி 184 
மண்ணுலகும்‌ 196|மறிகேர்‌ 264|முத்தாமுத்தி 964 
மண்ணெலாம்‌ 199) மறைகள்‌ 67 (முத்திமுத்தா 235 
மணம்‌என 180 | மறைமுதல்‌ 290 முத்துரீற்றுப்‌ 49 
மணிகெழு 978 மறையவன்‌ 89 | மூதுவாய்‌ஒரி 980 
மத்தம்மத 4ம்‌ மறையிடைத்‌ 14 |முக்திச்செய்‌ 86 
மத்தம்மலி 179 | மறையோர்‌ 76 | முந்திவான 907 
மத்தமாமலர்‌ 79 | மன்னிப்புளங்‌ 987! முந்தையூர்மு 939 
மத்தயானை 40 | மன்னியசர்‌ 146 மும்மையால்‌ 143 
மந்திகடுவனுக்‌ 504] மன்னேமற 949 | முல்லைமூறு 174 
மந்திரம்‌ 292 | மாடங்காட்டு 9 முழுநீறணி 111 
மரங்கள்மேல்‌ 198|மாடம்மல்கு 104|முளைக்கைப்‌ 291 
மருகல்உறை 301|மாடமாளிகை 197 முளைவளரீள 177 
மருவார்கொ  102|மாணாஉரு 218 | முன்றான்‌ 118 
மருவிப்பிரிய 01 | மாதார்மயிற்பீ 944) முன்னவன்‌ 51 
மல்கியசெஞ்‌  96|மாதினுக்கு 107 முன்னெறிவா 148 
மலக்கில்நின்‌ 11 | மாயமாய 531) முன்னேயெம்‌ 995 
மலந்தாங்கய 197) மாலயனுங்‌ 120 முன்னைச்செய்‌ 59 
மலமெலாம்‌ 50 (மாவாய்ப்பிள 945) முன்னைமுதற்‌ 157 
மலைக்கண்மட 63 | மாவைஉரித்‌ 193 | மூடாயமுய 185 
மலைக்குமகள்‌ 113 !மாற்றமேல்‌ 136 | மூப்பதும்‌ 38 
மலைச்சாரலு 987|மாற்றுக்களி 998|மூலனூர்முத 994 
மலைமடக்தை 178] மாறுபட்ட 8! மூவரென 183 


செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி 


பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
மூவெயில்செ 97 ]வருந்தவன்று 9361/வீடக்கையே 159 
மெய்யன்வெண்‌ 263 | வரும்பழி 101 விடங்கொள்‌ 108 
மெய்யனை 50 | வரும்பெரும்‌ 13 விடைஅரவக்‌ 54 
மெய்யென்‌ 997 | வரைமான்‌ 208 | விடையாருங்‌ 98 
மெய்யைமுற்‌ 950) வரையின்மச 35 | விடையின்‌ 262 
மேலைவிதியே 989 | வல்லதெல்லாம்‌ 955 | விடையுங்‌ 281 
மைகொள்‌ 129, வலங்கிளர்‌ 1941] விண்டானே 163 
மைகொள்கண்‌ 995 | வலங்கொள்‌ 69 | விண்ணவர்‌ 250 
மைம்மானமணி 226 | வலையம்வைத்‌ 257 | விண்ணார்க்த 245 
மையார்கண்‌ 101 | வழித் தலைப்‌ 979 | விண்ணின்மா 69 
மையார்தடங்‌ 987[வழிபோவார்‌ 903 | விண்ணோர்‌ 109 
மையார்‌ 179 | வள்வாய 53 | விண்பணிக்‌ ர 
மையாரும்மி 999 | வளங்கனி 11] வித்தகவிணை 910 
மொய்த்தசீர்‌ 23 | வளங்கிளர்‌ 50 | வீரித்தவேதம்‌ 9 
மோறாந்தோ  253| வளைக்கைமுன்‌ 48 |விருந்காய 43 
யாழைப்பழி  176|வற்கென்றி 189 | விரும்பிகின்‌ 213 
வங்கம்மேவீய  68|வன்சயமாய்‌ 148|விரும்பினேற்‌ 225 
வங்கமலிகட 149 | வன்னாகம்‌ 148 |விரைசெய்‌ 105 
வஞ்சங்கொண் 20|வாசத்தினார்‌ 90 | வீரைதரும 280 
வஞ்சஞெச 130 |வாடாமுலை 103 | விரையார்‌ 953 
வஞ்சமற்ற 963 | வாயாடி 230 வில்லைக்காட்‌ 205 
வஞ்சிநுண்ணி 128 | வாயார்மன 21 விற்றுக்கொள்‌ 159 
வஞ்சி நுண்‌ 211!வார்கொண்ட 144|வீடின்பயனென்‌ 200 
வடி.கொள்க 991) வாரடாஇத்‌ 957 வீடுபெறப்பல 261 
வடிவுடை 218 | வாரிடங்‌ 267 | வீரத்தால்‌ 90 
வண்டமரும்‌ 174|வ -ரிருங்‌ 256 |வீழக்காலனை 294 
வண்டார்கும 265 வாழ்வர்கண்‌ 40 வெண்டலைப்‌ 94 
வண்டுகாள 141 | வாழ்வாவது 980 வெண்பொடி 1925 
வணங்கித்‌ 114 வாழ்வை௨௧ 909. வெந்தநீறு ம்‌ 
வந்தவாளா 0௦) வாழையின்‌ 123 | வெப்பொடு 10 
வந்துசொல்‌ 997 |வாளாகின் று 159 வெய்தாயவி 296 
வந்தொர்‌இந்தி 23 வாளைபாய 127 | வெய்யமாகரி 93 
வம்பறாவரி 144 | வாளோடிய 900 வெய்யவிரி G66 
வரங்கள்பெற்‌ 9511)வானகாடனே 94 வெய்யவினை 182 
வரிந்தவெஞ்‌ 75|வானுடையான்‌ 95வெல்லும்‌ 549 
வரியரகாண 84 விட்டதோர்‌ 134 வெளி.றுதீரத்‌ 285 
வருங்கலமும்‌ 1001 விட்டிசைப்‌ 206|வெற்றரைக்‌ 52 
வருங்காலன்‌ 79|விட்டிலங்கெரி 31 வெறுத்தேன்‌ 201 


918 


அந்தரர்‌ தேவாரம்‌ 


பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ பாட்டு எண்‌ 
வென்‌ றவன்‌ 246 | வேந்தராப்‌ 229|வேழம்உரிப்ப 104 
வேகங்கொண் 920! வேம்பினொ 134|வேறாஉன்ன 101 
வேதம்‌ஓதி 206|வேயனதோளி 299 வைத்தனன்‌ 73 
வேதவேதியர்‌ 110|வேலங்காடு 964. வையகம்முழுது 219 
வேதியர்விண்‌ 219| வேலையின்‌ 920 வையகமுற்றும்‌ 25 
பிழையும்‌ திருத்தமும்‌. 
பக்கம்‌ செ. வரி பிழை திருத்தம்‌ 
41 10 2௨ ஸுமறியாச்‌ னும்மறியாச்‌ 
50 11 8 தைமறிர்‌ தைமறக்‌ 
68 3 2 இறைவனை இறையவனை 
64 4 3 நெருலாய்‌ ரெருநலாய்‌ 
56 10 6 அள்ளி துள்ளி 
300 1 2 வடிவார்‌ வடி.யார்‌ 
116 10 அடிக்குறிப்பு கடிக்கும்‌ கடிக்கும்‌ 
136 8 8 கஈாகைங்‌ நாகைக்‌ 
140 9 &  அத்தன்மைத்‌ அத்தன்மைத்‌ 
தீகூம்‌ தாகும்‌ 
143 1 அடிக்குறிப்பு பெற்றுன்ளன பெற்றுள்ளன 
147 1 4 னேத்தனை னெத்தனை 
178 1 1 கடத்‌ கடல்‌ 
206 7 அடிக்குறிப்பு ஓவம்‌ ஓதம்‌ 
208 2 2 தனமும தனமும்‌ 
212 3 யு றக்கினும றக்கினும்‌ 
246 கு (9) தொண்டை (8) தொண்டை 
258 10 அடிக்குறிப்பு பறையம்‌ பறையும்‌ 
296 3 1 கிசையமா கிசையுமா 
297 5 அடிக்குறிப்பு ஒருவகைக்‌ ஒருவகைக்‌ 
299 3 4 


தெண்டர்‌ 


கொண்டம்‌ 


உ 
SIVA SIVA 


Panniruthirumurai Publication Endowment 
In memory of 


Sri-la-5ri ADI KUMARAGURUPARA SWAIMGAL 
Immovable property worth Rs: 50.000 


த்ய 


This endowment is made by Sri-la-Sri Kasivasi Arulnandi 
Tambiran Swamigal Avergal, Sri Kasi Mutt, Tirupanandal. in 
memory of the great Scholar Sri Kumaragurupara Swamigal 
who spread Tamil culture from Cape Comorin to the 
Himalayas in the 17th century, for propagating the twelve 
Thiruinurais, 1 to 3: sung by Tirugnanasambandamurthy 
Nayanar; 4 to 6: by Tirunavukkarasu Nayanar; 7: by 
Sundaramurthy Nayanar; 8: by Saint Manikkavachakar; 
9: by Thirumaligai Thevar and Senthanar etc; 10: Thiru- 
mula Nayanar; 11: Seraman Perumal Nayanar and others; 

nd 12: by Sekkilar. The object is to inculcate devotion 
for the Thirumurais in the student population and train 
them into good citizenship of the Bharat. 


2, The property so endowed is detailed in the 
schedule hereto attached and consists of Acres 43, 
Cents 98, wet and dry lands etc. in Marathurai village, 
No. 3 Marathurai vattam and a house and 15 cents dry in 
Tirupanandal village in Kumbakonam Taluk, Tanjore 
District and belonging to the donor with patta and miras 


814 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


in his name. The value of the property is Rs 50,000 and 
the estimated annual income is about Rs. 2,500. 


3. The said property is to be vested in the Kumara- 
gurupara Swamigal Mutt at Srivaikuntam, Tirunelveli 
District and it shall be administered by the Managing 
Trustee of the said Mutt as provided hereunder. The 
annual net income from the property ie. excluding 
Government dues, establishment charges, maramat 
expenses etc. shall be utilised for the purpose mentioned 
in para 4 infra. The managing trustee of the said 
Kumaragurupara Swamigal Mutt shall be responsible for 
the safe and proper investment of the said funds and for 
making the same available for the regular and efficient 
conduct of the endowment. 


4. The Managing Trustee of the said mutt at Srivai- 
kuntam should arrange to have the twelve Thirumurais to 
be printed and published in their serial order or according 
to necessity arising af any time for a particular Thiru- 
murai: When publishing each Thirumurai, the title sheet 
should contain a note that the publication is made out 
of the endowment foundedJon 8-4-1950 by Sri-la-Sri 
Kasivasi Arulnandi Tambiran Swamigal இளி, Sri Kasi Mutt\ 
Tirupanandal, in grateful memory of SRI ADI KUMARA 
GURUPARA SWAMIGAL- 25 (twenty five) copies of 
each publication should be sent free to the Donor and his 
Successors-in-interest. The other copies should be arranged 
to be widely distributed in sale at not more than the actual 
cost. The sale proceeds of the books shall be added to the 
corpus of the fund with the managing trustee. It will be 
within the discretion of the Managing trustee to supply 
copies free of cost to selected well known Libraries, (one 


Panniruthirumurai Publication Endowment 315 


copy to each library) serving the needs of lovers of Tamil 
literature and culture. 


J. A regular account of receipt and expenditure shall 
be maintained by the said Managing Trustee, which shall 
be audited by a certifled auditor every year. The managing 
trustee shall send to the Donor and his Successors-in- 
interest annually a copy of the audit report along with an 
account showing under different heads, the Thirumurais 
published, number of copies printed, freely distributed, 
sold and remaining on hand.the income received therefrom, 
the amount spent in publishing Thirumurais and the 
amount of sale preceeds added to the corpus of the fund 
with the managing trustee. 


6. The income {from the property and the sale 
proceeds of the publication as shown above shall be utilised 
for the printing and publishing the above mentioned 
twelve Thirumurais only. ்‌ 


7. This endowment shall not be used or diverted for 
any purpose other than that for which it is provided as 
above, and shall be managed as above provided, by the 
present managing trustee of Sri Kumaragurupara Swamigal 
Mat, and his successors (Managing Trustee) being in 
perpetuity. 


Dated 9-4-1950. (90) Kasivasi பன்மீன்‌ Jambiran. 


Registered at Tiruvadamarudur Sub Registrar's office on 
General Stamp of Rs. 375 on 14-4-1950 as number794 in Book 1, 


yolume 1002, pages 181-186. 


816 சுந்தரர்‌ தேவாரம்‌ 


Details of landed property purchased out of the 
income of property under the Panniru Thirumurai 
Publication Endowment. 


Date of 


Piirohste Name of Village வு Extent Cost 


§—4—52 Tirupuliyangudi 732/2 18 cents 
(Srivaikuntam) 958/2 55 

18-452 Do 809/2 10, | 
809/1 & 962-4 254 | வந்த்‌, 


| Rs. 3600 


33 


99. 


Total extent 1 acre 8$ cents Rs. 5175 


Particulars of fixed deposits ete., 


{—7—58 Srivaikuntam Co-operative 
Bank Ltd. 45 % fixed deposit 
for one year Rs. 5800 
17—8—58 - 00- Rs. 4500 
71-58 South Indian Bank Ltd. 
Tirunelveli 42% 2 years 


fixed deposit Rs. 5000 

20—3—58 Government National Savings \ 
Certificate 1/0 408070 Rs. 1000 
do do F/o 408071 Rs. 1000 


Total Rs. 17300 


உ 


சுந்தரரும்‌ கல்லெழுத்துக்களும்‌ 


0000 


1. திருக்கயிலையில்‌ இருந்த போழுது சுந்தருக்கு ஆலால 
சுந்தரர்‌ என்பது பேயர்‌; இப்பேயர்‌ திருவோற்றியூர்த்‌ திருக்‌ 
கோயிலில்‌ ஒரு விளாகத்துக்குப்‌ பெயராயமைந்திருந்தது: 
“ராஜநாராயணச்‌ சம்புவராயர்க்கு யாண்டு ஏழாவது.......... 
நங்காம்புலமான ஆலாலசுந்தர விளாகம்‌ மூன்றில்‌ ஒன்று,” 
(203 ௦1 1912; தேன்னிந்திய கோயிற்‌ சாஸனங்கள்‌ பாகம்‌ 1, 
சாஸனம்‌ 528.) இக்கல்வெட்டில்‌ திறக்கப்பாடுவார்‌ மனை, 
திருநாளைப்‌ போவார்‌ விளாகம்‌ முதலியனவும்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ளன. சோணாடு கோண்டு முடிகொண்ட சோழ 
புரத்தில்‌ வீராபிஷேகம்‌ செய்தருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய 
தேவரது 17வது ஆண்டுக்‌ கல்லேழுத்தில்‌ ஆலாலசுந்தரர்‌ 
திருமடம்‌ என்று ஒருமடம்‌ குறிக்கப்‌ பேற்றுள்ளது. (5. 1. 1. 
vol V No. 422; 183 of 1894.) ஆலாலசுந்தரன்‌ குகை 
குறித்துக்‌ குமரகுருபரன்‌ மலர்‌ 9, இதழ்‌ 1, பக்கம்‌ 105 
காண்க. 


2. இரண்டாம்‌ குலோத்துங்க சோழனுடைய 
திருவாரூர்க்‌ கல்வெட்டில்‌ சுந்தரர்‌ ஆளுடையநம்பி என்றும்‌ 
ஸ்வஸ்வாமி மித்ர (தம்பிரான்‌ தோழர்‌) என்றும்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ளார்‌; தாயார்‌ இசைஞானியார்‌ என்றும்‌; அவ்வம்மை- 
யார்‌ சைவ கெளதமகோத்திரத்தில்‌ உதித்த ஞானசிவாசாரியர்‌ 
மகள்‌ என்றும்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளார்‌. (5. 1. 1. vol IV No. 
997, 73 ௦f 1890) சுக்தரர்க்கு நம்பியார்‌ என்ற பெயருண்‌ 
மையை வீரபாண்டிய தேவருடைய திருநெல்வேலிக்‌ கல்‌ 
லெழுத்தினின்றும்‌ (701 V No. 416), தஞ்சை ராச ராசேச்‌ 
சரத்திலுள்ள முதலாம்‌ இராசேந்திரனுடைய கல்லேழுத்தி 


818 சுந்தரா தேவாரம்‌ 


னின்றும்‌ (ol 1] Part 11 No. 28) அறிகிறோம்‌: இத்‌ 
தஞ்சைக்‌ கல்லேழுத்தினின்று ஈம்பியாரருக்கும்‌ நங்கைபரவை 
யார்க்கும்‌ படிவம்‌ எழுந்தருள்விக்கப்‌ பேற்று அணிகலன்களும்‌ 
அளிக்கப்‌ பேற்றன என்று அறிகிறோம்‌. 


3. சுந்தரர்‌ சிவபெருமானால்‌ தடுத்தாட்‌ கொள்ளப்‌ 
பெற்றார்‌. அப்போழுது ஒரு சிறுவழக்கும்‌ நடந்தது. இறைவன்‌ 
தடுத்தாட்‌ கொண்டருளிய நாயறர்‌ என்றும்‌, வழக்கில்‌ வேன்ற 
மையான்‌ விரைந்து வெல்லும்‌ பெருமாள்‌ என்றும்‌, இவ்வழக்கு 
அரிய வழக்கு ஆகலின்‌ அரியவான வழக்கு வென்ற பெருமாள்‌ 
என்றும்‌ கூறட்பேற்றார்‌, இப்பெயர்கள்‌ எல்லாம்‌ தென்னிந்திய 
கோயிற்‌ சாஸனங்கள்‌ பாகம்‌ 1, சாஸனம்‌ 5885-ல்‌ காணப்‌ 
பெறும்‌, முதற்குலோத்துங்க சோழனது 29-ம்‌ ஆண்டுக்கல்‌ 
லெழுத்தில்‌ வழக்குவென்ற திருஅம்பலம்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளது 
(441 of 1921). உதயன்‌ ஸ்ர கயிலாயம்‌ உடையான்‌ என்று 
ஒருவர்‌ “பிச்சன்‌ என்று பாடச்‌ சொன்னுன்‌' என்று பெயரிட்ட 
தாளங்களை வழங்கியதாகக்‌ கோப்பேருஞ்சிங்கனது 27-ம்‌ 
ஆண்டுக்‌ கல்லேழுத்தில்‌ காணப்படுகிறது (481 ௦£ 1921.) 


4, சுக்தரருடைய வாழ்க்கைத்‌ துணையாகிய பரவை 
யார்க்குத்‌ திருவையாற்றுக்‌ கோயிலில்‌ விளக்கு எரிக்க நிபந்தம்‌ 
கொடுக்கப்‌ பேற்றது (5. 1. 1. vol V No. 533.) இரண்டர்ம்‌ 
குலோத்துங்கனுடைய திருவாரூர்க்‌ கல்வெட்டு, சுந்தரர்‌ 
பரவையார்‌ திருப்படிவங்களுக்கு அநபாயநல்லூர்‌ என்ற ஊர்‌ 
அளிக்கப்‌ பெற்றதை அறிவிக்கிறது. (5. 1. 1. vol. VII 485; 
269 of 1901.) 


5. திருத்தொண்டத்‌ தொகை பேயரால்‌, திருத்தொண்டத்‌ 
தொகையான்‌ குகை, திருத்தொண்டத்‌ தோகையான்‌ திருமடம்‌, 
திருத்தோண்டத்‌ தொகையீச்சுமம்‌ முதலியன அமைந்திருந்தன. 


சுந்தரரும்‌-கல்லெழு தீதுக்களும்‌ 319 


(விரிவு, குமரகுருபரன்‌ மலர்‌ 7, இதழ்‌ 12 பக்கம்‌ 715-20 
காண்க,) 


6. “யொன்னூர்‌ மேனியன்‌” என்ப து சுந்தரர்‌ திருமழபாடியில்‌ 
பாடிய திருப்பதிக முதற்குறிப்பு. இப்பெயரால்‌ ஒருபடிவமும்‌, 
விளாகமும்‌ அமைந்தன. ஒருபட்டருக்கும்‌ இப்பேயரிருந்தது' 
(விரிவு குமரகுருபரன்‌ மலர்‌ 8 இதழ்‌ 6 பக்கம்‌ 418 காண்க.) 


7. திருப்பாச்சி வாச்சிராமத்தில்‌ சுந்தரர்‌ பொற்கிழி 
பெற்றார்‌, மூன்றாம்‌ இராச ராசனது 27-ம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
கல்லேழுத்தில்‌ *'திழிகொடுத்தருளிய திருவரசல்‌” என்று 
குறிக்கப்‌ பெற்றுள்ளது. 


8. அவிநாசியில்‌ முதலையுண்ட பாலனைச்‌ சுந்தரர்‌ 
அழைத்தார்‌ வீரபாண்டியனது 14-ம்‌ ஆண்டுக்குரிய அவிநாசிக்‌ 
கல்லேழுத்துச்‌ சுந்தர நாயலூர்க்குப்‌ பார்ப்பாரப்‌ பூண்டியாகிய 
வீரராசேந்திரநல்லார்‌ அளிக்கப்பேற்றது என்கின்றது, இக்‌ 
கல்லேழுத்தில்‌ கையோப்பமிட்டீவருள்‌ ஒருவர்க்குத்‌ தம்பிரான்‌ 
தோழர்‌ என்று பெயர்‌. (தே. இ. கோ. சா. 191,181 ௦7 1909) 
வீரபாண்டியனது 91-ம்‌ ஆண்டுக்‌ கல்லேழுத்து ஒன்று 
திருப்புக்கொளியூர்க்‌ குளக்கரையில்‌ சுந்தரர்‌ திருமேனி அரசரால்‌ 
ஏழுந்தருள்விக்கப்‌ பெற்றது என்றும்‌ அதற்கு நிபந்தமாக 880 
வராகன்‌ அளிக்கப்பெற்றது என்றும்‌ கூறுகிறது. 


இதுகாறும்‌ கூறியவாற்றான்‌ சுந்தரர்‌ வரலாறு பெரிய 
புராண காலத்து முன்னும்‌ பின்னும்‌ பெரிதும்‌ போற்றப்‌ 
பெற்றமை நன்கு அறியலாம்‌. இங்ஙனம்‌, சைவ நன்னேறிப்‌ 
படர்வார்‌ யாவரும்‌ சுந்த்ரரைப்‌ போற்றியுய்க! 


ன்‌ லாவ. 


920 ௬ந்தரர்‌ தேவாரம்‌: 


எண்‌ தருமங்கள்‌ 


ஜெ மூட மே ௨ ௪ 


உ 
சிவ வெ 


திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காடுமடத்துத்‌ தலைவர்‌ 


ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 


அவர்கள்‌ நிறுவிய தருமங்கள்‌ 


ப 


முதற்பொருள்‌ ரூபாய்‌ 


. இருமுறை வளர்ச்சிக்கு ஆக 28 தருமங்கள்‌ 4,80,000 
. கல்வி அபிவிருத்திக்கு ஆக 48 தருமங்கள்‌ 7,27,200 
சைவ சித்தாந்தம்‌ பரப்ப 7 தருமங்கள்‌ 1,56,000 
. அன்னதானம்‌ செய்ய 120 தருமங்கள்‌ 25,680,800 
௨ வைத்தியம்‌ செய்ய 5 தருமங்கள்‌ 1,22,500 


- பொது தருமங்கள்‌-ஸ்கானக்கட்டம்‌, 


அகதி நன்கொடை. தண்ணீர்ப்பந்தல்‌, 

ஒளிவளர்‌ வீளக்குகள்‌, பசுப்‌ பரிசு, 

கல்லெழுத்து முதலிய 62 தருமங்கள்‌ 0,173,245 
ஆகத்‌ தருமங்கள்‌ 270க்கு ரூ. 45,69,745 


